பதஞ்சாவூர் 
கற்றனைத்துஊறும் அறிவு 


சரசுவதி மகால் வெளியீட்டு எண் : 


360 


நாகைக் கனகசபைநாதன் உலா 


மகால் 


நாட் 
சரசுவது 


सरस्वती 


( 
AMSVANS 


HT 


தஞ்சாவூர் மகாராஜா சரபோஜியின் 
சரசுவதி மகால் நூலகம் 

தஞ்சாவூர் 


1995 ] 


( விலை 


ரூ . 50-00 


SARASWATI 

MAHALE 


கற்றனைத்து 
பாக்கறியது 


சரசுவதி மகால் வெளியீட்டு எண் : 


360 


நாகைக் கனகசபைநாதன் உலா 


சிறப்புக் கேண்மைப் பதிப்பாசிரியர் 

சிரவையாதீனக் கவிஞர் 
புலவர் ப . வெ . நாகராசன் , பி.லிட் . , விஷாரத் 


மகால் 


सरस्वती 


महालयः 


கஞ்சாவு 


தஞ்சாவூர் மகாராஜா சரபோஜியின் 
சரசுவதி மகால் நூலகம் 

தஞ்சாவூர் 


1995 ] 


[ விலை 


ரூ . 50-00 


நூற்பதிப்பு விளக்கக் குறிப்பு 


நூற்பெயர் 


: 


நாகைக் கனகசபை நாதன் உலா 


பதிப்பாசிரியர் 


புலவர் ப . வெ . நாகராசன் 


வெளியிடுபவர் 


இயக்குநர் , சரசுவதி மகால் 


வெளியீட்டு எண் : 


360 


மொழி 


: 


தமிழ் 


பதிப்பு 


முதல் பதிப்பு 


வெளியீட்டு நாள் : 


ஏப்ரல் 


1995 


தாள் 


14.2 கிலோ சேஷசாயி 


நூல் அளவு 


: 


21 X 14 செ . மீ . 


பக்கங்கள் 


402 


படிகள் 


: 


500 


எழுத்து 


: 


12 புள்ளி 


அச்சிட்டோர் 


மகாலிங்கம் பிரஸ் , தஞ்சை 


புத்தகக்கட்டு 


. 


மெலிந்த அட்டை 


பொருள் 


சைவச் சிற்றிலக்கியம் 


விலை 


ரூ . 50-00 


நாகைக் கனகசபைநாதன் உலா 


வெளியீட்டாளர் முகவுரை 


அரிய , சிறந்த நூல்களை ஓலைச்சுவடிகளிலிருந்து 
பதிப்பித்து , வெளியிடுகின்ற சரசுவதி மகால் நூலகத்தின் 
அரிய தொண்டின் தொடர்ச்சியாக இப்பொழுது 
நாகைக் கனகசபைநாதன் உலா " என்னும் இந்நூல் 
வெளிவருகின்றது . 


தமிழ்ச் சிற்றிலக்கிய வகைகளுள் ஒன்றாகத் 
திகழ்வது " உலா என்னும் சிற்றிலக்கிய வகையாகும் . 
இச் சிற்றிலக்கிய வகை நூல்களுள் ஒன்றான இந்நூல் 
திருநெல்வேலி மாவட்டம் 

மடத்தின் 
இரண்டாம் தலைவராக விளங்கிய கனகசபை நாதரைப் 
பாட்டுடைத்தலைவராகக் கொண்டு இயற்றப் 
பெற்றதாகும் . 


செப்பறை 


பொதுவாக உலா நூல்களில் இடம்பெறும் பேதை 
முதல் பேரிளம்பெண் ஈறாகிய ஏழு பருவ மாதர்கள் , 
இந்நூலில் சிவானுபவத்தில் சத்திநிபாத நிலைகளான 
ஏழு தரத்தில் உள்ள அனுபவிகளாக உருவகப்படுத்தப் 
பெற்றிருப்பது மிக அரிய செயலாகும் . ஆன்மாவின் 

பயணத்தின் ஏழு நிலைகளை 
இலக்கியத்தின் இயல்போடு பன்னிப் 
இந் நூலின் தனிச்சிறப்பு . 


ஆன்மீகப் 


உலா 


பயிற்றுவது 


அறுபத்து மூன்று நாயன்மார்களின் வரலாற்றைச் 
சுட்டித் தோத்திர 

நூலாகவும் , 

அரிய சித்தாந்தக் 
கருத்துகளை எடுத்துக்காட்டும் சாத்திர நூலாகவும் 
இந்நூல் விளங்குகின்றமை குறிப்பிடத்தக்கது . 


சிறப்புவாய்ந்த இவ் வுலா நூல் நூலாராய்ச்சி , 
குறிப்புரை , உரை மேற்கோள் நூற்பட்டியல் , 
அரும்பொருள் அகர நிரல் , உலா இலக்கிய அகரநிரல் 


ஆகிய பகுதிகள் 
அமைய மிகச்சிறந்த முறையில் 
பதிப்பிக்கப் பெற்றுள்ளது . சிறப்பான முறையில் இந் 
நூலினைப் 

பதிப்பித்து அளித்துள்ள இந்நூற் 
பதிப்பாசிரியர் திருமிகு . புலவர் . ப . வெ , நாகராசன் 
அவர்களுக்கு என் 

பாராட்டுகளை உரித்தாக்கி 
மகிழ்கின்றேன் . 


பதிப்பாசிரியர் 

இந்நூலுக்கு வரைந்துள்ள 
குறிப்புரை சைவ சித்தாந்தக் கருத்துகளைத் தக்க 
எடுத்துக்காட்டுகளுடன் எளிமையாக விளக்குதல் 
குறிப்பிடத்தக்கது . 


இந்நூலைவெளியிடத் தேவையான நிதியுதவியினை 
நல்கியுள்ள நடுவண் அரசுக்கு 

மனமார்ந்த 
நன்றியை உரித்தாக்குகின்றேன் . 


என் 


இந்நூல் நன்முறையில் வெளிவர ஆவன செய்துள்ள 
சரசுவதி மகால் 

நூலகத்தின் 

நிருவாக அலுவலர் 
( பொறுப்பு ) திரு . அ . பஞ்சநாதன் அவர்களுக்கும் , 
இந்நூலைச் செம்மையாக அச்சிட்டுத் 

தந்துள்ள 
தஞ்சாவூர் மகாலிங்கம் அச்சகத்தாருக்கும் இந்நூல் 
நன்முறையில் வெளிவர உதவிய 

வெளிவர உதவிய ஏனையோருக்கும் 
எனது பாராட்டுகள் . 


இந் நூல் சிறப்பாகச் சைவசமய சித்தாந்திகளுக் 
- கும் , பொதுவாகத் தமிழிலக்கிய ஆர்வலர்களுக்கும் , 
ஆய்வாளர்களுக்கும் பெரிதும் பயன்படுதல் திண்ணம் . 


தஞ்சாவூர் 


தேவ . ஜோதி ஜெகராஜன் இ.ஆ.ப .. 
மாவட்ட ஆட்சியர் மற்றும் இயக்குநர் . 

சரசுவதி மகால் நூலகம் . 


26-4-95 


FOREWORD 


It is gratifying to note that the Maharaja Serfoji 
Sarasvati Mahal Library is bringing out a Tamil opus 
which fully merits the imprimatur of the ancient abode 
of knowledce . It is our desire - nay , our prayer - that only 
books of the nature and stature of the current one , 
should be published by this library which has justifiably 
secured a global reputation . 


Naakai - k - Kanakasabhai Naathan Ulaa is a 
singular work of extraordinary eminence . Only one 
manuscript of this opus is available . So , the beauty as 
well as the utility of the printed work entirely depends 
upon the competency of its editor . It is the good fortune 
ot the readers that the services of a proper and fit scholar 
have been secured by the authorities of this library , 


Ulaa , it is well known , is one of the ninetysix 
varieties of the Tamil prabhandas . Only a few of the 
prabhandas , among the extant ones , are still possessed of 
energising vitality . Many of these are on the wave , and 
it is the duty of Tamil scholars and the institutions that 
exist for the fostering of Tamil , to preserve the extant 
works relating to these prabhandas . Outstanding 
scholarship alone can play the role of the guardian for 
the preservation of such works . 


A knowledgeable Tamil scholar is expected to be 
familiar with the components of ulaa . We therefore desist 
from descanting on them , though we feel that it is our 
duty to indicate if only in passing, the nature of ulaa . 


Ulaa means procession . The work that has for its 
theme a procession , is also called by that name . Ulaa is 
structured on the prosody of Kalivenpaa . Its grammar is 


dealt with in such works as the Panniru Paattiyal , the 
Venpaa -p -paattiyal,theNavanita -p -Paattiyal, the Prabhanda 
Marapiyal , the 

the Chidambara p -paattiyal, the Ilakkana 
Vilakkam , the Tonnool Vilakkam , the Mutthuveeriyam , 
the Prabhanda Deepikai, the Swaminaatham and the 
Prabhanda - t -thirattu . 


Ulaa is a work in two parts . The first part sings 
the glory of the hero who comes in a procession which is 
ravishing to behold . The greatness of the hero , his 
ablutions, his appearance in wondrous habiliments as 
well as splendorous ornaments , his ten insignia and his 
retinue : these form the content of the first part. The 
second part is a recordation of the reaction of the 
witnessing throng of the procession who are tender girls , 
nubile girls, lassess and women . Their reaction varies 
with their varying years of age. All these - they are of 
seven categories- ,are persons connected , in some way or 
other , with the hero . They are his Urimai.c -chutram 
( Kinnery ). 


Fetai , Petumbat, Mangkai, Matanthai, Arivat , 
Teriyai and Perilampenn constitute the throng of 
beholders The age ci a petai is between five and seven 
years , that of a petumbai between eight and eleven , that of 
a mangkai twelve or thirteen , that of a matanthai between 
fourteen and nineteen , that of an arivai between twenty 
and twenty five , that of a terivai between twentysix and 
thirtyone and that of a perilampenn between thirtytwo 
and forty . This reckoning is as posited by the Ilakkana 
Vilakka - p - Paattiyal . Other types of reckonings are also 
met with in works on Tamil Grammar . 


The Ulaa may relate to a man or God Himself or 
a servitor of God who has gained liberation while yet 
alive . The Moovar Ulaa - a trilogy -, Indited by 
Ottakkootthar, celebrates the multifoliate majesty of three 
Chola monarchs. The most ancient of the Ulaas is on God 


Siva Himself . It is known as the Tirukkiayilaaya Gnaana 
Ulaa . Its author is Ceramaan Perumaal Naayanaar . This 
ulaa which is hailed as the Aadi Ulaa , opens thus : 


" He stood a bewildering column of flame 
Fronting and confronting divine Vishnu 
And also the Four - faced who could not Him 
Comprehend; He manifested sans birth ; 
He is a renouncer that never underwent 
The process of renunciation ; He dwells 
In the very depth of depths .... " 


Tirugnaanasambandhar -- the First of the Saivite 
four is the hero of two ulaas . Many are the ulaas that 
were composed to honour the spiritual preceptors. The 
tradition relating to the magnification of Gurus is kept alive 
till to - day. The hero of Naakai- k -Kanakasabhai Naathan 
Ulaa , is a Saiva Guru . Unlike other heroes of the ulaas , 
whose mount is usually a tusker , this Guru is borne in a 
palanguin which is inlaid with ninefold gems coruscating 
with rare brilliance . This paradigm is followed by Vidwan 
V. Duraiswamy who indited his ulaa on the Kaanchi 
Paramaachaariyar . According to Pulavar P. V. Nagarajan, 
palanquin is met with in these two ulaas alone . 


Naakai - k -Kanakasabhai Naathan is the second 
pontiff of the Sepparai Matam which is situate on the 
bank of the Tamiraparani . It is satd that this Matam was 
established in 1560 A.D. by Ponnambala Desikar, a 
Vellala saint. His chela Kanakasabhai Naathan is a Saiva 
Brahmin . This is in keeping with the Meikanda tradition 
It is good to remember in this context that Saiva Brahmins 
have adorned Saiva Aadhinams as their Guru Maha 
Sannidaanams The Aadhinam known as Kalyaanapuri 
yennum Koonampatti Aadhinam in Kongu Naadu , was 
founded by Maanicka.p -Pandithar, a direct disciple of 


St. Maanickavaachakar . Its current pontiff is Sri - la - Sri 
Rajalinga Maannickavaachaka Swamikal . The Aadhinam 
at Suriyanaar Koyil was founded by a famous Brahmin 
called Sivaagra Yogi . 


The Naakai - k - Kanakasabhai Naathan Ulaa is by 
the Chela of Kanakasabhai Naathan . His name is not known 
to us . The author belongs to the great anonymous . Such 
was his self -effacing nature . He lived for his Guru . 
Tbam Daamem Kettaar . He was a true practitioner of 
pure Saiva Siddhantam . He is referred to as Ammai - Appan 
by the historians of Tamil Literature. He is like a star that 
dwelt apart tar , far from the madding crowd . His work - the 
Ulaa- ,is unique . It is a Saiva Siddhanta classic . This ulaa 
is the one and only work of its kind which has put to use 
the ulaa genre for the propagation of Saiva Siddhanta . 
Never betore has the Ulaa been put to a more glorious 
use . We salute the saintly author and adore his hallowed 
feet. 


Issac Tambyah , the famous translator of the hymns 
of St. Thaayumaanavar , is all admiration for the genius of 
the Tamil tongue which can hymn and sing in solemn 
strain the very theology , the metaphysics and the 
philosophy of Saivism in Tamil verse . This type of writing 
is not to be met with in the West . 


Our Ulaa - a classic sui generis- , expounds, 
amplifics and illustrates the tenets of Saiva Siddhanta as 
posited by the fourteen Meikanda Sastras . Its hermeneutics 
is at once grand and sublime. Its style is bewitching and 
captivating. Its message is divine . We can liken the state 
of its devoted readers to that of those that witnessed the 
rapturous procession : 


" Maal alavu kaanna malar - p - Paatham kaannpaar tham 

Maal alavu kaannaar, mayangkuvaar .... 


11 


( They that witnessed the flower - feet of Siva 
Which were unbeknown to Tirumaal, canst not 
Reckon the limit of their own bewilderment; 
They languish confounded .... ) 


The leading witnesses of the Ulaa ( Procession ) 
from petai to perilampenn are symbolic of the seven 
phases of Satthi · Nipaatam ( Descent of Guru ). Never before 
has any poet even thought of the possibility of such 
symbolisation . Pat upon iruvinai - oppu ( the balancing of 
deeds - good and bad ) also known as Karma-Saamyam , 
Satthinipaatam takes place . This is a key -doctrine of 
Saiva Siddhantam . In Saivism as well as Vaishnavism , 
God is the only male . All souls are but women in 
varying phases of growth . So all are babies , girls , lassess 
and women . All are entitled to the grace of Grace . It is this 
grace which is the theme of this Ulaa . 


In our opinion , this Ulaa is not a work to be 
thumbed through ; it is an opus that demands patient and 
painstaking cultivation which is to be informed by love 
and dedication . It is a book for the spiritually aristocratic . 
True democracy is honoured only in the demesne of 
spiritual aristocracy . In this light , -the work is a Vade 
mecum for the practitioners of Saiva Siddhanta . This work 
also historicises and at the same time highlights the lives 
of Naayanmaar, exemplarily. This work is both Sastra and 
Stotra . 


The perilampenn of this Ulaa is born with a 
mastermird . She is at her best in the realm of polemics 
and disputation . She is a devastating debater . She 
vanguishes and routs the adherents of other faiths by her 
irreproachable arguments . She is rightly hailed as 
Samaya Jaya Valli ( the Triumpher over alien faiths ) . 


We commend this work for inclusion in the 
University syllabus . 


We do not Propose to eulogise the editor . He is , 
we know very well , a knowledgeable and dependable 
research scholar who speaks Telugu. He is pre - eminently 
qualified to edit books of this kind . He has done his job 
of editing with great care . He has also provided copiously 
enlightening notes which bring to the fore the many 
layered meanings of the verses . In fine the editor has 
earned the gratitude of the Saivite world . 


Place : Thanjavur 
Date : 8-12-94 


Sekkizhaar Adi -p -Podi 

T.N. Ramachandrap , 
Director , The Internatioral Institute 
of Saiva Siddhanta Research, 

Dharmapuram . 


பதிப்புரை 


தலைவன் ஒருவன் வீதியிலே உலாவர . ஏழு 
பருவ மகளிரும் அவனைக் கண்டு மையல் கொண்டனர் 
எனக் 

கலிவெண்பாவால் பாடும் பிரபந்தம் உலா 
எனப்படும் . இதன் இலக்கணத்தைப் பன்னிரு பாட்டியல் , 
வெண்பாப் பாட்டியல் , நவநீதப் பாட்டியல் , பிரபந்த 
மரபியல் , சிதம்பரப் பாட்டியல் , இலக்கண விளக்கம் , 
தொன்னூல் விளக்கம் , முத்துவீரியம் , பிரபந்த தீபிகை , 
சுவாமிநாதம் , பிரபந்தத் திரட்டு ஆகிய இலக்கண 
நூல்கள் கூறுகின்றன . தமிழ்த் தாத்தா அய்யரவர்கள் 
தம் மதுரைச் சொக்கநாதர் 

உலாப் பதிப்பின் 
முன்னுரையிலும் தமிழறிஞர் 

மு . அருணாசலம் 
அவர்கள் தம் திருஆனைக்கா உலாப் பதிப்பின் 
நூன்முகத்திலும் இச் சிற்றிலக்கியத்தின் அமைப்பைத் 
தெளிவாக விளக்கியுள்ளனர் . 

எனவே 

ஈண்டு 
விரிக்கப் பெறவில்லை . 


உலாவில் பாட்டுடைத் தலைவனின் சிறப்பைக் 
கூறும் பகுதி முதல்நிலை என்றும் ஏழு பருவ மகளிரின் 
செயல்களைக் கூறும் பகுதி பின் நிலை என்றும் பிரித்துக் 
கூறப்பெறும் . பின் நிலை மேலும் பேதை முதல் பேரிளம் 
பெண் ஈறான ஏழு பருவங்களால் ஏழு பிரிவுகளாகப் 
பிரிக்கப்பெறும் . 

" முதனிலை பின்எழு நிலை உலா வெண்கலி 
என்பது பன்னிரு பாட்டியல் - ( 213 ) . முதல் நிலையுள் 
தலைவனின் பெருமை , நீராடல் , ஒப்பனை , தசாங்கம் , 
குழாங்கள் முதலியன இடம் பெறும் . பின் நிலையுள் ஏழு 
பருவ மகளிரையும் அவரவர் தன்மைக்கேற்ப வருணித்து 
உரிய செயல்களோடு கூறுதல் வேண்டும் என்பது விதி . 


2 


ஏழு பருவ மகளிரின் வயதை வரையறுப்பதில் 
இலக்கண நூல்கள் தம்முள் வேறுபடுகின்றன . இவ்வுலா 
உரையில் வயது அறுவகை இலக்கணத்தையொட்டிக் 
கூறப்பெற்றுள்ளது . சேரமான் பெருமாள் நாயனாரால் 
இயற்றப்பெற்ற ஆதி உலா என்னும் திருக்கைலாய 
ஞானஉலா 

சென்னை 

ஆதித்தனாரால் 
இயற்றப்பெற்ற பெருந்தலைவர் காமராசர் உலாவரை 
95 உலாப் பிரபந்தங்களைப்பற்றி அறியமுடிகிறது . 
இவற்றின் பட்டியல் இப் பதிப்பின் பிற்சேர்க்கையாக 
இணைக்கப் பெற்றுள்ளது . 


முதல் 


திருஞானசம்பந்தரைப் பாட்டுடைத் தலைவ 
ராக உடைய உலாக்கள் இரண்டு , தத்துவராயரால் 
சொரூபானந்தர்மீது பாடப்பெற்ற இரண்டு உலாக்கள் , 
சிவப்பிரகாசரின் சிவஞானபாலைய தேசிகர் உலா , 
தருமைத் திருவம்பலத் தம்பிரான் பாடிய தருமை 
ஞானசம்பந்தசாமி 

உலா , 

பெருமாள் சுவாமிகள் 
அவர்களால் இயற்றப்பெற்ற சோமசுந்தர சுவாமிகள் 
உலா , வித்துவான் வி . துரைசாமி அவர்கள் இயற்றிய 
காஞ்சிபுரம் சகத்குரு சந்திரசேகரேந்திரர் உலா . 
தேனூர் சொக்கலிங்கம் அவர்களின் சுந்தரர் உலா , 
பொன்னம்பலம் பிள்ளையார் 

பாடிய ஞானசித்தர் 
ஆகப் பத்து 

உலாப் பிரபந்தங்கள் இந் 
நூலைப்போல ஞானாசிரியரைப் 

போற்றி 
எழுந்தவையாகும் . மற்றவை இறைவனையோ , 
ஆட்சித் தலைவரையோ வாழ்த்துவன . 


உலா 


நாகைக் கனகசபைநாதன் உலா 

திருநெல்வேலி மாவட்டம் செப்பறை மடத்தின் 
இரண்டாம் தலைவராக விளங்கிய கனகசபை நாதர் 
மீது இயற்றப்பெற்ற இந்த நாகைக் கனகசபை நாதன் 
உலா ஒரு காப்பு வெண்பா, 653 கண்ணிகளாலான 
நூல் , ஒரு நூற்பயன் 

வெண்பா 

ஆகியவற்றைக் 


என 


என்று வரம்சொல்ல முடியும் 

3 
கொண்டது . ஏட்டுச்சுவடியில் ஆசிரியரைப் பற்றிய 
குறிப்பு எதுவும் காணப்படவில்லை ஆனால் இலக்கிய 
வரலாறுகளால் இவர் பெயர் அம்மையப்பர் 
அறிகிறோம் . பாட்டுடைத் தலைவரின் காலம் 16 ஆம் 
நூற்றாண்டின் இறுதிப்பகுதியும் 17 ஆம் நூற்றாண்டின் 
முற்பகுதியும் ஆதலின் இந்நூல் சற்றேறக் குறைய 
கி.பி. 1575 வாக்கில் இயற்றப் பெற்றிருக்கலாம் . 
இதுபற்றிப் பின்னர் விளக்கப்படும் . 

சைவ சந்தான ஆசாரியார்களுள் ஒருவராகிய 
மறைஞானசம்பந்தரின் 

சீடர் மச்சுச் 

செட்டியார் 
எனும் அருள் நமச்சிவாயர் ஆவர் . இவருடைய காலம் 
கி.பி. 1300-1330 . இவருடைய மாணவர் திருவையாறு 
சந்திரசேகரர் ( 1330-1360 ) இவருடைய மாணவர் 
சாமிநாதர் ( 1360-1390 ) . சந்திரசேகரர் , சாமிநாதர் 
ஆகிய இருவரும் அந்தணர்கள் . இச் சாமிநாதரின் 
மாணவர் பொன்னம்பல தேசிகர் என்றும் , இவரே தம் 
குருவிடமிருந்து 

ஐயாறப்பர் பூசையைப் பெற்றுச் 
செப்பறையில் திருமடத்தைத் தாபித்தார் என்றும் , 
இது கி பி . 1560 ஆம் ஆண்டு என்றும் கூறப்படுகின்றன . 
இப் பொன்னம்பல தேசிகர் வேளாண் மரபினர் . 

தமிழ் இலக்கிய வரலாறு எழுதிய அறிஞர் 
மு . அருணாசலம் அவர்கள் , " மச்சுச் செட்டியார் காலம் 
1330 ஆகவே அடுத்த மூன்றாவது ஆசாரியராக 1560 

ல் பொன்னம்பல தேசிகர் வந்தார் என்று சொல்லும் 
போது மூன்றாம் ஆசாரியராக வந்திருக்க முடியாது ,, 
பின்னும் பலர் இடையில் இருந்திருக்கலாம் அவர்கள் 
பெயரும் வரலாறும் அறிவதற்கியலாதபடி மறைந்து - 
( தமிழ் இலக்கிய வரலாறு - 14 ஆம் நூற்றாண்டு , 
ப 175 ) என்கிறார் . இது அப்படியே ஏற்றுக்கொள்ளப் . 
படவேண்டிய கருத்தாகும் . இந் நூலில் பொன்னம்பல 
தேசிகர் மரபின் ( செப்பறைமடம் ) குருவணக்கப்பாடல் 
கொடுக்கப்பட்டுள்ளது . அது வருமாறு : 


4 


திரு நந்தி கேசுரர் நற் சத்தியமெய்ஞ் ஞான 

தெரிசனிகள் பரஞ்சோதி மாமுனிகள் வெண்ணெய் 
வருகுருமெய் கண்டமுனி அருணந்தி சாமி 

மறைஞான சம்பந்தர் வளர்ஞான பானு 
உருஎனவந் திடும்மச்சில் உறைவணிக யோகி 

ஓங்குசந்த்ர சேகரர் பின் புறுசாமி நாதர் 
அருள்பெறுபொன் னம்பலசற் குருசாமி இவர்கள் 
அடி.யிணைகள் நமதுசிர மதனில்வைத் திடுவாம் 


இதுவரையில் இலக்கிய வரலாறுடையாரின் 
கருத்துகளை அப்படியே ஏற்கத் தடை இல்லை . அவர் 
தொடர்ந்து , பொன்னம்பல தேசிகர் தம் 
குருவிடமிருந்து ஐயாறப்பர் பூசையைப் பெற்றார் . 
இவர்கள் அனைவரும் ( மச்சுச் செட்டியார் , சந்திர 
சேகரர் , சாமிநாதர் , பொன்னம்பலர் ) தில்லையில் 
வாழ்ந்தவர்கள் . தேசிகர் ஊர் 

நாகை . அவ்வூர்க் 
கனகசபாபதி தேசிகரைச் சீடராகக் கொண்டொழுகும் 
நாளில் , தில்லைப்பெருமான் கட்டளைப்படி 
பொருநைக் கரையிலுள்ள செப்பறையில் சென்று , மடம் 
அமைத்துச் சமயம் வளர்த்து வந்தார் . உரியகாலத்தில் 
கனகசபாபதி தேசிகர் மாணாக்கராய்க் கனகசபாபதி 
சிவாசாரியார் இருந்தார் " ( ப . 175 ) என்கிறார் . 
இக்கருத்து ஆய்விற்குரியது . 


இவ் வுலாவின் 

பாட்டுடைத் 

தலைவர் 
நாகப்பட்டினத்தைச் சேர்ந்தவர் ; 

நாகைக் கனகசபை நாதன் " ( காப்பு வெண்பா ) 
நாகைப் பதிக்கரசே " (கண்ணி 464 ) 
நாகைப் பதிஉறைவோன் " ( கண்ணி 651 ) 


5 


இவர் செப்பறை மடத்தைத் தாபித்த பொன்னம்பல 
தேசிகராலேயே ஞானாபிடேகம் பெற்றவர் ; 


" மலர்வாவி சூழும் வளநாகைப் பொன்னம் 
பலநாதன் உள்ளம் பரிந்தே - நலமாரும் 
ஞான அபிடேகம் நயந்து செயக் கொண்டருளி 

( கண்ணிகள் 23 , 24 ) 
இதனால் இவர் செப்பறை மடத்தின் மூன்றாம் 
தலைவர் அல்லர் : இரண்டாமவரே என உறுதியாகிறது . 


" மால் என்பு மாலை மறைத்த திருமார்பில் 
காலும் ஒளித்தரளம் கண்மணியும் - ஏலநிரை 
மாலையும் நூலும் வயங்க அணிந்து 

( கண்ணிகள் 30 , 31 ) 
என்பதனால் இவர் அந்தணர் என்பதோடு , இல்லறத் 
தார் என்பதுவும் தெரிய வருகிறது 


வந்து பெருந்துறையில் வாதவூ ரற்கருளும் 
அந்தணன் இவ்வந்தணனே ஆம்என்பார் - ஒல்லைமுனம் 
வந்துவகை செய்யா வகைவழக்கி னால் தடுத்தாள் 
அந்தணனும் இம்மறையோன் 

ஆம் என்பார் 

( கண்ணிகள் 65. 66 ) 
என்பதனால் இவர் அந்தணர் என்பதும் , 


.......... 


" மறை ஆகமம் வாழ வந்தாய் ( கண்ணி 67 ) 

நாலேழாம் ஆகமத்தின் 
ஈட்டம் விளைக்கும் இயல்பாடி (கண்ணி 263 ) 
வேதாக மங்கள் விரித்துரைத்த செவ்வாயும் 

( கண்ணி 460 ) 
என்பனவற்றால் இவர் சிவாசாரியார் ( அதிசைவர் ) 
என்பதுவும் உறுதியாகின்றன . 


6 


* * கம்பி ஒளிர் பட்டாடை சாத்தி ( கண்ணி 34 ) 
தோல் கரந்த பட்டின் உடை ( கண்ணி 74 ) 
மென்பட்டு ஆர் தஞ்ச மருங்குலும் " ( கண்ணி 462 ) 


என்பனவற்றால் இவர் துறவி அல்லர் இல்லறத்தார் 
என்பது மேலும் உறுதிப்படுகிறது . 


கனகசபை நாதர் 

நாகைப் 
பகுதியினர் , பொன்னம்பல தேசிகரின் நேர் சீடர் . 
ஆதிசைவர். இல்லறத்தார் என்பன 
சற்றும் ஐயத்திற்கிடமின்றித் 

த 

ளிவாக 
விளங்குவதால் இவருக்கும் பொன்னம்பல தேசிகருக் 
கும் இடையே கனகசபாபதி தேசிகர் என மற்றோர் 
ஆசாரியார் இருந்தார் என்பதை ஏற்க இடமில்லை , 
இந்த உலாவின் நூற்பயன் வெண்பாவில் சீரார் 
கனகசபைத் தேசிகன் என்று வருகிறது . இதில் 
உள்ள தேசிகன் என்னும் சொல்லைக் குருநாதர் எனச் 
சரியாகப் புரிந்து கொள்ளாமல் வேளாளர்களுள் 
அபிஷிக்தர் எனப் பிறழ உணர்ந்ததால் இல்லாத ஓர் 
ஆசாரியரை இருந்தவராக எண்ணி மயங்க நேர்ந்தது . 


தலைவர் 


இக் கனகசபை நாதர் செப்பறை மடத்தின் 
ரண்டாம் 

என்பதே பொருத்தமாகும் 
என்பதுவும் அறிஞர் மு . அருணாசலம் அவர்கள் 
கூறுவதுபோல் மூன்றாமவர் அல்லர் என்பதுவும் 
தெளிவாகின்றன . 


என 


செப்பறை மடத்தாபகர் பொன்னம்பல 
தேசிகர் மடத்தைத் தாபித்த காலம் 1560 
முன்னர்க் கூறப்பெற்றது இப் பொன்னம்பல தேசிகர் 
வாழ்ந்த காலத்திலேயே இக் கனகசபைநாதர் உலா 
இயற்றப் பெற்றிருந்தல் வேண்டும் . 

ஏனெனில் 


7 


இவ்வுலாவில் பாட்டுடைத்தலைவர் செப்பறை மடத் 
தலைவர் என்று எங்குமே கூறப்படவில்லை . 
மட்டுன்று ; இவர் பவனிவருவதே நாகப்பட்டனத்தில் - 
செப்பறையில் அன்று என்பதனை இவ்வுலா , 


நாகைநகர் அன்பர் நறுங்கதலி யூகமொடு 
பூகம் துகிற்கொடியும் பொற்குடமும் - நாகம் 
இலங்குமணித் தோரணமும் எங்கும் நிறைத்தே 
நலங்கொள் மலர் மாலைகளும் நாற்றி - 

அலங்கரித்த 
பொன்மாட வீதிதனில் போதுதலும் 

( கண்ணிகள் 50-52 ) 


எனத் தெளிவாக்குகிறது . கனகசபை நாதர் செப்பறை 
மடத்தின் 

தலைவரானபின் இந்த உலா இயற்றப் 
பெற்றிருந்தால் நூலில் அச்செய்தி திண்ணமாக 
முதன்மையான இடத்தைப் பெற்றிருக்கும் . ஆனால் 
இப் பிரபந்தம் கூறுவதெல்லாம் நாகைக்குரியவனும் , 
அங்கு உலாக்கண்டவனும் ஆகிய குருநாதன் ,. 


" வளங்கொண்ட செப்பறையில் 

வந்தெனையாட் கொண்டே 
உளங்கொண்டான் 

( கண்ணி 653 ) 
என்பது மட்டும் தான் . 


இவ்வுலா இயற்றப்படும்போது கனகசபைநாதர் 
செப்பறையில்தான் இருந்தார் . ஆனால் 

மடத் 
தலைமை பொன்னம்பல தேசிகரிடம் இருந்ததால் 
இவரைச் 

செப்பறைத் தலைவர் எனக் கூற 
இயலவில்லை . பொன்னம்பல தேசிகரின் வாழ் 
நாளிலேயே இவ்வுலா 

பாடப்பட்டுள்ளதால் 
இந் நூலின் காலம் சற்றேறக்குறைய 

கி . பி . 1575 
எனக் கொள்ளலாம் . அல்லது பொன்னம்பல தேசிகர் 


8 


தம் இளமையிலேயே செப்பறை மடத்தைத் தாபித்து 
நீண்டநாள் வாழ்ந்திருந்தால் இவ் வுலாக்காலம் 1600 
ஆகவும் இருக்கலாம் . எப்படியும் பதினாறாம் 
நூற்றாண்டின் இறுதிப்பகுதி இவ்வுலாவிற்குரிய காலம் 
என்பதில் ஐயமில்லை . 


பாட்டுடைத் தலைவராகிய கனகசடை நாதர் 
இலக்கணக் கொத்து , 

திருச்செந்திற் கலம்பகம் , 
கடம்பநாத புராணம் , தச காரியம் , சிவஞான போதச் 
சூர்ணிக் கொத்து ஆகிய நூல்களை இயற்றியவரும் 
ஈசானதேசிகர் எனச் சிறப்புப் பெயர் பெற்றவருமாகிய 
சுவாமிநாத தேசிகருக்கு வடமொழி ஆசிரியர் . இது 
லக்கணக்கொத்தின் பாயிரத்துள் சமஸ்கிருத 
வித்யாகுரு வணக்கமாக . 


" செப்பறைப் பதியின் வாழ்சிவத் துவிசன் 
கனக சபாபதி கருதுவட நூற்கடல் 
தபோதனர் புகழும் சைவாதி ராசன் 
உபய பதங்களை உண்மையொடு பணிவாம் 


எனப் போற்றியுள்ளதால் அறியமுடிகிறது . 
சாமிநாத தேசிகரின் காலம் கி.பி. 1600-1690 என்ப . 
(திருச்செந்திற் கலம்பகம்- துறைசையாதீனப் பதிப்பு 
1958 பக்.அ ) இக் காலக்குறிப்பும் நம் காலக்கணிப் 
பிற்கு ஒத்துவருகிறது . இலக்கணக்கொத்தும் கனகசபை 
நாதரைச் செப்பறை மடத்தின் தலைவர் எனக் 
கூறாதது உளங்கொளத் தக்கது . 


அறிஞர் மு . அருணாசலம் அவர்கள் தம் 
இலக்கிய வரலாற்றில் 

119 ஆம் 

நூற்றாண்டின் 
தொடக்கத்தில் வாழ்ந்த அழகியகூத்த தேசிகர் என்பவர் 
செப்பறை 

உலா , கனகசபைநாதன் உலா என்ற 
பிரபந்தங்களும் பிறவும் பாடினார் . இவ்விரு உலாக் 


9 


களும் அச்சிடப்பட்டுள்ளன ( 14 ஆம் நூற்றாண்டு- 
பக் . 176 ) எனக் கூறுவதோடு , அதே நூல் 421 ஆம் 
பக்கத்தில் , 17 ஆம் நூற்றாண்டில் இம் மரபினரான 
ஒரு தேசிகர் இரு உலாப் பிரபந்தங்கள் பாடினார் 
( செப்பறை - கனகசபை நாதன் உலா 1953 ; செப்பறை 
உலா 1958 ; புன்னைவன நாத முதலியார் பதிப்புப் 
பார்க்க ) எனவும் எழுதியுள்ளார் . 


முற்றிலும் முரண்பட்ட இரு கூற்றுகள் எப்படி 
ஒரே நூலில் - அதுவும் அறிஞர் மு . அ . அவர்களின் 
இலக்கிய வரலாற்றில் - இடம்பெற்றன 

என்பது 
விளங்கவில்லை . எப்படியிருப்பினும் இவ்வுலா 
கனகசபாபதிநாதரின் ஆயுட்காலத்திலேயே இயற்றப் 
பெற்றது என்றும் , 

பெரும்பாலும் 16 ஆம் 
நூற்றாண்டின் இறுதியாக இருக்கலாம் என்றும் 
கொள்ளலே பொருத்தமாகத் தோன்றுகிறது . 


இவ்வுலாப் பதிப்புகள் இரண்டும் மிக முயன்று 
தேடியும் கிடைக்கவில்லை . வாட்போக்கி உலாவைப் 
பதிப்பித்த திரு எஸ் . ஸ்ரீநிவாசன் அவர்கள் அந்நூலின் 
இறுதியில் 80 உலாக்களைப் பற்றிக் கூறுகிறார் . 
( டாக்டர் உ . வே . சா . நூலகப் பதிப்பு , 1980 , பக் . 
82-89 ) 

கனகசபைநாதர் உலாவின் 
ஆசிரியர் அம்மையப்பர் என்பதும் , காலம் 

17 ஆம் 
நூற்றாண்டு என்பதும் ( பக் . 82 , 

82 , 83 ) மட்டுமே 
கூறப்பெற்றுள்ளன. 


அதில் 


இப் பட்டியலுக்கு ஆதாரமாக இருந்தது 
ந . வீ . செயராமன் அவர்களின் உலா இலக்கியங்கள் 
என்னும் நூலாகும் . ( மணிவாசகர் நூலகம் , 1966. ) 


10 


உலா 


அந் நூலில் , இந் நூலினைப் பற்றிய பிறசெய்திகள் 
அறிதற்கியலவில்லை ( பக் . 172 ) என்கிறார் , ஆனால் 
கனகசபை நாதர் செப்பறை மடத்தின் இரண்டாம் குரு 
என்பதனை மட்டும் மிகத் தெளிவாகக் கூறுகிறார் . 
1953 இல் அச்சிடப்பெற்றதாகக் கூறப்படும் கனகசபை 
நாதன் 

1966 இலேயே அண்ணாமலைப் 
பல்கலைக்கழக 

ஆய்வாளருக்கே கிடைக்கவில்லை 
என்பதோடு சென்னையிலேயே டாக்டர் உ . வே . சா . 
நூலகத்திற்கும் கிடைக்கவில்லை என்பதால் அப்பதிப்பு 
தமிழ்நாட்டில் பரவவேயில்லை 

ஒருதலை . 
செப்பறை உலாவைப்பற்றியும் ஆராய்ந்து பார்க்காமல் 
ஒன்றும் துணிந்து கூற இயலாது . 


என்பது 


இதுகாறும் கூறியவற்றால் கனகசபைநாதர் 
என்பவர் 

பொன்னம்பல தேசிகரின் நேர் மாணவர் 
என்பதும் , செப்பறை மடத்தின் இரண்டாம் தலைவர் 
என்பதும் , இவ்வுலா பெரும்பாலும் 16 ஆம் நூற்றாண் 
டின் இறுதிப் பகுதியைச் சார்ந்ததாய் இருக்கவேண்டும் 
என்பதும் வாகின்றன. 

நூலாசிரியரின் 
பெயரையோ வரலாற்றையோ அறிய ஏட்டுச்சுவடியில் 
குறிப்புகளேதும் இல்லை . எனவே முந்தைய இலக்கிய 
வரலாற்றாசிரியர்கள் கூறும் அம்மையப்பன் 
பெயரை அப்படியே ஏற்று அமைதி காணவேண்டி 


ளி 


என்ற 


உள்ளது . 


இவ் வாசிரியர் சைவசித்தாந்தத்தில் அழுத்த 
மான ஈடுபாடுள்ளவர் ; சித்தாந்த சாத்திர நூல்களில் 
நல்ல தேர்ச்சி உள்ளவர் ; கனகசபைநாதரைச் 
சிவபெருமானாகவே ஏற்றிப் போற்றும் இயல்பினர் , 
பெரிய புராணத்தில் ஆழ்ந்த பக்தி உள்ளவர் ; தமிழில் 
நல்ல வாக்குவன்மை பெற்றவர் என்பனவற்றை 
இப் பிரபந்தமே காட்டுகிறது . 


நூலாராய்ச்சி 


முன்பே 


குறிப்பிட்டவாறு இவ் வுலா ஒரு 
காப்பு வெண்பாவையும் 653 கண்ணிகளாலான உலாப் 
பகுதியையும் நூற்பயன் கூறும் ஒரு வெண்பாவையும் 
பெற்று விளங்குகிறது . இதில் முதல் 97 கண்ணிகள் 
முதல் நிலைப் பகுதியாகவும், எஞ்சிய 556 கண்ணிகள் 
பின்னிலையாகவும் உள்ளன , இப் பின்னிலை பேதை 
( 98-168 ஆக 70 கண்ணிகள் ) பெதும்பை ( 169-254 ஆக 
85 கண்ணிகள் ) மங்கை ( 255-294 ஆக 39 கண்ணிகள் ) 
மடந்தை ( 295.322 ஆக 27 கண்ணிகள் ) அரிவை 
( 323-429 ஆக 106 கண்ணிகள் ) தெரிவை ( 430-501 
ஆக 71 கண்ணிகள் ) பேரிளம்பெண் ( 502- 653 ஆக 
15 ) கண்ணிகள் ) எனப் பிரிக்கப் பெற்றுள்ளது . 


எல்லா உலாக்களையும் போலவே இதன் 
முதல்நிலை அமைந்துள்ளது . முதல் 20 கண்ணிகளில் 
சிவபெருமானின் மாட்சிமை எடுத்து விளக்கப் 
பெறுகிறது . இறைவனே குருநாதராக வருகிறார் 
என்பதும் கனகசபை நாதரின் பெருமையும் தொடர் - 
கனகசபைநாதர் 

தம் 

ஆசாரியராகிய 
பொன்னம்பல தேசிகரால் ஞான அபிடேகம் செய்யப் 
பெற்று , இல்லறத்தில் ஒழுகும் ஆதிசைவருக்குரிய 
ஒப்பனையுடன் உலா வருகிறார் . 


கின் றன . 


என்பது 


உலா 


இவர் சிவிகையில் ஏறிப் பவனி வருகிறார் 
சிறப்பு . ஞானசம்பந்தர் 

( நம்பி ) . 
தத்துவராயர் குருபரமாகப் பாடிய உலாக்கள் இரண்டு 
ஆகிய மூன்றிலும் கூடப் பாட்டுடைத் தலைவர் பவனி 
யானையின் மேல் தான் . நிகழ்கிறது . வித்துவான் 
வீ . துரைசாமி அவர்களின் காஞ்சிப் பரமாசாரியர் 
உலா . 


12 


வெண்முத்தாலான வியன்சிவிகை நண்ணியே 

( கண்ணி 92 ) 
என்கிறது . இப் பதிப்பாசிரியரின் அறிவிற் கெட்டிய - 
வரையில் சிவிகை உலா இவை இரண்டே, ஞானதேசிகன் 
என்ற நிலைக்கு இது மிகப்பொருத்தமான ஊர்தி 
என்பது ஒருதலை . 


பலவகையான 


17 


நூலுள் பவனியில் கூடவரும் குழாங்கள் கூறப் 
பெறுகின்றன . மேலும் 

இசைக் 
கருவிகளின் முழக்கமும் . உலாக் காண்போர் களிப்பும் , 
பாட்டுடைத் தலைவரின் தசாங்கமும் இடம்பெறு . 
கின்றன . பவனியைப் பார்த்தவர்களின் செயல்கள் 
பொதுவாகக் கூறப்பெற்று 97 ஆம் கண்ணியோடு 
முதல் நிலை நிறைவேறுகிறது . இவற்றைக் குறிப்புரைப் 
பகுதியில் சுருக்கமாகக் காட்டியுள்ளதால் 

இங்கே 
விரிக்கவில்லை 


ஆகிய 


புராணத் 

திருமலைநாதரின் மதுரைச் 
சொக்கநாதர் உலாவில் 64 திருவிளையாடல்களும் 

டம்பெற்றுள்ளதைப் போல இதில் திருத்தொண்டர் 
புராணம் கூறுகின்ற 63 தனியடியார் . 9 தொகையடி - 
யார்களுள் சுந்தரமூர்த்தி சுவாமிகளின் பெற்றோர் . 
களாகிய சடையனார் , இசை ஞானியார் ஆகிய 
இருவரைத் தவிர மற்ற 61 

அடியார்களையும் 
தில்லைவாழ் அந்தணர் , பொய்யடிமைஇல்லாப் புலவர் 
இரு 

தொகையடியார்களையும் 
அறுபத்து மூவராக்கி , அவர்தம் வரலாறுகள் 
குறிப்பிடப்படுகின்றன . 

அடியார்களைப் பற்றிய 
குறிப்புகள் பேதைப் பருவத்தில் 17 , பெதும்பைப் 
பருவத்தில் 12 , மங்கைப் பருவத்தில் 5 , அரிவைப் 
பருவத்தில் 28 என அமைவதோடு சுந்தரர் வரலாறு 
இடையிடையே பல இடங்களில் இடம்பெறுகிறது. 
பின்னிலையின் மடந்தை , தெரிவை , பேரிளம்பெண் 
பகுதிகளில் அடியார்களைப் பற்றிய குறிப்பு இல்லை . 


சேர்த்து 


13 


. 


ஆகிய 


இவ்வுலாவில் இடம்பெற்றுள்ள பேரிளம் பெண் 
சமயசாத்திர நூல்களை ஐயந்திரிபறக் 

கற்று 
பரசமயத்தவரோடு வாதிட்டு வென்று , சமயசயவல்லி 
என விருது பெற்று விளங்குகிறாள் . இவ்வகையில் இவள் 
மணிமேகலை . 

குண்டலகேசி , நீலகேசி 
சமயவாதாங்கனைகள் மூவரோடு சேர்ந்தவளாகிறாள் . 
இச் சமயசயவல்லி உலோகாயதன் , சவுத்திராந்திகன் , 
யோகாசாரன் , மாத்துமிகன் , வைபாடிகன் . 
நிகண்டவாதி , ஆசீவகவாதி , பாட்டாசாரியன் , 
பிரபாகர மீமாம்சகன் , சத்தப்பிரமவாதி , மாயாவாதி , 
பாற்கரியன் , சாங்கியவாதி , பாஞ்சராத்ரி 
பதினான்கு சமயிகளுடன் 

வாதிட்டுச் சைவசித் 
தாந்தமே சிறந்தது என நிலைநிறுத்துகிறாள் . 515 
ஆம் கண்ணி முதல் 629 ஆம் கண்ணி முடிய அமைந்த 
இந்த 114 கண்ணிகளும் மேற்கூறிய பதினான்கு 
சமயிகளின் 

பூர்வபட்சமும் , சமயசயவல்லியின் 
மறுப்புமாக அமைந்துள்ளன. இங்கு இவ் வுலா ஆசிரியர் 
சிவஞான சித்தியார் பரபக்கத்தை அப்படியே 
பின்பற்றுகிறார் . இது உரையில் எடுத்துக் காட்டப் 
பெற்றிருப்பதால் இங்கு விரிவஞ்சி விடப்படுகிறது . 


ஆகப் 


சமய 


இவ்விதமாக இந்தக் கனகசபைநாதர் உலா 
அடியார்களை நினைந்து போற்றும் 

தோத்திர 
நூலாகவும் , 

தத்துவக் கருத்துக்களை 
ஆராயும் சாத்திர நூலாகவும் விளங்குகிறது . ஒரு 
தெய்வவடிவத்தைப் போற்றும் தோத்திர இலக்கியமாக 
மட்டும் இருந்தால் அதில் மகளிரின் வருணனைகளிலும் 
காதல் மெய்ப்பாடுகளிலும் சற்று இன்பச்சுவையை 
அதிகம் இழையோட விடலாம் . ஆனால் இந் நூல் 
ஞானதேசிகனைப் போற்றுவதோடு சாத்திரவாதங் 
களையும் உள்ளடக்கியிருப்பதால் இதனை 
மிக்க கவனத்துடன் படைத்திருக்கிறார் . நூலமைப்பு 
சொல்லாட்சி கருத்து 

விளக்கம் முதலியன மிக்க 
கௌரவமுடையனவாக உள்ளன . 


ஆசிரியர் 


14 


போன்ற 


இச் சிற்றிலக்கியத்தின் குறிப்புரையில் உவமை 
வகைகள் , உருவகம் , தற்குறிப்பேற்றம் 
பொருளணிகளும் , சிலேடை , மடக்கு , பின்வருநிலை 
முதலிய சொல்லணிகளும் , முரண் , தொனி , இரட்டுற 
மொழிதல் முதலிய இலக்கிய நயங்களும் ஆங்காங்கு 
சுருக்கமாக எடுத்துக்காட்டப் பெற்றுள்ளதால் ஈண்டு 
விரிக்கப்படவில்லை . என்றாலும் ஒன்றை 
விளக்கமாகச் சுட்டிக்காட்டுவது இன்றியமை 
யாததாகும் . 


இங்கே 


மகளிரின் ஏழு பருவ நிலைகளை இவர் சத்தி 
நிபாதத்தின் மந்ததரம் , மந்தம் , தீவிரம் , தீவிர தரத்தில் 
மந்ததரம் , தீவிரதரத்தில் மந்தம் , தீவிரதரத்தில் தீவிரம் 
தீவிரதரத்தில் தீவிரதரம் என ஏழாகப் பகுத்துக் 
கொள்கிறார் . இப்படி ஒரு பகுப்பை வேறு எவரும் 
இலக்கியத்தில் கையாண்டதாகத் தெரியவில்லை . 
( இவ் வரிசைப் பெயர்மாற்றம் பற்றி 99 ஆம் கண்ணிக் 
குறிப்புரை காண்க . ) இது ஒருவகையில் உருவகத்தின் 
பாற்பட்டதே , இந்தப் பருவப் பெண்கள் எழுவரின் 
தன்மையையும் அநுபவத்தையும் 

பின்வருமாறு 
ஆசிரியர் காட்டுகிறார் : 


1. பேதை ( மந்ததர சத்தி ) - இறைவனின் சாலோகம் 
பெற்றவர்களைப் பற்றித் தெரிந்து கொள்கிறாள் ; 
அன்பினால் கண்ணீர் அரும்பினாள் ; அவ்வளவே ; 
குருநாதனின் சிறப்பு நோக்கம் கிட்டவில்லை. 


2. பெதும்பை ( மந்த சத்தி ) - இவள் முன்பே சரியை 

வழிநின்று உயர்ந்தவள் ( 173 ) ; இறைபணியில் ஈடு 
பட்டவள் ; சாமீபமுத்தி அடைந்தவர்களைப் பற்றி 
அறிந்து கொள்கிறாள் ; காமன் இவளுக்கு அஞ்சு 
கிறான் ; இவளுக்கும் தேசிகரின் அருட்பார்வை 
கிடைக்கவில்லை . 


15 


3. மங்கை ( தீவிர சத்தி ) - கிரியை நெறியை முடித்தவள் 

( 256 ) ; சாரூபம் பெற்றவர்களைப் பற்றித் தெரிந்து 
கொள்கிறாள் ; குருநாதர் மீது அவா உண்டாகிறது ; 
அவர் அருள் நாடி நிற்கிறாள் ; ஆனால் குருநாதரின் 
கடைக்கண்பார்வை கிட்டவில்லை . 


4. மடந்தை ( தீவிரதரத்தில் மந்த தர சத்தி )-படித்தவள் ; 
சிவபரத்துவத்தை உணர்ந்தவள் ; சரியை , கிரியை , 
யோகம் ஆகிய மூன்றையும் குறைவற முடித்தவள் 
( 299 ) ; மெய்யறிவுத் துறையில் ஈடுபட்டவள் ; உலக 
இன்பங்கள் நிலை அல்ல எனத் தெளிந்தவள் ; 
குருநாதன் உலா வருகிறார் என்ற அளவில் தோழியர் 
இவளுக்குச் செய்தி கூறுகின்றனர் . மற்றபடி 
குருநாதனைப்பற்றி யாரும் ஒன்றும் 

சொல்வ . 
தில்லை . தேசிகரைப் பவனியில் தரிசிக்கிறாள் ; 
தேசிகர் கண்ணின் கடை நோக்கால் இவளைக் கண்டு 
தத்துவங்களை உணர்த்துகிறார் ; ( 313-320 ) ; 

இவள் இன்பம் எய்துகிறாள் . 
5. அரிவை (தீவிரதரத்தில் மந்த சத்தி ) முற்பிறவிலேயே 

குருவைப் பணிந்து ஒழுகியதால் ஞானிகளின் மீது 
இயல்பாகவே ஈடுபாடு உடையவள் ; உலகியல் 
ஆசைகளை நீக்கியவள் ; மற்றவர்களிடம் கேட்டுத் 
தெரிந்துகொள்ள வேண்டிய அவசியம் இல்லாமல் 
தானே அடியார் புகழைப் பாடுகிறாள் ; அத்துடன் 
சிவபெருமானே கனகசபைநாதன் எனத் தானே 
உணர்கிறாள் இவளுக்கும் குருநாதருக்கும் இடையே 
வேறொருவர் இல்லை ; குருநாதரின் கடைக்கண் 
நோக்கால் இன்பம் பெறுகிறாள் . 


6. தெரிவை ( தீவிரதரத்தில் தீவிரம் ) -- பிறவிநோய்க்கு 

ஞ்சி முத்தியை நாடுகின்றவள் ; இருவினையொப்பு 
அடைந்தவள் ; தேசிகர்பால் உபதேசம்பெற 
ஏங்குபவள் ; குருநாதரைப் பவனியில் நேரில் காணும் 


16 


முன்பே தன் கனவில் கண்டு மெய்யுணர்ந்தவள் ; 
பிறகு நனவின் பிரிவாற்றாமையால் வாடுகிறவள் ; 
பவனியில் 

ஞானதேசிகரை மிக நன்றாகத் 
தரிசிக்கிறாள் ; தன் வேட் கையை வெளியிடுகிறாள் ; 
தேசிகரின் சிறப்புப் பார்வை பெற்று மகிழ்கிறாள் ; 
உடன் செல்ல விழைகிறாள் ; அவள் வைராக்கியம் 
மிக்கவளாயினும் பிராரப்த வினை எச்சத்தால் 
வீட்டில் இருக்க நேர்கிறது . எனினும் தாமரை இலைத் 
தண்ணீர் போல உலகியலில் ஒட்டாமல் இருக்கிறாள் 


7. பேரிளம்பெண் ( தீவிரதரத்தில் தீவிர தரம் ) - 
சாத்திரங்களில் 

வல்லவள் ; முத்தி நாட்டம் 
உடையவள் ; பிற சமயத்தாரோடு வாதம் புரிந்து 
சைவசித்தாந்த 

மேன்மையை நிலைநாட்ட 
விரும்புபவள் ; பதினான்கு பேரோடு 

வாதம் 
புரிந்து வென்ற பிறகு சற்றும் செருக்கடையாமல் , 
“ குருபரனைச் சிந்தித்து உள் மகிழ்ந்து வீற்றிருக்கும் " 
இயல்பினள் : ( தற்போதம் நீங்கினவள் என்றவாறு ) 
இவள் குருநாதரைக் கண்டவுடன் சுத்த அத்வைத 
அநுபவம் பெறுகிறாள். இதுவே சைவ சமயத்தின் 
முடிந்த முடிபாகும் 


சமய 


பெறுகிறது 


இவ்வாறாக ஓர் 

உயிர் 

எவ்வாறு 
ஒழுக்கத்தை மேற்கொண்டு படிப்படியாக உயர்ந்து 
இறுதியில் வீட்டின்பம் 

என்பதைக் 
காட்டுவதே இப் பிரபந்தத்தின் பாவிகம் 

ஆகும் . 
பேதை முதல் பேரிளம்பெண் 

ஈறாகக் காட்டப் 
பெற்றவர்கள் வேறுவேறு பெண்கள் போலக் கூறப் 
பட்டாலும் ஓர் உயிரின் ஆன்மீகப்பயணத்தின் ஏழு 
நிலைகள் என உணர்ந்து கற்க வேண்டும் . 


17 


மேலும் இவ் வுலாவில் இடம்பெற்ற ஓர் 
உவமை வரிசையும் ஆழமாகச் சிந்திக்கத்தக்கது அது 
வருமாறு : 


1. பேதை -- அனம்மறுத்து வாடிப் பிணியால் 
வருந்துவோர் பண்டிதனைத் தேடும் செயல்போலத் 
தீவினையை நாடி அஞ்சி நல்ல 

சிவதன்மத்தை 
நாடுவாள் ( 102-104 ) 
2. பெதும்பை - பாரில் கனமழையில் தோய்ந்து நனி 
குளிருற்றோர் உள்நடுங்கி அனல்விரும்பித் தேடி 
மெலிவதுபோல் தீவினைகட்கஞ்சியே நாடியுள 
நல்லறமே நத்துவாள் ( 171,172 ) 
3. மங்கை - தேசு இரவி வெம்மை செறிந்தே தகிக்கும் 
மாசுரத்தில் செல்வோர் மெலிந்து நிழல்தேடி 
விரும்புவபோல் அல்லல் தரும் தீவினைகட்கஞ்சியே 
பல்காலும் சங்கரன்தாள் போற்றும் தவவேட்கை 
மிக்குடையாள் ( 257-259 ) 
4. மடந்தை 

வானின் வருதுளியைத் தேடும் பறவை 
எனத் தேசாரும் ஞானத்தைக் 

அருள் 
ஞான குருபரனைத் தேடிடுவாள் ( 297-298 ) 
5. அரிவை - கற்றா தனை அகன்ற கன்றைஉள்ளித் 
தேடுவபோல் சற்குருவைத் 

தேடும் 
தகைமையாள் , ( 326 ) 


- 


கூட 


- 


6. தெரிவை நனி கோடையில் நீர் நயந்தே 
இனையும் உளத்து அந்தகன் தேடி அலைவதுபோல் 
ஞானகுரு 

வந்தருள்வது என்றென்றே 
வாடுவாள் ( 436,437 ) 


7. பேரிளம்பெண் ஆரும்மடி ஆடும்பசி உடையார் 
அன்னமிடும் தாதாவைத் தேடுவதுபோல் குருவைத் 
தேடுவாள் . ( 509. 510 ) 


18 


ஏழையர் எழுவர் நிலைகளையும் ஒப்பிட்டுப் 
பார்க்கவேண்டும் . இவருள் முதல் மூவர் ஒரு 
நிலையினர் ; அடுத்த நால்வரும் வேறு ஒரு நிலையினர் . 
தீவினைகட்கு அஞ்சுதல் பேதை , பெதும்பை , மங்கை 
ஆகிய மூவருக்கும் பொது இயல்பு . சமய வாழ்க்கையின் 
தொடக்கமே உலகியல் இன்பதுன்பங்களுக்குக் 
காரணம் உண்டு என்றும் , அக் காரணத்தைக் 
கடத்தற்கு ஒரு நெறி உண்டு என்றும் உணர்வது தானே ? 
மடந்தையோ 

தீவிரதர 

சத்திநிபாதத்தை எட்டி 
விட்டவள் ; எனவே அவள் இருவினையொப்பு 
உற்றவள் என்பது தெளிவாகிறது . அவளைப் போன்ற 
அரிவை , தெரிவை , பேரிளம்பெண் ஆகிய மூவரும் 
மலமாயை தன்னொடு வல்வினை " அற்றவர்கள் ஆவர் . 


இனிப் பேதை முதலிய மூவரின் துன்பத்தைக் 
காண்போம் . பேதையின் துன்பம் உணவு செல்லாமல் 
நோயால் வருந்துவோரின் துன்பத்தைப் போன்றது . 
இந் நோய் தீர நல்ல மருத்துவன் வாய்க்கவேண்டும் . 
அவன் நோயைக் கண்டறிய வேண்டும் . நோயாளி 
சரியாக மருந்தைப் 
மருந்தைப் பயன்படுத்த வேண்டும் . 

அது 
வேலைசெய்ய , நோய் தீரவேண்டும் . பிறகு உணவு 
செல்லவேண்டும் . இறுதியில் பழைய ஆரோக்கியம் 
திரும்பவேண்டும் . பேதையாகிய உயிருக்குத் துன்பம் 
உள்ளதென்று தெரிகிறது ; ஆனால் அதன் காரணமோ , 
தீரும் வகையோ தெரியவில்லை ; ஓர் ஆசான் சரியை 
நெறியைக் கூற வேண்டும் ; இவள் கடைபிடிக்கவேண்டும் . 
தவறாமல் செய்தால் நோய் தீர்ந்துவிடும் - அதாவது 
உயிர் அடுத்த மேல் நிலைக்குச் சென்றுவிடும் . 


பெதும்பையின் துயரம் பேதையின் துயரத்தை 
விடக் குறைவானதே . பெரிய மழையில் நனைந்து குளி 
ரால் நடுங்குபவனைப் போல வருந்துகிறாள் . தீக் காய 
விரும்புகிறாள் . வருத்தத்தின் காரணம் தெரியும் , 
போக்கிக்கொள்ளும் வகையும் தெரியும் . அவளுக்கு 


19 


வேண்டியதெல்லாம் அனல் மட்டுமே . பெதும்பையாகிய 
ஆன்மா துன்பத்தின் காரணத்தையும் , அதைப் போக்கிக் 
கொள்ளும் வழியையும் தெரிந்து கொண்டிருக்கிறது . 
கிரியைக்கு உரிய தீட்சையாகிய அனல் மட்டுமே தேவை . 
அது கிடைத்ததும் முன்னேறும் . 


மூன்றாம் நிலையில் துன்பம் இன்னமும் குறைவு . 
கடுமையான வெயிலில் பாலைநிலத்தில் செல்வோர் 
நிழலை நாடுவது போன்ற நிலைதான் இவளுடையது . 
பெதும்பையாவது தீயை உண்டாக்கவேண்டும் . ஆனால் 
இவளுக்கோ முன்னமேயே இருக்கின்றதாகிய நிழலைச் 
சென்றடைந்தால் போதும் . அந்த நிழல் சங்கரன் 
தாள் தான் ( 259 ) எனவும் இவளுக்குத் தெரியும் . 
பாலை நில வெயிலில் வருந்தும் உயிர் , 


" மாசில் வீணையும் மாலை மதியமும் 
வீசு தென்றலும் வீங்கிள வேனிலும் 
மூசு வண்டறை பொய்கையும் போன்றதே 
ஈசன் எந்தை இணையடி நீழலே 

( தேவாரம் 5-90-1 ) 


எனத் தெரிந்து கொண்டுவிட்டது . இனி அதையே 
இடைவிடாமல் தியானித்து ( யோகம் ) 

ஆன்மீகப் 
பயணத்தில் மேல்நிலைக்குச் சென்றுவிடும் . 


இந்த மூன்று நிலையிலும் தீவிரதர சத்தி - 
நிபாதம் ஏற்படவில்லை . அதனால்தான் குருவின் 
திருவருள் நோக்கம் கிடைக்கவில்லை . ஆனால் மூன் - 
றாவது நிலையில் இறைவனே கண்டக் கறையும் 
கண்ணுதலும் மறைத்து , மானிடச் சட்டை தாங்கிக் 
குருநாதனாக வருகிறான் என்னும் பேருண்மையை 
அறிந்துகொண்டு விடுகிறாள் . 


20 


னி மறுபகுதியாகிய நான்கு நிலையினரைக் 
காண்போம் . இவர்கள் தீவிரதர சத்திநிபாதம் பெற்ற 
வர்கள் ; ஞானகுருவைத் தேடுபவர்கள் ; ஆனால் படிப் 
படியாக முன்னேறும் நிலையினர் . இந்த நால்வரிலும் 
மடந்தையை ஒரு தனிப் பிரிவாகவும் மற்ற மூவரையும் 
மற்றொரு பிரிவாகவும் கொள்ளவேண்டும் , 


மடந்தையாகிய சாதகப்புள் எப்போது மழை 
வருமோ என ஏங்கிக் காத்திருந்து , வரும்போது தூய 
நீரை அருந்தி , உயிர்வாழ வேண்டும் . சாதகப் பட்சிக்காக 
மழை வருவதில்லை ; மழை வரும்போது இது முயன்று 
பயன்பெறுகிறது . சீடன் ஞானகுருவிற்காக ஏங்கிக் காத் 
திருந்து , அவர் தரிசனம் கிடைத்தபோது உபதேசம் 
பெறவேண்டும் என்பதை இந்த உவமை விளக்குகிறது . 


ஆனால் அரிவை முதலிய மூவரும் முழுப் 
பக்குவம் பெற்றவர்கள் ; இவர்களைத் தேடிக் 
குருநாதன் எழுந்தருள்வான் உவமைகள் குறிப் 
பாகக் கூறுகின்றன . 


என 


அரிவை , கற்றா தனை அகன்ற 

கன்றைத் 
தேடுவது போலக் குருவைத்தேடுகிறாள் . பசு எப்படிக் 
கன்றைத் தேடுமோ அப்படியே கன்றும் பசுவைத் 
தேடுதல் திண்ணம் . ஞானிகள் பக்குவமடைந்த 
ஆன்மாக்களின் துயரத்தைக் கண்டு இரங்கி வருந்துவர் ; 
இது இளங்கன் றின் பசித்துன்பம் போன்றது . எனவே 

இருவரும் ஒருவருக்காக மற்றவர் 
காத்திருக்கும் நிலை இது 


குரு , சீடன் 


அந்தகனுக்கு உலகில் எப்படியும் ஒரு துணை 
இருக்கும் ; அத் துணைவர் குருடனின் தேவையறிந்து 
உதவி செய்வர் . அந்தத் துணையின் இரக்கத்தை 
நம்பியே குருடன் வாழ்வதுபோல இத் தெரிவையும் 


21 


தன்னைக் குருநாதனுக்கு ஆட்படுத்தி விட்டு வாழ் 
கிறாள் . காலமும் தேவையும் அறிந்து 

குருநாதன் 
அருள் புரிவார் என்ற திடநம்பிக்கை உண்டு . விரைவில் 
வரவேண்டும் என்பதே விழைவு . 


பசித்தவர்கள் உணவளிப்போரைத் தேடுவது 
போலவே உணவளிப்பவர்களும் யாராவது தம் வீட்டில் 
வந்து சாப்பிட்டுச் செல்ல மாட்டார்களா என ஏங்கித் 
தேடுவர் . ( எத்தனை பொருள் வந்தாலும் எல்லா - 
வற்றையும் வெளிப்பகட்டான 

ஆடம்பரங்களுக்கே 
செலவிட்டுக் கொண்டும் , பேண வேண்டியவர்களையே 
தெருவில் விட்டுவிட்டும் கவலை இல்லாமல் திரியும் 
ன்றைய நாகரீகம் மிக்க சமுதாயத்தில் இந்நிலை 
மாறிவிட்டது . ) பெரியபுராணம் உள்ளிட்ட பழைய 
இலக்கியங்களில் இதைக் காணலாம் பேரிளம்பெண் 
நிலையில் பசியோடு இருக்கும் உயிரைக் குருநாதர் 
தேடிவந்து ஆட்கொள்வார் என்பது 

என்பது குறிப்பு . 

குறிப்பு . இவ் 
வுலாவில் நிகழ்வதும் இதுவே . 


அடுத்து ஞானாசாரியரின் அருள் நோக்கிற்கு 
இலக்கான மடந்தை முதலிய நால்வருடைய மன நிலை 
களையும் , குரு நாதர் எவ்வாறு அருள்புரிந்தார் 
என்பதனையும் நூலாசிரியர் மிக 

அழகாகக் கூறி - 
யுள்ளார் . அவற்றை ஊன்றிப் பார்க்க வேண்டும் . 
இனி இந் நால்வரையும் வரிசையாகக் காண்போம் . 


1 , மடந்தை - கனகசபைநாதரைக் கண்டவுடன் 
“ அரக்குவெயிற்கு உருகுமாபோல் ( 311 ) வெதும்பி 
நிற்கிறாள் . குருநாதர் இவளைக் கடைக்கணித்து , 
" கல்லில் உரு ஆக்குவபோல் ( 315 ) தத்துவம் உணர்த்தி 
கதலித் தண்டில் எரிகொளுவுமாபோல் " ( 319 ) இவள் 
உள்ளத்தே இன்பத்தை உண்டாக்குகிறார் . 


-22 


அரக்கு சூரிய வெப்பத்தில் எளிதாக உருகாது . 
மிக அதிகமான வெப்பத்தில் லேசாக உருகும் . குருவைக் 
கண்ட சீடனின் மனநிலை இது . இந்நிலையில் பக்குவப் 
படுத்துவது கருங்கல்லில் சிற்பம் வடிப்பதைப் போலக் 
கடினமாவது , உளியால் செதுக்குவது கடினம் என்ப 
தோடு சிலையே உடைந்து வீணாகிப் போகவும் கூடும் . 
குருபக்தியின் ஆழம் குறைவாக இருப்பதால் இவ்வுயிரின் 
உளத்தில் ஞானஇன்பத்தைத் தோற்றுவிப்பது வாழைத் 
தண்டில் தீப்பற்ற வைப்பதுபோல அசாத்யமாகும் . 
குருநாதர் தம் பேராற்றலால் இதைச் சாதிக்கிறார் . 
மடந்தை அடையும் இன்பம் என்பது அரிவை நிலைக்கு 
உயர்வதுதான் என்றே கொள்ளவேண்டும் . அவ்வா 
றின்றி முடிந்த முடிபாகிய வீட்டுப்பேற்றை அடைந்து 
விட்டாள் எனக் கொண்டால் இவ் வாசிரியர் காட்டும் 
பக்குவப் படி நிலைகளை உணரத் தவறிவிடுவோம் . 


2 , அரிவை - குருநாதரைத் கண்டஉடனே , வெயிலின் 

முன்னம் உருகும் மெழுகு என்ன ( 423 ) உருகி 
நிற்கிறாள் . அவர் இவளைக் கடைக்கணித்து , 
வல்லிருப்புத் தூணை வகுத்து உருவம் ஆக்குவ 
போல் " ( 425 ) மாயை , கருமங்களை அகற்றி , 
பச்சை விறகில் எரிபற்றக் கொளுவுவபோல் 
( 426 ) இவளுக்கு ஆனந்தா நுபவத்தை 
வழங்குகிறார் . 


அரக்கைவிட மெழுகு வெயிலில் விரைவில் 
உருகும் ; இவள் குருபக்தி முன்னவளின் குருபக்தியை 
விட ஆழமானது . இரும்புத் தூணைச் செதுக்கியும் , 
அராவியும் உருவம் செய்தல் கல்லில் செய்தலைலிடச் 
சற்று எளிய செயலே . தவறி விட்டாலும் மறுபடியும் 


23 


காய்ச்சி உருக்கி வார்த்துக் கொள்ளலாம் . இவளுக்கு 
அனுபூதியை ஏற்படுத்துவது ஈரமான விறகில் தீப்பற்ற 
வைப்பதைப் போலச் சிரம சாத்தியமாகும் . அதிகமான 
வெப்பத்திலிட்டால் ஈரவிறகு காய்ந்து தீப்பற்ற 
ஏற்றதாகிவிடும் ; அவ்வளவே ; இதில் குரு தம் ஆற்றலை 
அதிக அளவில் செலுத்த வேண்டும் . கனகசபைநாதர் 
பெருங்கருணையைச் 

சொரிந்து 

அரிவையை 
உயர்த்தித் தெரிவை யாக்குகிறார் . 


3. தெரிவை - இவள் பிறவியை அழிக்க விரும்புவதால் 

குருநாதரைக் கண்ட உடனே குறையிரக்கிறாள் . 
பிறகு இரவிவெயில் முன்னர் இழுது உருகுமா 
போல் ( 471 ) உருகி நிற்கிறாள் ; குருநாதர் 
இவளை தோக்கி மெழுகின் உருப்பண்ணுவ 
போல் 

( 472 ) மும்மலமும் தீர்த்து , கரியில் 
திகழ் எரிபோல் ( 472 ) இன்பம் தருகிறார் . 


வெயிலில் நெய் மிக விரைவில் உருகிவிடும் . 
இவளுடைய குருபக்தி மிகமிக ஆழமானது . மெழுகிலே 
சிற்பம் செய்வது எளிய செயலே அவ்வாறே அடுப்புக் 
கரியில் தீப்பற்ற வைப்பதும் அருமையன்று . 
கனகசபை நாதர் எளிதாக இந்தத் தெரிவையை 
பேரிளம்பெண்ணாக உயர்த்தி விடுகிறார் , 


4 , பேரிளம்பெண் - கனகசபைநாதரைக் கண்டதும் , 

திலதயிலம் மான ஒருவாது ஒழுகவிடும் தாரை 
என உற்றுருகி நிற்ப ( 642 ) , ஞானாசாரியன் 
1 கன மலமாம் வாதனையை 

வெண்ணெய் 
உருக்குவ போல் வ்ட்டி ( 644 ) , எரிபஞ்சில் 
நணுகியே பற்றுவபோல் ஞானம் மாது பெற 
( 649) . இன்ப அநுபோகம் எய்த ( 649 ) 
உவந்தருள்கின்றார் . 


24 


உருகிய 


குருநாதனைக் கண்டபிறகுதான் இவள் உள்ளம் 
உருகினது என்பதில்லை . எப்போதுமே 
நிலையில் உள்ள அவள் மனம் ஆசானைக் கண்டவுடன் 
எண்ணெய்த் தாரையாக ஓடுகிறது . இவள் இன்னொரு 
சிற்பமாக வடிக்கப்பட வேண்டியவள் அல்லள் -- 
அதாவது மற்றொரு உடலில் பிறக்கத் தக்கவள் அல்லள் . 
இறையருளில் சுத்தாத்துவித முக்தியில் 

உருவம் 
இல்லாமல் கரைய வேண்டியவள் . எனவே 

உருச் 
செதுக்குவது போன்ற பணி குருநாதருக்கு இல்லை . 
வளுடைய மூலமலமும் அதிதீவிரதர சத்திநிபாதத் . 
தால் அடங்கப் பக்குவமாகிவிட்டது . எனவே எளிதாக 
வெண்ணெய் உருக்குவபோல் மலவாதனையை 
ஒடுக்கி விடுகிறார் . இவளுக்கு ஞானம் உண்டாவது 
பஞ்சில் தீப்பற்றுவது போல் மிகமிக எளிய காரிய 
மாகவே உள்ளது . அதுவும் நெருப்பே பஞ்சிருக்கும் 
இடம் தேடிச் சென்று பற்றுகிறது . கனகசபைநாதன் 
என்னும் ஞான சூரியனின் தரிசனமாத்திரத்தால் 
பேரிளம் பெண்ணின் உள்ளம் 

எண்ணெய் ஒழுக்காய் 
ஓட , ஆணவம் வெண்ணெயாய் உருக , ஞானத்தீ பற்றிக் 
கொண்டுவிடுகிறது . இங்கு ஞானாசாரியரின் செயல் 
மிகமிகக் குறைவே எனலாம் . தீவிரதரப் பக்குவான்மா 
தேசிகரின் தரிசனமாத்திரத்தாலே 

ஆணவக் 
கட்டறுத்து வீடுபெறும் என்னும் சாத்திரத்திற்கு ஓர் 
எடுத்துக்காட்டாகவே இந்தச் சமயசயவல்லியை உலா 
ஆசிரியர் படைத்துள்ளார் . 


ஞான 


குருவருளால் இறையருள் வாய்க்கப் பெற்றுப் 
பக்குவமடைந்த ஓர் உயிர் தன்னின் 

வேறாக 
உலகத்தைக் காண்பது முதல் சிவானந்தத்தில் 
திளைப்பது வரையான அனுபவத்தைப் பழைய நூல்கள் 
பத்து நிலையாகப் பிரித்துத் தசகாரியம் என விளக்கும் . 
அதைப் போல இவ் வுலா உடையார் சத்திநிபாதம் 
பெற்ற ஓர் ஆன்மாவின் அநுபவத்தை ஏழு நிலைகளில் 
காட்டுகிறார் . 


25 


சுவடி விவரம் 
இந்தப் பதிப்பு தஞ்சாவூர்ச் சரசுவதிமகால் 
நூலகத்தாரால் செப்பறை மடத்திலிருந்து கொண்டு 
வரப்பெற்றுள்ள ஒரு சுவடியை மட்டும் கொண்டு 
பதிப்பிக்கப்பெற்றதாகும் இச் சுவடி 25 , 5 செ . மீ . 
நீளமும் , 3 செ.மீ. அகலமும் கொண்ட 57 ஏடுகளால் 
ஆனது . ஒரு பக்கத்திற்கு 6 அல்லது 7 வரிகள் வீதம் 
ஏட்டின் இரண்டு பக்கங்களிலும் எழுதப்பட்டுள்ளது . 
கையெழுத்து ஓரளவு தெளிவாகவே 
பிழைகளும் மிக அதிகமாக இல்லை . 

இல்லை . எழுதியபிறகு 
சுவடி முழுவதையும் கவனமாகப் படித்துத் திருத்தி - 
யிருப்பதைப் போலத் தோன்றுகிறது . மேற்புள்ளி 
யிட்டுச் சில எழுத்துக்கள் நீக்கப்பெற்றிருப்பதோடு 
வரிபிளந்து சில சேர்க்கப்பெற்றும் காணப்படுகின்றன . 


உள்ளது . 


சில இடங்களில் ஏட்டின் சிதைவால் சிற்சில 
பகுதிகள் போய்விட்டன . இத்தகைய இடங்களை யூக 
பாடங்களால் நிரப்பியிருப்பதுடன் அவற்றை அடைப்புக் 
குறியிட்டும் காட்டியுள்ளேன் . வேறு கவடி கிடைத்தால் 
மூலபாடத்தோடு ஒப்பு நோக்கி இவ்விடங்களைத் 
திருத்திக் கொள்ளலாம் . சுவடியில் கண்ணி எண்கள் 
கொடுக்கப்பெறவில்லை . சுவடியின் இறுதியிலும் , 
கனகசபைநாத தேசிகன் உலா முற்றும் . பொன்னம் 
பலதேசிகர் பாதமே துணை என்பன தவிர வேறு 
குறிப்புகள் இல்லை . 


பல 


பொதுவாக ஒரு சுவடியை மட்டும் வைத்துக் 
கொண்டு ஓர் இலக்கியத்தைப் பதிப்பிப்பதில் 
சிக்கல்கள் தோன்றுவது இயல்பே . ஒப்பு நோக்க வேறு 
சுவடிகள் கிடைக்காத நிலையில் இயன்ற அளவு 
செம்மையாக இப் பதிப்பைக் கொணர என்னால் 
இயன்ற அளவு முயன்றுள்ளேன் . குறிப்புரை எழுதும் 
போதும் இன்றியமையாத செய்திகளை விட்டு 


26 


நூல் 


விடாமலும் 

மிகவும் பெருத்து விடாமலும் 
இருக்கவேண்டும் என்றே விழைந்தேன் . எந்த அளவு 
வெற்றிபெற்றுள்ளேன் என்பதை ஆய்வாளர்கள் தாம் 
முடிவு செய்யவேண்டும் . 

இப் பதிப்பைக் கண்ணுறும் அறிஞர் பெரு 
மக்கள் இதன் நிறைகுறைகளை எடுத்துக் காட்டின் 
அடுத்த பதிப்பு மேலும் திருத்தமாக அமைய வாய்ப் 
பாக இருக்கும் . 

நன்றியுரை 
இந்த நாகைக் கன கசபை நாதன் உலாவைக் 
குறிப்புரையோடு பதிப்பிக்குமாறு பணித்த தஞ்சாவூர்ச் 
சரசுவதிமகால் நூலகத்தின் நிருவாகக் குழுவிற்கும் ,, 
சிறப்பாக நிர்வாக அலுவலர் உயர்திரு . அ . பஞ்சநாதன் 
அவர்கள் , தமிழ்த் துறையைச் சேர்ந்த 

உயர் திரு . 
ய . மணிகண்டன் அவர்கள் ஆகிய இருவருக்கும் என் 
மனப்பூர்வமான நன்றியை உரித்தாக்குகின்றேன் . 

இந்நூலின் தட்டச்சுப்படியைக் கவனமாகவும் 
முழுமையாகவும் பார்வையிட்டு . மிக அருமையான சில 
திருத்தங்களைச் செய்து , இதனைப் பட்டை தீட்டப் 
பெற்ற வைரமாக ஒளிவிடச் செய்தவர் அறிஞர் 
சேக்கிழாரடிப்பொடி திருமிகு . தி . ந . இராமச்சந்திரன் 
அவர்கள் ஆவார் . அவர்கள் இப் பதிப்புக்கு ஓர் 
அழகிய அறிமுக உரையையும் ஆங்கிலத்தில் வழங்கிக் 
கவுரவித்துள்ளார் . இத்தகைய அறிஞர் பெருந்தகைக்கு 
என் உளமார்ந்த நன்றி உரியது . 


தகுதி வாய்ந்த இலக்கியங்கள் சிறப்பாகப் 
பதிப்பிக்கப் பெறவேண்டும் என்னும் கொள்கையால் 
இத்தகைய பணிகட்குப் 

ஊக்கமளித்து 
வருகின்ற தமிழ்ப் பல்கலைக் கழகத்தின் மாண்பு நிறை 
துணைவேந்தர் முனைவர் ஒளவை நடராசன் அவர் - 
களுக்கு நன்றி பாராட்டுகின்றேன் . 


பெரிதும் 


27 


என் எளிய தமிழ்ப் பணிகளை அவ்வப்போது 
பாராட்டி ஊக்கமளித்து வரும் ஓலைச் சுவடித்துறைத் 
தலைவர் முனைவர் த . கோ . பரமசிவம் அவர்களுக்கு 

நன்றியைத் தெரிவித்துக்கொள்கிறேன் . 


என் 


இப் பணியில் பல்வேறு வகைகளில் உதவி 
புரிந்த அனைத்து அன்பர்களுக்கும் என் நன்றி உரியது . 
இந்த நூலைக் குறித்த காலத்தில் அழகாக அச்சிட்ட - 
ளித்த தஞ்சை மகாலிங்கம் அச்சகத்தாருக்கு நன்றி ! 


தஞ்சாவூர் - 9 


ப . வெ . நாகராஜன் 


31-5-1994 


நாகைக் கனகசபைநாதன் உலா 

( காப்பு ) 
( நேரிசை வெண்பா ) 


பூதலத்த னாகை பொருந்தி எனை ஆளக் 
காதலித்த நாகைக் கனகசபை - நாதன் உலா 
அக்கர மாதி அணியீறைந் தாக்கும் உமை 
பக்கன் அருள் ஆனை 

பதம் . 


நூல் 


( நேரிசைக் கலிவெண்பா ) 


சிவபெருமான் மாட்சி 


பூமீது வீற்றிருக்கும் பொன் மார் பனும் , கமலை 
நாமீது வீற்றிருக்கும் நான்முகனும் - பூமீதும் 


அந்தரத்தும் ஏனம் அனம் ஆகி யும் தேடும் 
தந்திரத்துக் கெட்டாத தன்மையான் ; - மந்தரத்தை 


மத்தாக நாட்டி வரி அரவு நாண் ஆர்த்து 
நத்தார் கரனாதி நாகர் எல்லாம் - வித்தார 


மாகக் கடலைக் கடைய அதில் எழுந்து 
வேகத் துடன்விரைந்து விண்ணோரை 


-- 


மாகத்தும் 


மண்ணினும் ஓட வளைந்துவரும் (நஞ்சதனைக் ) 
கண்ணருளின் நோக்கக் கருதியே வண்ணமிகு 


5 


- 


கந்தரன் என் ( றாகக் கபளித்து ) மாலாதி 
அந்தம் இலா உம்பர்க் கமுதளித்தோன் ; - பந்தம் 


இப் பதிப்பில் அடைப்புக் குறிக்குள் உள்ள பகுதிகள் 
பதிப்பாசிரியரின் யூக பாடங்கள் ஆகும் . 


30 


அறச்சிறுவன் வாழ அளித்தாண் டெமனை 
ஒறுத்துதைசெய் பாதம் உடையோன் ; குறிப்பரிய 


முத்திசன காதியர்க்கு மோனமுறை யால் அளித்துச் 
சித்தசனை நீறாகத் தீவிழித்தோன் ; - உத்தி உல 


கெல்லாம் அலைக்கும் எறுழார் புரம்மூன்றும் 
நில்லா தொருகணத்தில் நீறாகக் - கல்லாகும் 


வில்லில் அரவுநாண் வீக்கிமால் அம்பேவா 
தொல்லை நகை யால் எரியை ஊட்டினோன் ; 

கல்லாத 


10 


புல்லறிவோர் உள்ளம் பொருந்தா தொளித்தடியார் 
நல்லறிவில் காட்சி நயந்தருள்வோன் ; - எல்லையில்பேர் 


அண்டம் பெருமைக் கணுவாய் அணு நுண்மைக் 
கண்டமே ஆக அமர்ந்தருள்வோன் ; அண்டமுதல் 


பல்லுயிரை எல்லாம் படைத்தளித்துப் போக்கி மறைத் 
( தல்லல் அறுத்தா ) ளும் ஐந்தொழிலும் - வல்லமையால் 


செய்தெங்கும் ஆகச் செறிந்தவையால் ( தாக்கம் இன்றி ) 
மெய்யொளியாய் நின்று விளங்குவோன் ;-ஐயம் 


ஒருவி உயிர் எல்லாம் உவந்தறங்கள் செய்ய 
இருமைவழி வேதம் இயம்பிக் - கரியமல 


15 


பாகம் உறும் சத்திநி பாதர்க்கு முத்திபெற 
ஆகமங்கள் எல்லாம் 

எல்லாம் அருளினோன் ; -- ஏகன் ; 


அருவும் உருவும் அருஉருவு மாய்அப் 
பெருவடிவும் அல்லாப் பெரியோன் ; -தெரியா 


31 


அமலன் ; அபயன் ; 

அபங்கன் ; 
திமர மலம் அகற்றும் தீரன் ; - உமைகாண 


ஆதி ; 


மன்றுள் நடம்புரிவோன் ; மன்னியவிஞ் 

ஞானகலர் 
ஒன்றுமலம் ஒன்றும் உயிர்க்குயிராய் - நின்றறுத்துத் 


தேவ குருவாகித் திண்பிரள யாகலர்க்கு 
மேவு மலகன்மம் வீட்டியே 


- 


ஓவில் 


20 


கனகசபைத் தேசிகர் பெருமை 


வருசகலர் மும்மலமும் மாற்ற அவர் போலும் 
உருவுகொடு விப்ரர் உரைக்கும் - பெரி ) யமறை 


ஓதரிய சீர்த்தி ஒளிர்வெண்ணெய் மெய்கண்ட 
நாத ( னா ) ர் சந்ததிக்கு 

நாயகமாம் 


மலர்வாவி சூழும் வளநாகைப் பொன்னம் 
பலநாதன் உள்ளம் பரிந்தே - நலமாகும் 


ஞான அபி டேகம் நயந்துசெயக் கொண்டருளி , 
ஊனம்இலாச் சைவ மொடுவேதம் - பூநிலவக் 


காரண 


கனகசபை 


நாமம் 

நாதன் எனத் 
தாரணியோர் போற்றத் தரித்தருளி, -- ஏர் அணவு 25 


கங்கைமதி வேணி கரந்தக்க மாலையினைத் 
துங்க முடிமீது 

பொங்கும் 


சூடியே , 


-- 


அழல் ஆர் நுதற்கண் அடக்க விரைநானத் 
தழகார் திலகம் அணிந்தே , - குழைகரந்து 


32 


வார் குழையின் அக்க மணி.ஆ டகச்சோதி 
ஆரும் அணிச் சட்குண் டலம் அணிந்தே , - ஏர்களதது 


மிக்க விடமும் விதிசிரங்க ளும்கரந்தே 
அக்கமணிக் கண்டசரம் அண்ணவே , - சக்கரக்கை 


மால் என்பு மாலை மறைத்த திருமார்பில் 
காலும் ஒளித்தரளம் கண்மணியும் - ஏல நிறை 30 


மாலையும் நூலும் வயங்க அணிந்து , கரத் 
தாலும் தமருகம்தீ ஆங்கடக்கிக் - கோலச் 


சிவஞான ( ச் சின்னம் ) ஒரு செங்கையின் அங்குட்டம் 
சிவமாலை ஓர்கரத்தில் சேர்த்தே , உவமம் இலா 


அம்பொன் பவித்திரம் ஆழி விரல் அணிந்து , 
வெம்புலித்தோற் கச்சரவின் வீக்கொளித்தே - 

கம்பிஒளிர் 


பட்டாடை சாத்திப் படி அளந்தோன் கண்சிலம்பும் 
தட்டா தொளித்ததிருத் தாளின்மேல் -விட்டொளிரும் 


வீரக் கழல்புனைந்து . வெண் நீற்றின் புண்டரமும் 
ஆர நறுஞ் சாந்தும் 

சாந்தும் அணிந்தருளி, வேரி 


35 


விரைமலர் மாலை மிலைந்து மடத்தின் 
பொருவில் புறங்கடையிற் போத - மருமலர்நற் 


பவனிச் சிறப்பு 


சீபாதந் தரங்குவோர் செம்பொற் சிவிகைதரப் 
பூபாலர் போற்றப் புகுந்தேறி , மாபூதி 


33 


மேனி அடி யார் சூழ , வெண்சா மரை இரட்டக் 
கானிலவும் ஆலவட்டக் கால்வீச, -- 


மேனிலவு 


வான 


மதி என்ன வட்டக் 

குடை கவிப்ப, 
ஞானசம் பந்தரொடு நாவரசும் -- ஈன்ம் அறு 


தென்னாவ லூர் அரசும் செப்பியநல் (தேவாரம் ) 
இன்னிசைவல் லோர் ஒருபால் ஏத்தெடுப்ப , 

நன்னிலைமை 


- 


40 


வாதவூரர் ( தந்தருளும் மாணிக்க வாசகத்தைக் 
காதலொடும் ஓர்பால் கரைந்திசைப்ப , ( பேத ) மறும் 


சித்தர்கள் ஓதும் திருவிசைப்பா பல்லாண்டின் 
சுத்த இசை ஓர்பால் துதித்துவர , எத்திசையும் 


போற்றும் அடியார் புனைந்ததிரு நீற்றின் ஒளி 
மேற்றிகழும் பாற்கரன் வெண்மதியாய்த் - தோற்ற 


மறைத்தும்பர் எங்கும் வயங்க 

மறையோர் 
மறைத் துதிகள் ஆர்த்து மருவ , வரத்தொழுகும் 


- 


ஆறுசம யத்தோரும் அன்பினொடு வெவ்வேறு 
கூறுபுகழ் மென்மேலும் கொண்டிசைப்ப , - வீறில் 45 


அகிலத்தோர் வாழ்த்தி அணைய 

முரசம் 
முகிலின் இடிபோல் முழங்க , மிகுசின்னம் 


- 


காகளம் சங்கு கவினார் டக்கைவயிர் 
ஆகுளம் மொந்தை அணிபேரி 

வாகுப் 


- 


34 


படலிகை தண்ணுமையும் பண்பதலை தட்டை 
படகமொடு சல்லரிபார் யாவும் 

கடலின் 


ஒலி அடக்கி உம்பரின்மீ தோடிப் படர்ந்தே 
ஒலி (நடக்கும் ) எத்திசையும் ஓங்க , உலகுபுகழ் 


- 


நாகை நகர் அன்பர் நறுங்கதலி யூ ( கமொடு ) 
பூகம் துகிற்கொடியும் பொற்குடமும் 


- 


நாகம் 


50 


இலங்குமணித் தோரணமும் எங்கும் நிறைத்தே 
நலங் கொள்மலர் மாலைகளும் நாற்றி , - அலங்கரித்த 


காண்போர் களிப்பு 


பொன்மாடவீதியினில் போதுதலும் , பொற்பமைந்த 
பன்மாதர் மந்தசத்தி பாதராதி துன்னுதீ 


வரதரர்ஈ 

றாக வருபருவத் தோர்கள் 
நிரை நிரையாய் வந்து நிறைந்தே உரை செய்வார் 


ஓதரிய இன்ப ஒளிநாதன் ; ஓங்குலக 
நாதன் ; கனகசபை நாதன் ; ( நம் ) 

கோதில் 


குருநாதன் ; அம்பொற் குருச்சிவிகை மீது 
வருநாத னைத்தொழுவம் வாரீர் ! - பெரிதுயர்ந்த 55 


தசாங்கம் 


போதாந்த மான பொருப்பன் றனைப்பாரீர் ! 
ஆதாரம் ஆறினுக்கும் அப்பாலாய் - ஓதும் அந்தம் 


35 


ஆதி இலாப் பேரின்ப ஆறுடையா னைப்பாரீர் ! 
நாதமிசை நாடன் நலம்பாரீர் ! தீதில் 


- 


உரைமனத்துக் கெட்டா நல் ஊரன் எழில் பாரீர் ! 
புரையில் அன்பினால்உருகிப் போற்றும் - வரம் உடைய 


மேதக்கோர் உள்கவரும் மெய்த்தா ரனைப்பாரீர் ! 
பேதித் துரைகள் பெரு( காத) 

தீதத்து 


உயரும்மணி மாஉடைய உத்தமனைப் பாரீர் ! 
இயலும் அவாவின்மை என்னும் கயம்உடைய 


60 


நித்தனைப் பாரீர் ! நிமல அருள்உதவும் 
முத்தித் துவசொளி மொய்பாரீர் ! - சுத்தஒலி 


நாத முரசுடைய நாதன் றனைப்பாரீர் ! 
ஓதக் கடல்சூழ் உலகம் எலாம் 

சோதிமிகத் 


தங்குசிவ ஞானத் தனிச்செங்கோலைச்செலுத்தும் 
புங்கவனைப் பாரீர் ! புகழ்பெருகும் - துங்கவெண்ணெய் 


பார்த்தோர் பரவசம் 


நல்லூரின் மெய்கண்ட 

நாதகுரு ஆதியாக 
எல்லாவடிவும் இவனே! என்பார் ; - ஒல்லைமூனம் 


வந்து பெருந்துறையில் வாதவூ ரற்கருளும் 
அந்தணன் இவ் வந்தணனே ஆம் " என்பார் ; 

சுந்தரன் முன் 


65 


36 


வந்துமணம் செய்யா வகைவழக்கி னால் தடுத்தாள் 
அந்தணனும் இம்மறையோன் ஆம் என்பார் ; 

முந்தை 


மறைஆ கமம்வாழ வந்தாய் உலகில் 
இறைவா ! மிகவாழி என்பார் ; - மறைபுகழும் 


வெண்ணீறும் அஞ்செழுத்தும் மேதினிஎல் லாம்விளங்கப் 
பண்ணுகுரு நாத பரன் என்பார் ; மண்ணில்இருள் 


போக்கும் இர் ( விஎன ) ப் புன்சமய வல்லிருளை 
நீக்கும் இரவி இவ னே என்பார் - ஆக்கம்மிகப் 


பார் உலவும் சைவ பரிபால னைப்பாரீர் ! 
சீர்உலவும் ஆசான் செயல்பாரீர் ! -- ஓர்ஒருகால் 


70 


விட்டுப் பொறிகள் விரவினும் இவ் வண்ணல்எழில் 
விட்டுப் பிரியா விழி ; என்பார் " கட்டழகைக் 


கண்களிகூ ரத்தொழுது காண இரு கண்போதா ; 
எண்கழிகண் பெற்றோம் இலை ; என்பார் 

மண் அளந்த 


தரிசித்தோர்தம் நிலை 


மால் அளவு காணா மலர்ப்பாதம் காண்பார்தம் 
மால் அளவு காணார் மயங்குவார் ; - தோல்கரந்த 


பட்டின் உடைமருங்குல் பார்த்தார் தமதிடைசூழ் 
கட்டவிழும் மாயைக் கலைபாரார் ; - விட்டென்பு 


37 


மாலை கரந்த மணிஉரம்காண் பார்ஐம்பால் 
மாலைவினை காணார் வருந்துவார் ; - ஆலம் 


75 


கரந்தகளம் காண்பார் 

கணிப்பில் மா மாயை 
பொருந்துவளை காணார் புலர்வார் ; - திருந்தும் 


அபயமொடு வீசும் அனல் துடிஆர் கையை 
உபயகர மாக்கி அதில் ஓங்கும் - சுபஞான 


போதமுறும் அங்குலியும் பூணும் 

சிவமாலை 
ஏதமறக் காண்பார் இகல்காணார் ; - தீதகல்வெண் 


சங்கக் குழைகரந்த சட்குண் டலம் காண்பார் 
தங்கமல வம்பைத் தனிகாணார் ; - அங்கிச் 


சிகைமறைத்த நானத் திலகநுதல் காண்பார் 
தகநிறுத்தும் மாசுதனைக் காணார் ; - அகம்நெகிழ 80 


அன்புருகிக் கண்ணப்பர் அப்பியகண் ணைக்கரந்த 
இன்பக் கருணைவிழி ஏர்காண்பார் - துன்பத் 


திமிரமலம் காணார் ; திசைமுகன் காணாத 
அமலமுடி காண்பார் அயர்வார் ; - இமையாத 


நாட்டமுடன் நின்றிடலால் நாகரைஒப் 

பார் ; அசைவால் 
கீட்பிலத்து நாகர் கிளை ஒப்பார் ; வேட்கையினால் 


கண்ணப்பர் போலக் கசிந்துருகிக் காதலினால் 
கண்முத் துதிரநீர் காட்டுவார் ; திண்ணுற்ற 


- 


வஞ்ச மனம் இழந்து வாடுவார் ; - மையலுறு 
நெஞ்சம் இழந்து நெடிதுயிர்ப்பார் ; - எஞ்சலிலா 


85 


38 


நாண் இழப்பார் ; சோதி நகைஇழப்பார் ஆணவ நல் 
ஏண் இழப்பார் ; மேனி எழில் இழப்பார் ; நீணிலத்தில் 
வீழ்வார் ; பணிவார் ; மெல்எழுந்து கைதொழுது 
சூழ்வார் ; மையல் தொலைஎன்பார் ; ஆழ்வார்தம் 


ஆசைக் கடலுள் அலைந்தெழுவார் ; அய்ய எமை 
நேசித்தாட் கொள்ள நினை ; என்பார் ; - கூசற்றுச் 


செல்வார் எதிரே ; திருக்கடைக்கண் நோக்கம்எம 
தல்லல் அறத் தந்தே அருள் என்பார் ; - சொல்லிழந்து 
சித்திரம்போல் உள்ளச் செயல் இழந்து நின்றசையார் 
சித்தம் கலங்கித் திகைத்திருப்பார் ; - சுத்தனையே 90 
நாடுவார் ; உள்ளம் நடுங்குவார் ; மெய்குலைய 
ஓடுவார் ; முன்சென் றுரைசெய்வார் ; - நீடி எங்கும் 


ஆரும் பரிபூ ரணம்சிதையா தெப்படிநீ 
ஓர்உருவம் கொண்ட " தென் றோ துவார் ; - " சேருமோ 
பானு திமிரமொடு ? பார்மீது கண்டிலமே ! 
ஞானஒளி மானிடமாய் நண்ணுமோ ? - மானிடமாய் 


வந்தீர் இதுபுதுமை வஞ்சம் இலா தேமெது 
சிந்தையுறச் சொல்லும் எனச் செப்புவார் ; . நந்தா 


1 


அருக்கன் ஒளி போலஉமை ஐய ! என்றும் நீங்கா 
திருக்கும்உமை யாங்கொளித்தீர் ? 

என்பார் ; 

திருத்தில்லை 95 
மன்றில் நட மாடும் வடிவின் உபா ( ங்கமெ ) லாம் 
இன்றொளித்த திவ்வ்டிவில் எங் கென்பார் ; 




. நன்றாய் 


39 


அனுக்கிரகம் செய்ய அருள் உருவம் கொண்டீர் 
இனிக்கிரகம் மாளஎமை 

என்பார் - நனிப்பெருகு 


பேதை 


காதல் மிக உள்ளம் கலங்கிப் புலம்பும் அந்தக் 
கோதில் எழில் மாதர்க் குழாத்தொருத்தி - பேதை ; மந்த 


சத்தி நிபாதம் தயங்கும் பருவத்தாள் ; 
மெய்த்தகைமை மென்மேல் விளங்குவாள் ; - புத்தித் 


துணிவகல ஆடவரும் துன்பமுறச் செய்யா 
அணிவிளங்கி ஆர் அவய வத்தாள் ; 

உணர்வுடையோர் 


100 


பாட்டின் இயலறியார் பாடிய புன்கவிபோல் 
கட்டிமுடி யா நன் குழலினாள் ; - நாட்ட 


வினையம் விளையா விழியாள் ; அடங்கி 
முனையரும் பாத முலையாள் ; - அனம்மறுத்து 


வாடிப் பிணியால் வருந்துவோர் பண்டிதனைத் 
தேடும் செயல்போலத் தீவினையை - நாடி அஞ்சி 


நல்லசிவ தன்மத்தை நாடுவாள் ; மாளிகைசார் 
இல்லில் தமர்சே டியர்சூழ - ஒல்லைவந்து 


முன் இயற்று நல் அறத்தால் முன்னி அ ( வள் 

எப்போதும் ) 
நன்னலத்த வண்டலினால் நற்கோவில் - என்னவே 


40 


செய்ததில்ஓர் பாவை சிவன் என்ன வேநிறுத்திக் 
கைதொழுது சூழ்ந்துவரும் காலையினில் - மைகரந்த 


கண்டத்தான் அன்பிலவர் கண்டத்தான் அன்புடையர் 
கண்டத்தான் இன்புருஅ கண்டத்தான் - எண்டிசையும் 


போற்றும் கனகசபைப் புங்கவன் அம் பொற்சிவிகை 
மேற்கொண்டு மேவுதலும் மெல்லியலாள் ஏற்றமிகும் 


அன்னைய ரோடும் அணுகி அணிமறுகின் 
முன்னவன் முன் அங்கை முடிசேர்த்தி - " அன்னை !இவர் 


எவ்வுலகத் துள்ளார் ? எழில் ஆர் களத்திலங்கும் 
செவ்விமணி வாங்கி எற்குச் சேர் என்றாள்; 

நவ்வி 


110 


விழியாய் இதுகேள் ; விமலன் விழியின் 
வழியாய் வருதண் மணிகாண் ; - அழியாத 


முத்தி தருவதந்த முன்னோன் அடிமலரில் 
பத்தியிலார் பூணப் படுவதோ ? - நித்தன் இரு 


தாளை வணங்கித் தனிமா 

மணிவாங்க 
வேளை அல என்று விளம்பியே . 

நாளும் இவர் 


வீற்றிருக்கும் தொல்லை விய( ன் உலகத் தின்பெருமை 
சாற்ற அரிதெவரே சாற்றுவார் ? - ஏற்றவளம் 


எல்லாம் (பிழையா திருக்கும் சிவலோகம் ; 
நல்லபத முத்தி நயந்தெவரும் ஒல்லைகன 


- 


115 


41 


யோகத்தால் தீரத்தால் ஓதும் விரதத்தால் 
யாகத்தால் சாந்தியால் ஏர்தவத்தால் - தாகத்தால் 


செய்யும் மகா தானத்தால் சீர்ஆ சிரமத்தால் 
ஐயம் இலா மற்றை அறங்களால் - எய்தரிதாம் 


தாணு உலகமது தாயே ! எனச்செப்பக் 
" காணஎனக் கவ்வுலகம் காட் " டென்றாள் ; -ஏணுடைய 


பக்குவத்தோர் ஞானகுரு பாதம் வணங்கியே 
மிக்கஉப தேசத்தால் வெண்ணீறும் அக்க 


- 


மணிசிரத்தும் கண்டத்தும் மார்பினும் காதும் 
அணிகரத்து மீதும் அணிந்தே - துணிவினொடும் 


120 


ஈசன் திருக்கோவில் எய்தி அல கிட்டாவின் 
ஏசில் திருமெழுக்கா லேமெழுகித் - தேசுலவும் 


மாமலர் கொய்து திரு மாலைசமைத் துப்புகழ்ந்தே 
காமர் ஒளித் தீபங் களும் ஏற்றித் - தேமலர் ஆர் 


நந்தவனம் வைத்து நயந்தடியா ரைப்பணியும் 
இந்தச் சரிதை இயற்றினரும் - அந்திவண்ணன் 


தானும் ஒருவன்இந்தத் தா ( மம் ஆர்மூ வாயிரத்தென் 
நூனம் அறும் சொற்பெற் றுவந்தவற்கே யானதிருப் 


பொற்பணிகள் ஏந்தும் புகழ்த்தில்லை அந்தணரும் 
விற்பொலியும் கப்பரைகள் மெய்யடியார்க் - கற்பி 125 


னொடுங்கொடுத்துக் கைதொழு நாள் ஊடி மனையாள் 
விடங்களத்தின் ஆணை விளம்பித் - தொடர்ந்தெமைநீர் 


42 


தீண்டாதீர் என்றுரைப்பச் சேயிழையார் தம்மை எலாம் 
தீண்டாதவ் வாணை 

வாணை செலுத்தியருள் - பூண்ட 


குணநீல கண்டக் 

குயவனும் , மாரி 
தணியா திருள் பொதியும் சாமம் - துணிவாய் 


வயலில் முளைவித்து வாரி அமு 

தாக்கி 
இயல்பினோ டும்சிவனுக் கீந்த - மயல் இலா 


வள்ளல் இளை யான்குடி மாறனும் மாவடுவும் 
எள்ளல் இலாக் கீரை இனியமுதும் - உள்ளம் 130 


உருகிச் சிவன் கொளவே ஊட்டிவரு நாளில் 
அருகி உணவும் இலா தாகப் - பெரிதும்உடல் 


தனிமா 


தள்ளாடி வீழத் 

வடுக்கீரை 
வெள்ளரிசி யும்கமரில் வீழஅரன் - கொள்ளவே 


மாவடுவின் ஓசை வலிகேட்கத் தன்கழுத்தைத் 
தாவி அறுக் கும் அரிவாட் டாயரும் , - தாவில் 


கடலில் வலைமீன் களில் தலைமீன் ஒன்றைவிட 
மிடற்றாற் கென்று விடுவார் - படுமீன் ஒன் 


றாகப் பலநாளும் அவ்வழிதப் பாதுவிட 
ஓகையொடும் உண்ண உணவிலையால் - ஆகம் 135 


பசியால் மிகவருந்தப் பைம்பொன் மணியும் 
இசையும் ஒரு மீன்வலையில் எய்த - நசையால் 
இதுசிவனுக் கேஎன் றிரங்கிவிடும் அன்பார் 
அதிபத் தரும் ஆர ணத்தே , - கதிசெப்பும் 


சீருத் திரத்தைச் சிவனடியே சிந்தித்துப் 
பாரிற்சே விக்கும் பசுபதியும் காரிஎனும் 


43 


சொற்கோவை பாடிவரும் தூயபொரு ளால்இறைக்கு 
நற்பணியும் அன்பருக்கு நல்லமுதும் - பொற்குவையும் 


வேண்டும் படிவிரும்பி வெவ்வே று தவியிடும் 
ஆண்டகைமை யார்காரி யாரும் , அருள் - பூண்ட 140 


அருகர் சமயம் அகற்றிப் புகலி 
மருவியசம் பந்தர் வழங்கும் திருநீறும் 


வென்றியரு ளும் பெற்று மேதினியில் சீர்விளங்கி 
நெடுமாற நேயனும் , 

துன்று 


நின்ற 


படைவெட்டிக் கூலிகொடு பத்தியினால் அன்பர்க் 
கடிசிலொடு பொன்னும் அளிக்கும் 

வடுவில் 
முனையடு வாரும் , மொழிசூது வென்றே 
அனையபொருள் கொண்டடியார் ஆரத் - தினமும் 
அமுதளிக்கும் மூர்க்கரும் , 

ஆகாச் சமணர் 
தமைஅடுத்தெச் சார்வுமான சார்பென் - 

றுமை இடத்தில் 143 


. 


- 


வைத்தோன் அடிக்கன்பு மண்டி எழ லிங்கத்தில் 
நித்தம் ஒரு கல்மலராய் நின்றெறிவார் - நித்தம் 
சிவலிங்கம் கண்டலது . தீன்உணவு கொள்ளார் 
அவமதியால் ஓர் நாள் அயர்ந்தே - உவமைஇலாரி 
உண்ணப் புகுங்கால் உளத்தில் நினைந் தேபயந்து 
நண்ணி ஒரு கல்லை நயந்தெறித்தே அண்ணல் 
அருள் பெற்ற சாக்கியரும் ஆதி அடி யார்கள் 
விருகுறிப்பைக் கண்டு மகிழ்ந்தே - தருகான 


- 


44 


ஆடை அழுக் கெல்லாம் அறவெளுத்துக் கைக்கொடுத்து 
நீடும் அன்பி னால்வணங்கி நிற்பார் முன் - கூடி ஒரு 150 


கந்தை கொடுத்துக் கடிதில்வெளுப் பாய் எனவே 
அந்தம் இலான் மேகம் அனைத்தினையும் - சிந்திமழை 


ஓயாது பெய்க என உற்று முகி லும் சொரிய 
வேயாது 

செய்வன் எனஎழுந்தே 
காயாத 


கந்தை கொடுப்ப அனற் கண்ஒளித்தோன் இக்குளிருக் 
கெந்த வகைஉய்வேன் யான் என்னச் 

சிந்தை 


உடைய மிகத்தளர்வுற் றோடித் தலையை 
முடிவன் எனப் பாறைமிசை மோதி - விடையான் 


திருவருளைப் பெற்ற திருக்குறிப்புத் தொண்டத் 
தொருவரும் அன் பர்க்கடிசில் ஊட்டிப் - 

பரிவினொடு 

155 


சுந்தரற்கு நண்புபெறு சோமா சி மாறனும் , 
எந்தை திருக்கோயில் எய்தியே - நந்தா 


விளக்கிடும் நாளில் மிகுவறுமை யால் அவ் 
விளக்கொருநாள் முட்ட விரைந்தே - விளக்கின்று 


முட்டா திடுவன் என முன்னே அகல்பரப்பி 
யிட்டுதிர நல்விளக் கேற்றவே 

கேற்றவே - தோட்டிக் 


கருவிகொடு தன்கழுத்தைக் கையால் அரியும் 
அரிய கலி நீதி யாரும் , பெரிதுவந்து 


மெய்யரனை அல்லாது வேறொருவற் பாடாத 
பொய்யடிமை யில்லாப் புலவோரும்.- வெய்யசமண் 160 


45 


கையர் வசமாகும் கைதவன்பால் மந்திரியாய் 
எய்தியும் அப் பொய்ச் சமயத் தெய்தாமல் - மெய்நீற்றின் 


சார்வாகி நின்றடியார் தாள்பணிந்து காழிமன்னற் 
கார்வமிகும் ஆளாய் அருள்பெற்ற சீர்கொள் 


குலச்சிறை யாரும் , அரன் கோவிலினுள் எங்கும் 
இலக்கம் இலாவிளக்கம் ஏற்றி - நலக்குறு நாள் 


துன்றுவளம் எல்லாம் தொலைய வறுமையினால் 
ஒன்றுமில தா கொரு நாள் அன்பால் - அன்றிரவு 


புல்லால் விளக்கெரிப்பப் போதாது தன் தலையில் 
ஒல்லை எரியூட்டி உறும்பவத்தை - வெல்லும் 165 


கணம்புல்ல நம்பியுமே கண்டிருப்ப தல்லால் 
குணங்கொள் அறி வில்லார்க்குக் கூடா - தணங்கே ! இத் 


தேசிகன் வாழும் சிவலோகம் என்றுரைப்ப 
ஆசில் இரு கண்ணீர் அரும்பினாள் ; - தேசிகன் அவ் 
வீதி அகன்றான் ; அம் மெல்லியலை அன்னையரும் 
கோதில்லா மாளிகையில் கொண்டணைந்தார் - 

மாதொருத்தி 


பெதும்பை 


மந்ததர சத்தி மருவும் எழிற்பெதும்பை 
கந்தமிகும் கூழைக் கவின் நோக்காள் ; சந்தம் 
புனைமார்பி னுள் எழுந்து பொங்கும் இணைய 
நனை போல் அரும்பும் நகிலாள் ; இனிய 170 


46 


கனிமொழியாள் ; பாரில் கனமழையில் தோய்ந்து 
நனிகுளிருற் றோர் உள் நடுங்கி - அனல்விரும்பித் 


தேடி மெலிவதுபோல் தீவினைகட் கஞ்சியே 
நாடியுள்ள நல்லறமே நத்துவாள் கேடில் 


சரிதை 


முனம் இயற்றிச் சாலோகம் சார்ந்து 
வருதொடர்பால் காயம்மன வாக்கும் - கருதியே 


மெய்யன் புளத்தில் விளங்க அரன் உள்ளுறையாச் 
செய்யும் செயல் அனைத்தும் செய்வாள் ; - கையில் 


பணிஈது 


பணிஈது 


காதில் 

காலில் 
பணிஈ தெனக்கண்டு பார்த்தே - எணிஉளத்துக் 175 


கொண்டறிவாள் ; சேடியரும் கோதையர்களும்சூழ 
ஒண்டொடியாள் பொன் மேடை உம்பரின் மேல் 

எண்டிசையும் 


வில்உமிழும் பீடமிசை வீற்றிருப்ப விண்ணவரும் 
எல்லை யிலாமுனிவர் எல்லோரும் - சொல்லுமன 


பாவகத்துக் கெட்டாப் பரஞ்சோதி நம்போலும் 
தீவகமாய் வந்த செயல்பாடி , - மேவும் 


அருள்உருவில் எல்லாம் அடக்கியவா பாடி , 
ஒருவவினை சில்லோர்க் கொழிக்கும் - இருவிழியின் 


வல்லவம் பாடி , மருவும் பரிசத்தால் 
அல்லல் சிலருக் கறுத்தருள வல்லமலர்க் 


180 


கையின் சயம்பாடிக் காதலினா லேசிலருக் 
கையம் அறுக் கும்வாக் கருள்பாடி , - மெய்அருளின் 


47 


பாவகத்தால் சில்லோர் பவங்கள் அறுக் கும்மனத்தின் 
சேவகத்தைப் பாடிச் சிலர் உய்யப் 


- 


பூவுலகில் 


வேதா கமங்கள் விரிக்கும் 

செயல்பாடி 
யே , தாவில் ஆருயிர்கள் இன்புறவே - யோக அருள் 


செய்யும் கனகசபைத் தேவன் புகழ்பாடி 
அய்ய மருங்கழங்கீ தாடென்னத் - தையலர் 


ஒண்டரளம் ஏழும் உவந்தளிப்பப் பார்த்தெங்கள் 
அண்டர் பிரானுக் கருவிடத்தைப் 

பண்டு 

185 


கொடுத்த கடல் தோன்றும் இது கொண்டாடல் ஆகா 
தெடுத்தெறியும் ; ஈசன் எழிலார் அடித்துணையில் 


என 


பத்தி செய்து சாமீபம் பற்றினர்யார் ? சொல்லும் 
அத்தகை ஆயத்தொருத்தி ஆங்குரைப்பாள் - நித்தன் 


அடியார்செய் 

பத்தி அரிஅயனும் சொல்லி 
முடியாது ; யாரே மொழிவார் ? சடையான் 


- 


அடி எடுத்துச் சொல் என்ன அரூரன் தொண்டத் 
தொடைவிரிப்பச் சேக்கிழார் சொல்லும் - முடிவில் 


அடியார்செய் பத்தியினில் யான் சிறிது சொல்லத் 
துடி இடையாய் ! கேள் என்று சொல்வாள் ; - 

விடையான் 190 


அடியாருக் கெப்பொருளும் அன்பிற் கொடுத்தே 

பணியு மவர்முன் விடதூர்த்த 


அடிமேல் 


வேடம் தரித்து விமலன்வந் துன்மனையை 
நாடித் தருகென்ன நன்றென்றே 


48 


விடுத்து மறித்தவரை வெட்டி அரன் பாதம் 
அடுத்த இயற்பகையி னாரும் , எடுத்து நெய்த 
கோவணங்கள் அன்பர்கொளக்கொடுப்பார்னகயில் ஒரு 
கோவணம் வைத் துத்தா எனக் கொடுத்தே 

சேவுடையான் 


வைத்த இடத்தில் கரந்து மற்றொன்று காட்டியதற் 
கொத்த நிறை கோவணந்தா என்றுரைப்ப - 

வைத்துத் 195 


துலையில் இடு கோவணமும் தூக்கஎடை போதா 
திலகும் ( பல் ) பொன் ஆடை இட்டே - துலைஒக்கும் 


வண்ணம் மனையாளும்மைந்தனொடு ( தானு) ம்ஏறும் 
அண்ணல் அமர்நீதி ஆசிலரும் - நண்ணும் அரன் 


கோவில்தொறும் பூசை குறையா தியற்றி அன்பர்க் 
காவலொடும் எல்லாம் அளிப்பவர்பால் - பாவி ஒரு 
மன்னன் இகல்புரிய மாட்டாது பொய்வேடம் 
மன்னி வரப்பணிவார் வன் கழுத்தை - மின்னும் ஒரு 
பத்திரத்தி னால் அரியக் கண்டு சிவ பத்தர் இவர் 
தத்த விடுக எனச் சாற்றியே - அத்தன் 

200 
அருள் பெற்ற மெய்ப்பொருளும் , வாட் பயிற்றி 
வருபொருள் அன் பர்க்கு வழங்கி - வருநாள் 
அதிசூரன் வாளில் அவற்குடைந்து நீறு 
வதியநுத லிற்பூசி மன்ன - எதிர்முனையில் 


கண்டவன்உள் ளத்தில் கருதும் படி செய்யக் 
கண்டுமகிழ் ஏனாதிக் காவலரும் , - திண்டிறலால் 


49 


வேட்டை வினை புரிந்து மென்தசையும் கோல்தேனும் 
ஊட்டி அரன் கண்ணில் உதிரம் எழச் - சேட்புலத்தில் 


கண்டோடி வந்து கசிந்துருகிக் காதலினால் 
கண்ட மருந் தெல்லாம் கணிற் பிழிய - மண்டி 


205 


எழஉதிரம் தம்கண் இடந்தப்ப மாறி 
ஒழியமற்றைக் கண் உதிரம் ஓட - விழிமருந்து 


கைகண்டேன் இன்னம் ஒரு கண் உளதக் 

கண்ணையும் இவ் 
ஐயன் விழிசேர அப்புவன் என் - றெய்யும் 


கருவிகொடு கண் இடக்கும் கையை அரன் பற்றும் 
அருள்பெறுகண் ணப்பரும் , ஆ ராய்ந்தே - பொருவில் 


துளைக்கருவி 

கொண்டதனில் தூய ( எழுத் தஞ்சும் 
கொளப்பெருகும் ஏழிசையும் கூட்டி - அளப்பரிய 


சிற்பரனார் பாதம் செலஉருகி வாசிக்கும் 
நற்பெருமை ஆனாய நாவலரும் , - தற்பரனைச் 210 


சாரும்உளத் தார் அடியார் சாரும் குறிப்பறிந்தே 
ஆர்வமோ டும்கொடுக்கும் அன்பினார் - ஒர்மகட்குச் 


செய்வதுவை நாளில் சிவன் அடியார் போலஉரு 
எய்திவரக் கண்டவர்பால் இன்புற்றே - தையலைநற் 


பாதம் பணிவிக்கப் பஞ்சவடிக் காகும் இவள் 
கோதை எனச்சுரிகை கொண்டரிந்தே - சீதம்மலி 


கூனற் பிறைகரந்தோன் கோலக் கையில் அளித்த 
மானக்கஞ் சாற மதியோரும் , கான 


50 


இயத்துறுப்பு சோரோ சனை எழில் ஆர் வாரும் 
நயப்பொடரன் கோவில்தொறும் நல்கி 

எயில்புறத்தின் 


215 


எல்லையில் நின் றுள்ளம் இரங்கிப் பணியுநாள் 
தில்லை நகர்க்கேகச் சிந்தித்தே - ஒல்லா 


வகை நினைந்து வேட்கையினால் மன்னுவன் நா 

ளைக்கென் 
றகம்உனியே சின்னாள் அகல மிகவிருப்பால் 


- 


தில்லைஎலை வந்து தரும் தீயில் விழுந்தரன் முன் 
புல்லும் திருநாளைப் போவாரும் , - எல்லை இலாச் 
சுத்தசிவன் கோயில்தொறும் தூயமுது செய்வித்தே 
பத்திசெய்யும் நாள் ஒரு நாள் பார்வேந்தன் - தத்தும் 


பகைவெல்என ஏவப் பரிந்துசிவ பூசைக் 
ககமகிழ்ந்து நெற்கூ டமைத்தே - இகல்முனையில் 220 


போனார்வற் காலம் பொருந்த அவர் சுற்றத்தா - 
ரானார் அந் நெற்கூ டழித்துண்ணச் - சேனா 


பதிபகையை வென்றுவந்து பார்த்தவரை எல்லாம் 
கதிர்முனைவா ளால் அரிந்து கையில் - வதியும் 


குழவியைப்பார் மீதெறிந்து கூர்வாளின் ஏற்ற 
அழகுடைய கோட்புலியி னாரும் , - விழைவினால் 


ஆலவாய்ச் சொக்கர் அருளும் திருமுகத்துக் 
கேலவே பத்திரனாற் கெப்பொருளும் - சீல 


முடன் அளித்து வண்ணான் உவர்வெளுப்புக் கண்டு 
நடன் அடியார் என்று நயந்தே - படிமேல் 


225 


51 


பணிந்தும் அரன் பூசை பணிச்சிலம்பின் ஓசை 
உணர்ந்து தினம் கேட்பார் ஒருநாள் - இணங்கும் ஒலி 


தாட்க இது என் ? என்னச் சங்கரனார் சுந்தரன் நல் 
பாட்டுவந்து கேட்டோம் பரிந் தென்னக் - 

கேட்டு மகிழ்ந் 


தின்புற்றுச் சுந்தரர்பால் எய்தி இருந் தேசிலநாள் 
அன்பின் அவர் பின்சென் றருங்கயிலை - மன் சிவனைத் 


துன்பம் அறக் கண்டு தொழுது தமிழ்பாடும் 
அன்பர் கழறிற் றறிவாரும் , - முன்பு செயும் 


நற்றவத்தால் ஈசன் அடி நாளும் நினைந்தடியார்க் 
கற்பினொடு பொன் அடிசில் ஆடைகளும் 

விற்றிகழும் 

230 


- 


நன்மணிகளும் கொடுக்கும் நாளில் ஒரு நாள் கணவன் 
இன் அமுத 

மாங்கனிஇ 
ர ண்டுதரத் - தன் அகத்துள் 


வைத்தபின் ஓர் அன்பர் வர அடிசில் மாங்கனி ஒன் 
றத்தவருக் குண்ண அருளியபின் - சித்தம்மகிழ் 


வுற்றுக் ( கணவன் ) ஒருமாங் கனி அருந்தி 
மற்றைக் கனிகொண்டு வா என்னக் - கற்புடையாள் 


.. 


கையில் வரக்கொடுப்பக் கண் டிதனில் தெய்வீகம் 
எய்தியசொல் " என்ன இயம்பினளைத் - தெய்வம் எனக் 


கண்டவனும் நீங்கக் கருதி ஒரு பேய்வடிவம் 
கொண்டுகயி லாயம் குறுகியே - அன்டன் நடம் 


235 


கண்டு தமிழ்பாடும் காரைக்கால் அம்மையும் ,நல் 
தொண்டர்க் கடிசிலொடு தூயகறி - வெண்டயிரும் 


52 


பாலும் படைத்துப் பணிந்துவரும் நாள் ஒருநாள் 
கோல வயிரவநற் 

கோலமாய் 


- 


ஆலம் 


பரித்தகளன் வந்து பசுப்படுக்கில் உண்பேம் 
கருத்துளவோ என்று கழற - அருத்தியினால் 


தம்மகனைத் தாய்பிடிக்கத் தாம் அறுத்து வெவ்வேறு 
செம்மை உறுப் பெல்லாம் தெரிந்துகறி - தம் அன்பால் 
ஆக்கி அரன் கொள்ள அளித்தசிறுத் 

தொண்டரும்காண் 
நீக்கம் இல்சா மீப நிலைபெற்றோர் - துாக்கில் 240 
அரிதிவர்கள் செய்கை என ஆயிழையும் கேட்டுக் 
கருதி உவந்திருக்கும் காலை -- பொருவில்உயர் 


சைவசித் தாந்தத் தனிவாயன் எங்கோணைச் 
செவ்வை திருத்தும் சிவராயன் 

எவ்வம் இலா 


வண்குரு ராயன் வரராயன் மாதவத்தார் 
கண்கொள் கருணா கரராயன் - எண்கொள் 


கனகசபை ராயன் கவினார் மறுகில் 
புனிதஅடி யார்சூழப் போத - வனிதைஎழில் 


ஆயத்தோ டுற்றவளும் " அன்னாய் இவர்முன்னே 
ஏய எனையும் இருத் " தென்னத் தூய 


-- 


245 


பணிமொழியார் யாரும் பணிந்து நிற்ப தல்லால் 
அணுகி இவர் முன் இருத்தல் ஆமோ ? - நணுகி இவர் 


பாலில்உப தேசம் பரிந்தருளப் பெற்றுமிகு 
சீலமொடு வாசம் திகழ் மலரும் - ஏலு திரு 


53 


மஞ்சனமும் இன்னமுதும் மன்னுபுகை தீபமுடன் 
அஞ்சுசுத்தி செய்தரனை அர்ச்சித்தே - எஞ்சல் இலா 


துன்னிஅனல் ஓம்பும் உயர்தவத்தோர்க் கல்லாதவர் 
முன்னிருத்தல் யார்க்கும் முடியாகாண் 

என்றுரைப்பத் 


தையல் இரு கண்ணீர் தரநின்றாள் ; மன்மதனும் 
பையவந்து பார்த்துப் பராபரமாம் - 

மெய்ஒளியே 

250 


ஞான 

குருவாகி நண்ணி இவண் போந்ததிவள் 
ஈனமிலாக் கண்ணே ; இயல்மாதர் - ஊன்உருக்கி 


மையல் விளைத்து வளரும் விரகத்தால் 
நைய உளத்தை நலிவித்தே உய்ய அருள் 


செய்யும் இவன் முன் ஏகில் செந்தீயால் முன் போல் என் 
மெய்யை எரிக்கும் என வெய்துயிர்த்தே - மொய்மலரின் 


புங்கவில்கை வேள்ஒளித்துப் போனான் ; 

தெருக்கடந்தான் 
பங்கை ஒளித்தவனும் ; மற்றொருத்தி - மங்கை அரும் 


மங்கை 


தீவிர சத்தி திகழும் பருவத்தாள் 
மாவிரையின் ஓதி மதி நுதலாள் - தாவில் 


255 


குயில் மொழியாள் நுண்ணிய கோல்மின் இடையாள் 
உயர்கிரியை முன்னம் உவந்தே - செயஅதனால் 


ஈசன் சமீபத் திருந்து வரும்தொடர்பால் 
தேசிரவி வெம்மைசெறிந் தேதகிக்கும் - மாசுரத்தில் 


54 


செல்வோர் மெலிந்து நிழல் தேடி விரும்புவபோல் 
அல்லல் தரும் தீவினைகட் கஞ்சியே - பல்காலும் 


சங்கரன் தாள் போற்றும் தவவேட்கை மிக்குடையாள் 
அங்கமலக் கண்ணான் அறியாத செங்கமலப் 


பாதம் படிபரிக்கப் பாவும் கனகசபை 
நாதன் புகழ்பாடி நாடி அவன் - வேதம் உல 


260 


கெங்கும் விளக்கும் இசைபாடி யே , இருமூன் - 
றங்கம் விரிக்கும் அருள்பாடித் துங்கம் மிகும் 


எண்ணெண் கலையின் இயல்விளக்கு மாபாடி , 
வண்ண வடகலையும் வண் தமிழும் - மண்ணில் எங்கும் 


நாட்டும் செயல்பாடி , நாலேழாம் ஆகமத்தின் 
ஈட்டம் விளக்கும் இயல்பாடி , - வீட்டுநெறி 


போற்றும் பதினெண் புராண இயல் எல்லோர்க்கும் 
சாற்றி யருளும் சயம்பாடிக் - கோற்றொடியா - 


ரோடும் மலர்க் காவில் உவந்தன் பொடும் ஊசல் 
ஆடி அகத்து மகிழ்ந் தாதரித்தே - சேடியரும் 265 


சுற்றமும் சூழத் துதைந்திருக்குங் காலைமுர . 
செற்றும்ஒலி வேதியர்கள் ஏத்தும் ஒலி - நற்றவத்தோர் 


பாடிய தேவாரப் பண்ணின் இசைஒலியும் 
பீடுபெற ஒன்றாய்ப் பெருகியவான் - ( கூடும் 


முகில்முழக்கம் போலும் முழங்க அடியார் 
தொகுதிமறை யோர் குழுவும் சூழத்- ( தகைகொ ) ள் 


55 


அனகன் அமலன் அசலன் அடியார் 
மனகன் 

கருணை வடிவன் கனகன் 


வெருவ விதலை விரிய மருவு 
அரியும் அறிய அரியன் பெரியன் 


270 


சிறியன் அதுலன் தெளிவன் அகுலன் 
அறிவன் வரதன் அருவன் 

குருநாதன் 


வேதியர் வேந்தன் விபுலன் கனகசபை 
நாதன் அணிமறுகில் நண்ணுதலும் - கோதையரும் 


தானும் மறுகணைந்து தாழ்ந்திவரார் என்றுரைப்ப 
ஊனமறும் கைத்தாய் உகந்துரைப்பாள் 

ஈனப் 


புலன் அடக்கி நாடிப் புழையில் இரு காலின் 
சலம் அடக்கி யேஆறா தார - நலம் அறிந்து 


மீதுவந்து போயதன்மேல் வெண்மதிய 

மண்டலத்தில் 
தீதில் அமுதுடலம் தேக்கியே - சோதிநினைந் 275 


தட்டாங்க யோகத்தை அன்பினொடும் 

செய்வோர்க்கும் , 
இட்டமுடன் கோயில்தொறும் எய்தியே - மட்டவிழும் 


செஞ்சடையான் பாதம் தெளிந்து பணிந்தடியார் 
கஞ்ச மலரனைய கால்தொழுவார் - வஞ்சம் 


அகன்ற ஆ . ரூரனையும் , ஆரூ ரரையும் 
வெகுண்டுபுற கென்றமிண்ட ருக்கும் , - புகுந்தே 


சிவனடியார்க் கூறுவரில் தீர்த்துதவி செய்வார் 
சிவகாமி யார்கரத்தில் சேரும் - நவமலர் ஆர் 


56 


கூடைபறித் துச்சிதறும் கோவளவன் வேழக்கை 
பாடறவே வெட்டும் எறி பத்தருக்கும் . - நாடிமறை 280 


( யா ) திக் கலைஎல்லாம் ஆய்ந்து கருத் தாசிவன் என் 
றேதமறக் கண்டார் எழிற்கோவை ( மோதியே ) 


- 


ஆயன் புடைப்பக்கண் டந்தோ என இரங்கி 
நேயமுடன் உள் நடுங்கி நீத்தவனைத் - தூய அற 


ஆன் மேய்ப்ப தென்றுவந்தே ஆமேய்த்தவ் 

வாச்சொரிபால் 
வான்கடத்தில் ஏற்று மகிழ்வினொடும் - மான்மேவு 


தாள் அரனுக் காட்டிய பால் தாளால் உதைத்ததந்தை 

வேளை 
தாள் அறவே வெட்டியதண் டீசருக்கும் , 


எரித்த பிரான் அடியார்க் கெப்பொருளும் 

அன்னோர் 
உரைக்கும் முனம் கொடுத்தா ரூரன் - திருப்பதத்தைச் 


சித்தமுறப் பல்நாளும் சேர்த்தி அணி மாதிகளாம் 
சித்திபல பெற்றுத் திருக்கயிலை அத்தரிடத் - 
தாரூரன் நாளைக் கணுகும் என இன்றேநான் 
சீரூரும் யோகத்தால் செல்வன் என 


ச 


ஆரூரன் 


செல்லுமுன மேகயிலை சேர்ந்துபிற வித்துயரைக் 
கொல்லும் மிழலைக் குறும்பருக்கும் , தொல்லைத் 
திருப்புகலி ஈசன் திருப்பணிகள் எல்லாம் 
விருப்பமுடன் செய்தமைத்து மேலாம் - திருப்புகலிச் 
சம்பந்தர் பாத சரோருகத்தைப் பூசித்தே 
நம்பி அருள் பெற்றகண நாதருக்கும் , 

உம்பர் எழில் 290 


57 


மன்னும் சிவலோகம் வாழ்ந்திருக்கும் சாரூபம் 
தன்னுருவம் போல் அருளும் சங்கரன் காண் - நன்னுதலே ! 


பாசவினை யொத்துமல பாகம்உறும் ஆருயிர்கள் 
காசிருளை நீக்கக் கருதியே - தேசுலவு 


ஞானகுரு வாகிவந்த நாதர் இவர் என்றுரை ( ப்பத் ) 
தேனை யனையமொழி சிந்தை கொளா வானமயல் 


மீக்கொண் டெழஉடலம் விம்மி அவா வுற்றுநின்றாள் ; 
மாக்கருணைத் தேசிகனும் மாளிகைசூழ் - ஆக்கம்மிகும் 


மடந்தை 


அவ்வீதி விட்டகன்றான் ; அங்கணியாள் மற்றொருத்தி 
நவ்வி விழி மடந்தை , நல்தனத்தாள் ; - அவ்விப் 295 


பலகலையும் பார்த்துப் பதிசிவன் என் றுள்ளும் 
நலமுடைய அன்ன நடையாள் ; - மலி தீ . 


வரதரத்தின் மந்தம் வயங்குசத்தி பாதம் 
மருவும் பருவத்தாள் ; வானின் வருதுளியைத் 


- 


தேடும் பறவை எனத் தேசாரும் ஞானத்தைக் 
கூட அருள் ஞான குருபரனைத் -- தேடிடுவாள் ; 


முற்சரிதை யாதிதொழில் மூன்றும் குறைவறச்செய் 
நற்றவத்தாள் ஆதலினால் ஞானவழி - பற்றியே 
மித்தைஉல கென்றுவந்து மெய்ஞ்ஞானி கள்பாலில் 
பத்திசெய்து போற்றும் பரிவுடையாள் ; - 

முத்த நகை 


300 


மாதர் உவந்துபுடை மன்னிவர நீராட 
மாது மலர்வாவி வந்தடைந்தே - சீதக் 


58 


கருமுகில்மின் னும்படியும் காட்சிஎன வாரி 
மருவிவிளை யாடுதலும் , மானே ! - பெரிதுன் 


வனப்புருவம் கண்டொதுங்க மாசை வலம் தேன் 
துனும்கமலம் ஆம்பல் துளங்க - இனத்தினொடு 


சங்குவால் ஆமை தகுஞெண்டு சேல் அனைத்தும் 
பொங்கும் பயத்தோ ( டும் ) போய ” தென்று 

மங்கையர்கள் 


போதும் நீ ராடல் எனப் போற்றிப் பணிந்துரைப்ப , 
( மாதுகரை ஏ ) றி மகிழ்ந்துகலை யாதியாப் 305 


பொன் அணியும் முத்தும் புனைந்து , நவமணிகள் 
மின்னும் ஒரு பீடமிசை வீற்றிருப்பத் - துன்னும் 


அனைத்தும் அறிவன் அனாதியே போதன் 
அனைத்தும் வியாபகன் அத்தன் - அனைத்தும் 


சுதந்திரன் நித்தியன் தொல் அனந்த சத்தி 
துதைந்த பெருந்தீர்த்தன் தூயோன் - அதந்தரன் 
பொற்பார் கனகசபைப் புங்கவன் நல் வீதிவரச் 
சிற்றிடையார் சேதி தெரிந்துவந்தே - 

பொற்றொடியாள் 


பாதம் பணிந்துரைப்பப் பாவையருந் தானும் அணி 
வீதியினில் தேசிகன்முன் மேவியே - பாதமலர் 310 


கண்டு , மலர்க் கை இரண்டும் கண்களிப்பத் 

தன் தலைமேல் 
கொண்டு , தொழுதுமயல் கொண்டரக்கு - மண்டும் 
வெயிற்குருகு மாபோல் வெதும்பி அவண் நிற்ப 
உயிர்க்குயிராய் நிற்கும் ஒருவன் மயக்கம் அறக் 


59 


கண்ணின் கடைநோக்கால் கல்லைஉரு ஆக்குவபோல் 
மண் முதல் ஐம் பூதமொடு வன்பொறியும் - உள்நிலவும் 
சித்த முதற்கரணம் சேரும் கலாதிகளும் 
சுத்தமாம் தத்துவமும் சூழ்உயிர்ப்பும் இத்தின் 
உருவ தரிசனமும் ஒண்சுத்தி யோடு 
தெரிகே வலம் மருவ தீதம் மருளாரும் 315 


-- 


தி உயிர்உருவ மார்காட்சி ஞானமொடு 
சோதிஞா னாதீதம் சுத்தபரை - ஏதம் அறும் 


காட்சியோ கம்போகம் காணும் அ தீதம் உயிர் 
மாட்சிசுத்தம் சுத்தவித்தை மல்குசுகம் - மீட்டும் 
சுகத்தில் அதீதமொடு சுத்தசிவ ரூபம் 
தொகுத்த சிவகாட்சி யோகம் பகுத்தல் அறு 
தண்டல்இலாப் போகம் தனைக்காட்டி நீக்கம் இலாத் 
திண்கடின வாதனை தீர்த் தேகதலித் - தண்டில் 
எரிகொளுவு மாபோல் இவள்உளத்தில் இன்பம் 
மருவ அருள் செய்ய மகிழ்ந்தே 

பெரிதும் 


320 


கலங்கிய நீர் தேறிக் கலந்துமணில் சார்ந்தே 
இலங்கல் என மாதரொடும் எய்தித் - துலங்குலகம் 


கான்றகோ றாம் எனவே கண்டுளத்து நின்றாள் . அவ் 
வான்கருணை யாளன் மறுக்கன்றான் ; 

தேன்மொழியாள் 


அரிவை 


பின் ஒருத்தி வாசப் பிணிகூழை நன்னுதலாள் 
மன்னுவம்பின் கட்டறுத்த வண்குயத்தாள் 

பொன் அரிவை 


60 


புன் சமயத் தோர்கள் புலன் போலப் பொய்களவும் 
வன் கொலையும் கற்கும் மதர்விழியாள் - அன்புமிகும் 
மாதீ விரதரத்தின் மந்ததர சத்தி இயல் 
பாதானு கூலப் பருவத்தாள் - மீதீனும் 

325 


கற்றா தனை அகன்ற கன்றைஉள்ளித் தேடுவபோல் 
சற்குருவைத் தேடும் தகைமையாள் முற்பவத்தில் 


தேசிகன்பால் பக்தி செயும் தெள்ளிமையி னால்உயர்ந்த 
பாசமறு ஞானிகள் பால் பற்றுடையாள் 

ஆசை 


- 


உலகுடலுக் கில்லா ஒழுக்கம் உடை யாள்ஓர் 
இலகுமணி மண்டபத்தில் எய்திப் பலமாதர் 


போற்றெடுப்ப முத்தின் எழில் பொற்பீட மீதிருந்தே 
( ஏற்றம்மி ) கும் தந்திரியாழ் ஓர்வளைக்கை - மேற்றழுவி 


வீக்கிக் கருதி விமலகுரு வின் புகழே 
தூக்கிஇசை ஏழும் தொகுத்துரைப்பாள் ; 

ஊக்கமொடு 


330 


குங்கிலியத் தூபம் அரன் கோவில்இடு வார்வறுமை 
தங்க உணவும் இலார் தம்மனையாள் மங்கிலியம் 


விற்றுமிகு குங்கிலியம் வேட்கையொடும் கொண்டுவிரை 
வுற்றந்தும் தூபம் இட ஒள் நிதியும் - பெற்றே 


திருப்பனந்தாட் சாய்ந்த சிவன் நிமிர வேண்டி 
விருப்பமுடன் நாண்கழுத்தில் வீக்கித் - திருத்தும் 


கலையருக்கும் , சந்தனக் காப்பரற்கு முட்டச் 
சிலையில் அங்கை தேய்த்தரனார் செப்பும் 

உலகம் எலாம் 


61 


மும்மையால் ஆண்டருளும் மூர்த்திக்கும் , 

அஞ்செழுத்தால் 
ஐம்முகனார் பாதம் அருச்சிக்கும் செம்மை 


335 


-- 


முருகனுக்கும் , ஈசன் முதிர்சூலை விட்டாண் 
டருகமதம் நீக்கி யருளித் திருநாமம் 
நாவுக் கரையர் என நல்கியபின் வன்சமணக் 
கோ அவரை நீற்றறையில் கொண்டுய்த்தும் 

பாவுவிடப் 


பாலடிசில் ஊட்டுவித்தும் பாயும் மதகரிமுன் 
ஏலக் கொடுபோய் இடுவித்தும் சாலக் 


கனத்த ஒரு கல் ஆர்த்துக் கார்க்கடலில் தள்ள 
இனைத்திலும் ஈ சன்பாதம் ஏத்தித் 

தினைத்துணையும் 


சிந்தை வருந் தாதுவந்து தென்கடலில் கன் மிதப்பாய் 
வந்துகரை யேறி மகிழ்ந்தரனை - அந்தம் இலாக் 340 


கோவில் தொறும்பணிந்து கோதில்உழ வாரமுடன் 
பா ( வகப்பா மாலை பலசாற்றித் - தாவில்எழில் 


வேதியனைப் பற்றும் விடந்தீர்த்து , வே (தம் ) முனம் 
சோதியைப்பூ சித்தடைத்த தொல்கதவைக் - 

காதலினால் 


பாவின் இய லால் திறக்கப் பாடிப்பொற் காசுபெற்ற 
நாவி னரையற்கும் , நண்பினால் 

நாவுக் 


-- 


கரையன் என்னும் பேர் எவைக்கும் ஆக்கி அவற் கன்பால் 
பரிவின் அமுதளித்துப் பல்நாள் அரியதவம் 


62 


ஆற்றிய அப் பூதி அடிகளுக்கும் , அன்பினால் 
ஏற்றி அரன் பூசை இயற்ற அரன் - மேற்சிலம்பி 


345 


வந்து விழத் தம்மனையாள் வல்லைதுமித் 

துத்துடைக்கும் 
அந்த இடம் அல்லாமல் எப்புறமும் நொந்து பெரும் 


கொப்புளமும் கொண்டதெனக் குன்றவில்லி 

யான் உரைப்ப 
இப்புவியிற் பெற்றார் இரும்காழி - ஒப்பரிய 


ஞானசம் பந்தருக்கு நன்கமுது செய்வித்தே 
கானம் நவில்பாணருக்குக்கங்குலின்கண் ஈனம் இலாப் 


பாணினியா ரோடுவந்து பள்ளிகொள்ளத் 

தம்மனையில் 
பேணும் அனல் வேதிகையின் பின் ஒருசார் யாணர் 


இடம்கொடுப்ப வேதி எழுந்து செந்தீ ஓங்கித் 
தொடர்ந்தொளிரக் கண்டுவந்த தூயோர் 

நடன் அடியார் 350 
வல்லை படி அமுது செய்ய மகிழ்ந்தளிக்கும் 
நல்ல திருநீல நக்கருக்கும் , - தொல்லைத் 


திருநீறே மெய்ப்பொருளாய்த் தேர்ந்து சிவன்பாலில் 
ஒருமை உடையார் ஒருநாள் திருவிளக்குப் 


பார்க்கநெய் வேண்டிப் பரிந்தோர் ( இல் லிற்கேட்கப் ) 
பார்த்தமணன் நீர்விளக்குப் பார் என்ன - நீர்ச்சடில 


அண்ணல் அருள் ( வாக்கால் ) அகல்பரப்பி நீர்வார்த்தே 
எண்ணில் ஒளிவிளக்கும் ஏற்றியே நண்ணித் 


திருவாரூர் எல்லைபவம் சேரும் உயிர்க்கெல்லாம் 
கருநீல கண்ட உருக் காட்ட --- அரன் அருளால் 

355 


63 


கண்டு கோ விற்பணிகள் காமித்துச் செய்கையினால் 
தொண்டருக்கே ஆணியெனும் துய்யபேர் 

வண்டமிழ்சேர் 


- 


நாவுக் கரையர் நயந்தருளப் பெற்ற புகழ் 
மேவுநமி நந்தி எனும் வித்தகற்கும் , - சேவுடையான் 
பாகத் துமையாள் பரிந்துமுலைப் பால் கொடுப்பத் 
தாகத் துடன் அருந்திச் சார்மாயை மோகம் 


மலவினையும் நீங்கி வளர்ஞானம் பெற்றே 
இலகொளிபொன் தாளம்கா சேமம் குலவுகிழி 


-- 


முத்தின் சிவிகையொடும் முத்து நிழற் பந்தர் அணி 
முத்தின் கா ளம்சின்னம் முன்னவனே - சித்தம் 360 


மகிழ்ந்தருளப் பெற்றுலக மன்னை அனல் சேரத் 
திகழ்ந்த அனல் போக எரி தீமேல் புகழ்ந்தளித்த 


- 


ஏடுவே காமல் இருக்க எழில் நதியின் 
ஓடுநீர் மீதில் உவந்திட்ட ஏடெதிர்ந்தந் 


நீரில் எதிரோடி நிற்க விடம் தீரப் 
பாரில் பனை பெண் 

ஓரா 


பனையாக 


- 


பொருவில் அங்கம் பொற்குடத்தோர் பூம்பாவை ஆக 
அருகர் கழுவேற அஞ்( சா ) 


துருமெனவே 


ஆர்த்துவரும் புத்தர் அழிய மறைக்காட்டில் 
வர்ச்சடிலன் கோவில் எழில் ( வாயி ) லைச் 

சீர்த்தி 


365 


மின் அடைக்கப் பொன்னி விரிபெருக்கில் தோணி 
யினில் அடியார் கூட்டமிக ஏற்றித் - தனிக்கரையில் 


64 


சேர முயலகன் நோய் தீரத் தமிழ்பாடிப் 
பாரில் அரன் கோவில்தொறும் பாமாலை 


- 


ஏருலவச் 


சாத்திப் பணியும் தமிழா கரன்காழிப் 
பார்த்திப ஞானசம் பந்தனுக்கும் , ஏத்தி இறைக் 


கெண்தீர் திருப்பணிசெய் தேநாவ லூரருடன் 
நண்பாம் கலிக்காம நற்றவற்கும் , - எண்பெருகும் 


ஆகமங்கள் எல்லாம் அருந்தமிழ்மூ வாயிரமாய் 
மோகம் அறஉரைக்கும் மூலற்கும் , 

ஓகையுடன் 370 


ஆரூர் குளம் தொட் டரன் அருளால் கண்பெற்றுக் 
காரூர் உளத்தமணர் கண்கெட்டே 

பாரூரை 


விட்டோடிப் போக விமலன் திருப்பணிகள் 
மட்டறச்செய் தண்டி எனும் மாதவற்கும் , - 

இட்டமுடன் 


ஈசன் அடியார்க் கினிய அமுதளித்துத் 
தேசுமகம் செய்யும் சிறப்புலிக்கும் , ஈசன் 


சினகரங்கள் தோறும் சிறப்புமிகு பூசை 
அனவரதம் செய்வித்தார் தில்லை இனமறையோர் 


-- 


செம்பொன் முடிசூட்டச் செய்யோம் எனக்கனவின் 
நம்பன் அடி தம்முடிமேல் நல்கவெலும் - 

அம்புவியை 375 


ஆண்டானுக் கன்பாய் அகமகிழும் கூற்றுவற்கும் . 
நீண்ட கையால் பூச்சிதறி நின்றகரி மாண்டுவிழ 


வெட்டும் எறி பத்தர்கையில் வாள் கொடுத் தென்னையும் 
வெட்டும் என நின்ற விறலினான் - (கிட்டலரைப் ) 


65 


பற்றித் தருகஎனப் பல்சேனை மந்திரிபோய் 
முற்றுப்படை வெட்டித்தம் முன்கொணர்ந்தே - துற்ற 


தலைகளிலே ஓர்புன் சடைத்தலை கண்டந்தத் 
தலைதலைமேல் கொண்டழலில் சாரும் - இலகுபுகழ்ச் 


சோழருக்கும் , மாபூசை தூய அரன் கோவில் தொறும் 
வாழ நடத்தி அன்பா வந்தவர்க்கும் - மாழை 

380 


தனித்தனியே நூறருளித் தாவில் அமு தீயத் 
தனித்தொருகா மக்குறியோர் தம்மை - உனிக்கண் 


டிருபங்கு பொன் இரங்கி ஈந்து சிவன் பாதம் 
மருவுநர சிங்கமன ருக்கும் , 

. 


- 


பரமன் 


அடியார் பதம்விளக்க அன்பின் மனையாள் 
கடியார் புனல்வார்க்கும் காலை - நெடுநாள் முன் 


- 


நீங்கும் தமதடிமை நேரக்கண் டம்மனையாள் 
வாங்கக்கை அந்த மலர்க்கையைத் தீங்கறவே 
வெட்டுகலிக் கம்பருக்கும் . மெய்யன் பரை இழித்தே 
இட்டம் இலாத் தீதுரைக்கும் ஈனரைமுன் 

கிட்டி அவர் 385 


நாவை அரி சத்திக்கும் , நம்பன்மாக் கோவில்தொறும் 
பாவியலும் வெண்பாப் பரிந்தோதும் காவலனார் 


காடவர்கோ னுக்கும் , கருதித் தமதுளத்தில் 
நீடுபெருங் கோயில் நினைந்தியற்றிப் -- பீடுபெறும் 


ஈசனைத் தாபித் தியல்பினொடும் பூசித்தே 
ஆசை அறும்வாயி லாருக்கும் , - ஈசன் 


திருக்கோவில் சூழ்ந்துவரச் சிந்திக் கிடந்த 
மருப்பூஒன் றைத் தம் மனையாள் விருப்ப 


- 


66 


மு ( டன் எடுத்து ) மோந்த அவள் ஒள்ளிய மூக்கைக் 
கடிதில் செருத்துணைவாள் வாங்கப் - படிமேல் 390 


புரண்டலறக் கண்டந்த பூஎடுத்த கையை 
அரிந்த கழற் சிங்க அர சற்கும் , தெரிந்து சிவன் 


கோவில்தொறும் பூசை குறையா தியற்றி அன்பர்க் 
காவனவும் செய்யு மவர் நெல்லை 

ஆவலுடன் 


அன்பர் ஒருவர் அடியார்க் கமுதளிப்ப 
வன்பின் எடுக்கும் வகைதெரிந்தே முன்பிருக்கும் 


காவலர்தம் முன்காட்டக் கண்டுருகி நெல்முதலா 
மேவு பொருள் எல்லாம் விரும்பியே சேவுடையான் 
அன்பரே கொள்ள அளித்து முரசறைந்த 
அன்பர் இடங்கழியார் அண்ணலுக்கும் , 

அன்பினால் 395 


- 


ஆரூர்ப்பூங் ) கோவிலுள் ஆம்பணிகள் செய்யும் நாள் 
தாரூர்மா மன்னன் தனித்தேவி ஏரூரும் 


-- 


மாந்தளிர்க்கை யால் ஒருபூ மண்மேல் கிடந்தெடுத்து 
மோந்த அணி மூக்கை முனிந்தறுத்தே வாய்ந்த 


திருப்பணிமுற் றச்செய் செருத்துணைக்கும் , ஈசன் 
விருப்பமுறும் கோவில் விளங்கத் திருப்பணி செய் - 


-- 


தர்ச்சனைக்கு வேண்டும் அரிய பொருள் அமைத்துச் 
சிற்பரனைத் தில்லைநகர் சென்றிறைஞ்சி 

விற்பொலியும் 


விண்ணில் உயர் மாடங்கள் வேதியர்க்குச் செய்தமைத்த 
அண்ணல்திருக் கோச்செங்க ணாருக்கும் 

வண்ணயாழ் 

400 


- 


67 


கைக்கொண் டரன்பதிகள் ஆண்டுதொழு 

தேழிசையால் 
மிக்கபுகழ் பாடி வியன்மதுரைச் சொக்கர் 


இருந்திசைபா டப்பலகை ஈந்தருளப் பெற்றே 
பரிந்து திரு ஞானசம் பந்தர் தருந்தமிழை 


--- 


யாழிலிட்டுப் பாடி அவர் அடியை நீங்காது 
வாழும் அருள் பெற்று மகிழ்ந்தவர்பால் - யாழில்அரு 
யாழ்மூரி பாடி யருளவும்பெற் றேபிறவிப் 
பாழ்போக்கும் நீலகண்டப் பாணருக்கும் - வாழ்வுமிக 


உற்ற செருவிலிபுத் தூரில் உவந்தரனை 
அர்ச்சிக்கும் நாளில் அவனிஎலாம் - வற்கடமாய் 405 


ஏலும்உண வில்லையா லேதளர்ந்து மஞ்சனத்தை 
ஞாலமிசை போட்டுவிழ நம்பனார் சீலப் 


- 


புகழனாற்கு நித்தம் ஒரு பொற்கா சளிப்ப 
அகமகிழ்ந்து கொண்டர்ச்சித் தன்பால் இகபரமும் 


பெற்ற புகழ்த்துணைக்கும் , பெம்மான் அடியாருக் 
குற்ற பொருள் எல்லாம் உதவுவார் - செற்றம் இலா 


உள்ளத் தொருகோவில் உண்டாக்கி யேமனத்தால் 
எள்ளற் றெது பொருளும் எய்துவித்தே- தெள்ளி 


ஒளிர்சிவனைத் தாபித்து ( ம் ஒப்பில் ) கணத் தோடும் 
அளிவிரவ நாள்தோறும் அர்ச்சித்தே 

உளம்மகிழும் 410 


பூசற்கும் , பாண்டியற்குப் பூதித் துணையாகி 
மாசில் கவிமன்னர் வாக்கினால் - தேசுடைய 


68 


வண்டமிழின் சொல்பெற்ற மங்கைக் கரசியற்கும் 
துண்ட மதிபுனைவோன் தொண்டர்பெறத் 

தண்டல் இலாக் 


கோதில் உடை யும்கீளும் கோவணமும் நெய்தருளி 
நீதியொடு (தந்திட்ட நேச ) ருக்கும் . - பாத நிழல் 
நல்கும் சிவனே நயந்துயிர்கள் பொய்ப்பிறவி 
அல்லல் அறுத் தாள அருளுவான்- ஒல்லை இரும் 


காசினியில் வந்த கனக சபைநாத 
தேசிகனே போற்றி ! சிவபோற்றி ! 


ஆசில் 


அருள்ஆ கரபோற்றி ! அவ்வருளைக் காட்டும் 
இருள்தீர் கரபோற்றி ! என்றே உளம் உருகி 


போற்றியாழ் வாசித்துப் பூங்குழலாள் ஆங்கிருப்பச் 
சாற்றும் உரைக் கெட்டாத தன்மையான் - போற்றும் 


திகம்பரன் நல் அன்பர்உளம் சேரும் இரு பாதன் 
இகம்பரம்இலான் துணையும் இல்லோன் 

அகம்பன் எண் 


- 


சித்திதரு சித்தன் சிவஞான தேசிகன் நல் 
முத்திதரு சித்தாந்த மோனத்தோன் - அத்தன் 


அணிமறுகில் மேவ அணிமுரசின் ஓதை 
பணிமொழியாள் கேட்டுப் பரிந்தே - மணிமறுகின் 420 


மாதர் குழாத்தினொடும் வந்தணுகி நாதன் அடி 
காத லொடுந்தொழுது கண்களிப்பச் 

சீதப் 


புளகமொடு கம்பம் பொருந்தி உரையும் 
குளறி மிகவும் மயல் கொண்டே இள 


ளகி 


69 


ஒளிவெயிலின் முன்னம் உருகுமெழு கென்ன 
உளம்மெலிந்து நின்றே உருக - 

அளவில் 


கருணை உ ருக் கொண்ட கனகசபை நாதன் 
அருளின் டைநோக் கதனால் - கரிய நிற 


வல்லிருப்புத் தூணை வகுத்துருவம் ஆக்குவபோல் 
அல்லல் ஒடுக்கி மாயைவினை ஆசகற்றி - 

வல்ல ( பத் ) தால் 425 


பச்சை விறகில் எரி பற்றக் கொளுவுவபோல் 
அச்சம் அறும் இன்பம் அவட்கருளி - நிச்சயமாய்க் 


(கண்டுடலம் ) வேறாய்க் கமலஇலை நீர்போலும் 
ஒண்டொடியா ரோடும் உவந்தணுகி 

வெண்டேர்தான் 


- 


முன்பினும்பொய் யாக விளங்குவபோல் இவ்வுலக 
இன்பினையும் கண்டசைவற் றேநின்றாள் ; -இன்பம் 


அருளிய நல் தேசிகனும் அம்பொன் அணி மாடம் 
மருவும் தெரு அகல , மற்றோர் - தெரிவை மல 


தெரிவை 


வாதை அறும்தீ விரம் ஆரும் சத்திநி 
பாதம் உடைய பருவத்தாள் ; - ஓதி அமர் 


430 


பூவியலும் கோதை ; புலன் ஆர் இருங்குழையில் 
தாவடி போய் மீளும் தனிநோக்காள் ; - தாவில் 


அடியார் வினைபோல் அடங்கி இலாத 
இடையாள் ; உரகப்பை ஏர் அல்குல் - உடையாள் ;இத் 


70 


தொல்லைஉல கண்டசம்சு வேதசம்உற் பீசமொடு 
புல்லும் சராயுசத்தில் போந்தணுகி , -- எல்லை இலாத் 


தாபரமாய் ஊர்வனவாய்த் தண்ணீர் உறைவனவாய் 
மாபறவை நாற்காலி மானிடமா யேபிறந்து , 


- 


மெத்தச் சலித்ததனால் வெம்பிறவிக் கஞ்சியே 
முத்தியினில் ஆசைவளர் மூதறிவாள் ; -ஒத்த 


435 


வினையாள் ; மலபாகம் மேவும் உளத்தாள் ; 
நனிகோடை யில் நீர் நயந்தே - இனையும்உளத்து 


அந்தகன் தேடி அலைவதுபோல் ஞானகுரு 
வந்தருள்வ தென்றென்றே வாடுவாள் ; 

சிந்தை 


--- 


உருகி அடி யாரை உவந்து தொழுவாள் ; 
கரிய குழ லார்எழில்கள் காட்டும் ஒரு பளிங்கு 


வேதிகையின் மீது விளங்குமணிப் பீடமிசை 
மாதர் குழாம் சூழ மகிழ்ந்திருந்தே - ( ஆதரம்கொள் ) 


தோழியர்காள் கேண்மின் எனச் சொல்வாள் 

இரவின்கண் 
வாழி கனகசபை வாணன் அருள் 

ஆழியான் 


440 


வந்து கனவில் மதிமயக்கம் தீர்த்தெனது 
சிந்தை கலந்தணைந்து தீ ( த ) கற்றி , - அந்தம்இலா 


இன்பம் அளித்துலகம் எல்லாம் பொய் என்றுரைத்து 
மின்பொலிநீற் றின்வேடம் மெய்என்றும் 

அன்பில்லாப் 


-- 


பொய்ய ரிடத்தே பொருந்தாதே என்றும் அருள் 
மெய்யடியார் கூட்டத்தில் மேவென்றும் ஐயன் 


71 


என்று 


அருளி மயலும் அளித்தகன்றான் 
பரிவின் உரைத்துப் பதைத்துப் பொருவில் 


மணித்தவிசை விட்டு மயங்கி விழுந்தே 
தணிப்பரிய மாமயலுள் தாழ்ந்தே கணிப்பரிய 


--- 


மோகத் துடன் கிடந்த மொய்குழலைத் தோழியர்கள் 
தாகத் துடன் எடுத்துத் தாரணிமே லாகவிட்டுச் 
சீரார் அறிவுகொளும் தேனே ! இதுதகுமோ ? 
ஏரா துனக் கென் றிரந்துரைப்பப் பாரா 


-- 


எழுந்தாள் ; புளகம்உற ஏங்கினாள் ; விம்மி 
வழிந்திருகண் ணீர் அருவி மானப் - பொழிந்துடலம் 


கம்பித்துக் கண்ட கனவைநினைந் தேஉருகி , 
வெம்பித் தளர்ந்துமிக வெய்துயிர்த்தே - அம்பொன் ஒளி 


காலும் மணித்தவிசில் காரிகையாள் வீற்றிருக்கும் 
காலையினில் அந்தணரும் கண்ணுளரும் - சீல 450 


அடியவரும் போற்றமுர சார்கலியின் ஆர்ப்பக் 
கடிகமழும் கொன்றை கரந்தோன் படியாதி 


- 


அத்துவ ரூபன் ; அருள் ( ரூபன் ; இன்பரூபன் ; 
சத்திய ரூபன் ; தயை ரூபன் ; - எத்திசையும் 


போற்றும் அட்ட ரூபன் ; புகழ்சப்த கானரூபன் ; 
நாற்றலையன் நாதன் ; நவரூபன் ; - ஏற்றம்உள 


ஓர் ஐந்து ரூபன் ; ஒளியாகும் ஐஐந்து 
சேர் இந்து சூடும் சிவரூபன் ; - நேரில் 


குருரூபன் ; என்உளத்தைக் கொண்ட சுகரூபன் ; 
பொருஇல் கொடிமறுகில் போதத் - தெரிவைஒளி 455 


72 


வீசும் தவிசிழிந்து மெல்லியலார் சூழ்ந்துவர 
ஆசையொடும் வீதி அணைந்துவரும் - 

தேசிகன் முன் 


வீழ்ந்து பணிந்து விதிர்விதிர்த்து மெய்ப்புளகம் 
சூழ்ந்து பலகால் தொழுதிறைவன் - தாழ்ந்த 


சடைகரந்து கண்டிசிகை தாங்கும் முடியும் 
சுடர்மறைசந்தத்தூ நுதலும் 


அடியார்க் 1 


கருள் இன்ப வாரி அளிக்கும் இருகண்ணும் 
கருநஞ் சொளித்த களமும் - கருணையினால் 


வேதாக மங்கள் விரித்துரைத்த செவ்வாயும் 
கோதீர் குழைமறைசட் குண்டலத்தின் - சோதி 460 


விரிந்த இரு காதும் விதி சிரத்தின் மாலை 
கரந்து முத்த மும்கண் மணியும் - பொருந்தநிரை 2 


அஞ்சுகொத்து மாலை அணிமார்பும் அம்புலித்தோல் 
விஞ்சும் உடைகரந்து மென்பட்டார் - தஞ்ச 


மருங்குலும் பாத மலர்களையும் கண்டே 
இரங்கிமகிழ்ந் துள்ளம் இசைப்பாள்- "இரும்பொழில்சூழ் 


என 


1. இவ்வடி சுவடியில் கடர் மறைசந் தந்திலகத் 
தூய் நுதலும் அடியார்க் உள்ளது . யாப்ப 
மைதி நோக்கிப் பதிப்பாசிரியரால் திலகத் 
என்னும் ஈரசை தள்ளப்பட்டன . 


2. கரந்து தரளமொடு கண்மணியும் பொருந்த 
நிரை என்பது 

சுவடிப்பாடம் யாப்பமைதிக் 
கேற்பப் பொருள் மாற்றமின்றிப் பதிப்பர் சிரியரால் 
மாற்றிக்கொள்ளப்பட்டது . 


73 


நாகைப் பதிக்கரசே ! நற்றே சிகஅரசே ! 
மோகம் அறும் ஞான முதல் அரசே ! - தாகம் அறப் 


பாரீர் ! கடைக்கண் அருள் பார்த்து 

பார்த்து ம ( னத்திச் ) சை 
சேரீர் ! பதமலர்என் சென்னிமிசை - தாரீர் ! 465 


களம் ஆர் களம் ஒளித்த காவலரே ! நாயேன் 
உளம் ஆர் களம் ஒளிக்கொ ணாதோ ? இளவெண் 


- 


வளையும் மதிகரந்தீர் ! வல்வினையால் என்னை 
வளையும் மதிகரக்க வம்போ ? -- 

- குளம் ஆர் 


அரிஐம் பொறி அடக்கும் ஆரியரே ! என்னுள் 
அரிஐம் பொறி அடக்கா காதோ ? அரிஎன்பின் 


ஆயமா லையயொளித்த அண்ணலே ! என்னுடைய 
மாயைமா லைய்யொளிக்க வாராதோ ? நேயமுடன் 


ஏழைக் கிரங்கி எழில்தார் அருளும் ” என 
மாழையொண்கண் நல்லாள் வகுத்துரைத்தே 

சூழும் 


470 


இரவிவெயில் முன்னர் இழுதுருகு மாபோல் 
உருகி அவண் நிற்ப உவந்தே - குருபரனும் 


பார்த்து மெழுகின் உருப் பண்ணுவபோல் மும்மலமும் 
தீர்த்துக் கரியில் திகழ்எரிபோல் - கூர்த்தெஒளி 
யானபேர் இன்பம் அவட்கருளக் கண்டுகளித் 
தீன உல கம்பொய் இதுகனவை - 


மானும் எனக் 


கண்டு நின்றாள் ; வீதி கடந்தான் குருபரனும் ; 
ஒண்டொடியாள் பின் செல்ல ஓகைமிக- மண்டிப் 


74 


பெருவழியிற் போவார்தம் பின் செலலை உன்னி , 
மருவுசங்கம் நீங்குவது மான அருகுநின்ற 


475 


மின்னிடையார் தம்குழுவை விட்டேகும் எல்லையினில் 
அன்னைஉரை செய்வாள் , 

அமுதனையாய் ! - பின்னே 


வழிவசையும் ஓராய் ; வலித்தயலோர் சொல்லும் 
பழிமொழி ( யும் எண்ணாய் ; ) படிமேல் - கழிபெருநம் 


சுற்றத்தார் எல்லார்க்கும் சூழும் இழுக் கென்றறியாய் ; 
கற்ற கல்விக் கிப்பயனோ கண்டறிந்தாய் ? - பெற்றதாய் 


சொற்றவறி னோர்க்குத் தொலையா நிரயம் எனக் 
கற்றறிவோர் சொல்லும் கலை அறிவாய் - 

பொற்றொடி ! நம் 
தீதிலா மாளிகையில் செல்வோம் ; வருதி ” என 
ஓதிய சொல் நாராசம் உற்றதெனக் - காதில் உறக் 480 


கேட்டவளும் சொல்வாள் " கிளரும் எரிநரகின் 
மாட்டும் பிறவிதொறும் வந்ததாய்க் 

கூட்டத்தை 


- 


எண்ண அரிதுகாண் ; இப்பிறப்பில் ஊட்டும் தாய் 
திண்ணமுறும் கைத்தாய் செவிலித்தாய் 

வண்ணமுலைத் 


தாயினொடு பாராட்டும் தாய் எனஓர் ஐவர் அதில் 
நீயொருத்தி அன்னை என நின்றென்னைத் 

தீயொளிரும் 


வெந்நரகில் வீழ்த்தவோ மெய்போலப் 

பொய்உரைத்தாய் ? 
அன்னை !உனக் கிம்மொழிகள் ஆர் சொன்னார் ? 

என்னலும்நல் 


75 


தோழியரும் சுற்றமொடு சூழ்ந்துரைப்பார் , " சுந்தரியே ! 
வாழி ! எமை அம்மா ! மறத்தியோ ? - ஏழிசையும் 485 


செந்தமிழும் மற்றைத் திசை நூல் பயின்றாலும் 
சந்தும் மலரும் தரித்தாலும் - எந்த 


உணவை அயின் றாலும் உவந்துநீ எம்மைத் 
தணவாது கூடச் சரித்தே - கணமேனும் 


நீங்காத நீ இன்று நீங்கக் கருதியது 
பாங்கோ ? தனித்தல் பழுதலவோ ? 


ஈங்குனையாம் 


விட்டிருக்க ஆற்றுவமோ ? மின்னே இது தகுமோ ? 
இட்டம்உனக் கெங்கள் பால் 
கெங்கள்பால் இல்லையோ ? 

விட்டனையோ 


-- 


நல்லறிவை ? என்று நயந்துரைப்ப நல் நுதலும் 
எல்லவரும் கேட்ப இயம்புவாள் - ‘ செல்வம் 490 


உடையானைக் காணில் உவந்துசுற்றம் எல்லாம் 
புடைசூழ்ந்து போற்றுவீர் ; புன்மை - அடையும் 


வறியவனைக் காணில்முகம் மாறி யிருந்தே 
முறியஉளம் வார்த்தை மொழிவீர் - அறிவுடைமை 


செல்வம் 

உடைமையும்நற் செவ்வி உடைமையுடன் 
கல்வி 

உடைமைவரும் காலத்தில் ஒல்லா 
தொருவற் கொருவர் உளம் அழுக்கா றுற்றே 
ஒருவும் வகையும் ஒழிப்பீர் 

கருதில் 


-- 


ஒருவற் கொருவர்உற வொன்றும் இலை ; பொய்யின் 
கிரமம் ; இனம்உரைப்பன் கேண்மோ - ஒருவன் 495 
அடுபிணியி னாலே அழுங்கி மெலிந்து 
கிடையில் நெடுநாள் கிடப்பின் - கடுகி இவன் 


76 


போகானோ ? எப்பொழுது போவான் ? 

எனஉரைப்பீர் ; 
மாகாலன் வந்து மரபில்உறும் பாகார் 


மொழியாரை முன்னம் முனிந்து கொடுபோகப் 
பழியும் இழித்துப் பலர் சொல்லும் - மொழிவசையும் 


விட்டதெங்கே ? என்றுரைக்கும் மெல்லியலைச் 

சுற்றத்தார் 
விட்டெமை நீ போக விடேம் என்னக் கட்டழகி 


--- 


இன்னும் இவரோ டியைந்துசில நாள்இருக்க 
முன்னைவினை வாதனனயால் முற்றியதீ 

தென்ன உளத் 


500 


துன்னி அந்தச் சுற்றத்தா ரோடும் கலந்திருந்தாள் 
துன்னுபுளி யம்பழமும் தோடும்போல் - 

பின்னொருத்தி 


பேரிளம்பெண் 


பேரிளம்பெண் ; மைக்குழலாள் ; பேணி மதிப்பொறியை 
ஆரஐம் பாலின் அணிகிலாள் ; ஏருலவும் 


மாதீ வரதரத்தின் மாதீ வரதரமாம் 
கோதீரும் சத்திபதி கொள்கையாள் ; - மாதேசு 


மையணுகா நோக்கத்தாள் ; வம்பை அறுத்துவெறி 
செய்யகம லத்தைச் சினந்தெழுந்தே - துய்ய 


மலைஎனவே ஓங்கி வளைகொங்கை மேவி 
இலகும் எழில்மறைக்கும் என்றே பலபணியும் 


505 


77 


பூணாள் ; அவயவநல் பொற்புடையாள் ; கல்வியினால் 
சேணாரும் வாணியினும் சீர்உடையாள் ; 

கோணா 


-- 


அறிவுடையாள் ; வேதா கமபுரா ணம்சீர் 
செறியும் கலைசாத் திரமும் - நெறிகொள் 


பலசமய மும்முணர்ந்து , பல்சமயம் கீழாம் 
இலகும் சிவம்மேலாம் என்னும் - நலம் அறிந்தே , 
ஆரும் பிறவியினுக் கஞ்சியே , முத்திநிலை 
சேருவதெப் போதென்று செப்புவாள் ; ஆரும்மடி 


ஆடும் பசி உடையார் அன்னமிடும் தாதாவைத் 
தேடுவது போற்குருவைத் தேடுவாள் ; பீடுபல 510 
சாற்றும் சமய சயவல்லி என்னும்பேர் 
மேற்கொண்டோர் செய்குன்ற மீதேறி , - நாற்றிசையும் 


மங்கையர்கள் போற்ற , மகிழ்ந்து , மணிப் பீடமிசை 
அங்கண் இனிதிருப்ப , அப்பெயர்கேட் - டெங்கும்உள 


பல்சமயத் தோர்கள் பலரும் இவள் பால் ஈண்டி 
வல்லி ! உனது பெயர் மாற்றுதற்கா - எல்லவரும் 


வந்தோம் எனஉரைப்ப , மற்றவரைப் பார்த்துமது 
சிந்தை மகிழ முத்திநிலை செப்பும் என - 

வந்திவள் முன் 


உலகாயதன் கூற்று 


உலகா 


ஒல்லை 

யதன் அளவைக் காட்சியதில் 
சொல்லும் , நால் பூதத்தில் தோன்றும் உடல் ; 

எல்லை இலா 


515 


78 


மண்ணில் கடம்போல வரும்உடலின் நீர்க்குமிழி 
வண்ணம்என உண்டாம் மனாதி ; அதில் - சுண்ணம் 


உறுகாய் அடையில் ஒளிர் சிவப்புப் போல 
அறிவு கொளும் ; உடலோ டந்த - அறிவும்உடன் 


மாயும் ; அதனால் வளமையுடன் உண்டுடுத்துச் 
சேயிழையார் இன்பம் திளைப்பதே - ஆயில் நல்ல 


முத்தி ; இது அல்லாது முன்வினையும் ஆருயிரும் 
அத்தனும்உண் டென்பதினல யாம் என்னப் - 

புத்தியிலாய் ! 


உலோகாயத மறுப்பு 


சாரும் அறி வுண்டென நீ சாற்றியது காட்சியல்ல ; 
ஆரும் அநுமானம் அல்லவோ ? - கார் இருண்டு 520 


மின்னி , இடிக்கின் மழை மேதினியோர் பெய்யும் எனச் 
சொன்ன தநுமானச் சொல் அலவோ ? - துன்னுபுனல் 


ஆற்றிலே கண்டுமழை யால்வந்த தென்றுரைக்கும் 
மாற்றம் அநு மான வழக்கலவோ ? - சீற்றரவு 


சூரியனைத் தீண்டும் எனச் சொன்னால் அந் 

நூல்உரைத்த 
ஆரியனும் உண்டதனால் ஆன்மாவும் சேரும் 


-- 


வினையும்உள தென்றறிநீ ; வெந்நரியும் நாயும் 
நனிவிடக்குத் தின்னுமது நன்றோ ? - மனம் நினைக்கின் 


ஆரும் அருவருக்கும் ஆகா மலத்தை இந்தப் 
பாரில்ஊர்ப் பன்றிதினும் பண்புபோல் - 

சோரிஎன்பு 


525 


79 


மேதைநீர் மச்சைமுடை மென்தோல் கபமலத்தை 
மாதர் இன்பம் என்னும் வழிவிட்டே - நீதியொடும் 
சோதி அரன் பாதம் தொழுதுய் எனமறுத்தாள் ; 
போதமி லான் அகன்று போனதற்பின் - நீதி 


சவுத்திராந்திக பௌத்தன் கூற்று 


அகல்புத்த ரிற்சவுத்தி ராந்திகனும் வந்தே . 
" மிகுநல் அருவுருவம் வீடும் - புகல்வழக்குக் 


கந்தம் ஐந்தும் மெய் அன்றிக் காலம்உயிர் வான் திக்காம் 
இந்த விதியோ டிறையும் இலை ; வந்துலகில் 


- 


செத்தஉரு மண் நிகர் , ஊன் தின்னலாம் ; எப்பொருளும் 
ஒத்தகணம் தோன்றி உடன்மாயும் ; - வைத்த 530 
அவை அனைத்தும் பொன்றக்கெட் டாவதுவே எங்கள் 
நவையில் உயர் முத்தி " என , நாண் இல் - அவமதியாய் !! 


சவுத்திராந்திக மறுப்பு 


வானம் இடங்கொடுத்த லால் , மருவும் வல்வினைகள் 
ஈனம் அறஅருந்தி யேமுத்தி தானுறலால் 


ஆமுயிரும் ; மூவினைமை யால்காலம் , திக்குநலம் 
தீமைவர உண்டு ; இதனைச் சேர்ப்பவனும் - ஆம் அறிநீ ; 
முத்தி இறந்துகெடின் முன்னோ னுடன் உயிரும் 
ஒத்தறியு மோ ? அறிவ தொன்றும்இலை; - செத்தஊன் 
தின்னுவது பாவம் ; நீ செப்பியஇத் தீநெறிவிட் 
டின்னல் அற ஈசன் அடி ஏத் தென்றே - அன்ன சொற் 


80 


யோகாசார பௌத்தன் கூற்று 


சீரை மறுத்தாள் ; திகைத் தகன்றான் ; பொய்யோகா 
சாரன் அணைந்து , " தகுபோதம் - மாறும் 535 


பொது 

ருளாகித் தோன்றும் ; பொருளாய் எழலால் . 
வருபோதம் வாதனையில் கூடி - வரலால் . 


வடிவிலத னால் கனவை மானும் சகமும் 
ஓடிவில் அறி வெ ன்றே உரைப்ப - நொடியும் 


யோகாசார மறுப்பு 


அறிவுகணத் தில் கெட் டது ; வா தனையில் 
உறுவது நீ எப்படி ஓர் வுற்றாய் ? - அறியும் அருப் 


பேதித்து மண்முதலாம் பேதஉரு ஆகுமோ ? 
ஒதுட்போ தம்பொருளாய் உற்றொழியா; - 

வாதனையும் 


540 


உண்டோ வருந்தும் உயிருக் கிலைஎன்று 
கொண்ட சிவன் அருளில் கூடென்றே - எண்டிசையும் 


போற்றமறுத் தாள் ; அப் பொறியிலியும் ஆங்ககன்றான் ; 
ஊற்றம் இலா மாத்துமிகன் உற்றவள்முன் - சாற்றும் : 


மாத்துமிக பௌத்தன் கூற்று 


அவயவங்க ளேபொருளும் ஆகும் ; அவை இன்றேல் 
பவபொருள்இன் றாகும் ; பகரும் - பவபொருளும் 
இன்றேல் அறிவும் இலையாகும் என்றுரைப்ப 
மின்றோய் இடையாள் மிக நகைத்தே , - " ஒன்றும் 


81 


மாத்துமிக மறுப்பு 


அவயவங்கள் கண்டுணரா தப்பொருளை ; அன்றி 
இவையைக் கடப்படத்தில் ஆக்கில் - அவைவெவ்வே 


றெய்தும் ; அவயவங்க ளேபொருளா கா ; பொருளுக் - 
கெய்தும் அவயவங்கள் இன்றியே 

எய்தியது 
கண்ட பொறியும் அறியாது காண் ; அரனை 
மண்டும் அன்பினால்வணங்கி வாழ்த் " தென்றே 

கண்டித்துச் 


சொல்லி மறுத்தாள் ; துணுக்குற் றவன் ஏக 
வல்லை இவள் முன்வந்து வைபாடி - நல்ல 


வைபாடிக பௌத்தன் கூற்றும் மறுப்பும் 


அரிசனமும் நூறும் அணுக அருணம் 
தருவதது போலச் சகமும் 

பொருளும் 
மருவவரும் ஞானம் என வஞ்சன்உரை செய்யப் 
“ பொருள்சகமும் உள்ளும் புறம்பாய் - அருவும் 550 


உருவும் ஆம் ; சேர அவை ஒன்றாகி யேதான் 
வருவதெங்கே ? இப்பொய்யை மாற்றிப் - பரமன் 
அடிபோற் றெ னமறுத்தாள் ; அங்கவனும் நீங்கக் 
கடிய நிகண்டருகக் கையன் கடிதுவந்து , 


நிகண்டவாதச் சமணன் கூற்று 


பொன்னெயில்வட் டத்தில் பொருந்தனந்த ஞானாதி 
துன்னும் அருகபரன் சொல் நூலில் பன்னும் எழுத் - 


82 


தஞ்சினால் பத்தாம் ; அவைகாலத் தோடுயிரும் 
விஞ்சுதன் மா தன்மம் நன்மைதீமை - தஞ்ச 


வெளிபுற் கலம்பற்று வீடெனும் பத்தாலே 
ஒளிர்கன்மம் நாசம் உறவே - அளிமிகுநற் 


555 


புண்ணியம் மேல் கொண்டுய்க்கப் போற்று தொழில் 

ஆறும் போய் 
அண்ணுவினை மாயமுத்தி ஆம் ” என்றே பண்நேர் 


நிகண்டவாத மறுப்பு 


உரையாள்முன் செப்ப , உயிர்க்குணங்கள் விட்டே 
மருவு குணம் கொள்ளலால் மன்னும் 


அருகன் 


இறை அல்லன் ; தன்மத் தியலுதன் மாத்தி 
உறும்உருவம் ஏயும் ; உதுவும் அறந்தொலையில் 


ஆகும் எனப் பார்த்திருத்தல் ஆழ்கடல் நீர் வற்றியபின் 
ஓகையில் மீன் தின்ன 

ஒருபூசை 


மேவி அங்குத் 


தூங்கும் ) நெறி ஆகும் ; உன் சொல் துன்று 

வினை சடமாம் ; 
ஆங்கதுதா னேகொண் டணையாதாம் 

ஈங்கவற்றை 


-- 


560 


விட்டுச் சிவனடியில் மேவிப் பணி என்றே 
தட்டி அவன் வாதந் தனை மறுத்தாள் ; விட்டவனும் 


ஆசீவக சமணன் கூற்று 


ஏக , ஆ சீவகனும் எய்தி இவள் முன் , அணு ஐந் 
தாகும் ; அதில் பூதம் நா லாம் ;உயிர் ஒன் - றாகும் ; அந்தப் 


83 


பூதம்அறி யாது ; பொருந்தும் உயிர் அறியும் ; 
கோதிலா நாற்கரணம் கூடியே - காதலினால் 


உட்டுத்தீட் டுக்கலப்பின் உற்றறியும் புண்ணியத்தோ 
டொட்டிப்பா வங்க ளுடன்கூடி ஒட்டி 


அறிந்தடைவில் முத்தி அடையும் இது என்னச் 
செறிந்தமைபோல் வான்செப்ப " முத்தி - அறிந்த 565 


வரும்ஞானம் ஈதெனவே வாய்ந்தவனும் சொல்ல 
இருவகை ; எம் போல்வான் இறையோ ? - மருவும் 


உயிர் அணு வாய்ஒட்டித் தீண்டிக் கலப்பின் 
இயல் என்ற தில் ; துயில்வந் தெய்தப் - பயில்கரணம் * 


இன்றால் ; கரணம் இழப்ப உயிர்க் குத்தலைமை 
குன்றியதோ ! பூதம் குலைந்தனவோ ? 


சென்று 


- 


பிரியில் உயிர் தொட்டுத்தீண் டில்லையாய்ப் பின்னே 
மருவவளி கூட்டும் வகையால் கருமமலம் 


ஆதலினா லே அறியாய் அன் பினொடும் சங்கரன் தாள் 
ஏதம் அறப் பூசிப்பாய் என்றவன் சொல் வாத 570 


மொழிமறுத்தாள் ; ஊமன் என மோனமுடன் ஏகத் 
தொழில்மிகுபாட் டாசாரி சொல்வான் - அழியா 


சுவடியில் இவ்வடி , கலப்பி , னியலின்றி யிற்றுயில்வந் 
தெய்தப் பயில்கரண , மின்றால் எனக் காணப்படுகிறது . 
இங்கே கொண்ட வடிவம் பொருளுமைதி நோக்கிப் 
பதிப்பாசிரியரால் கொள்ளப்பெற்றதாகும் . 


84 


பாட்டாசாரியன் கூற்று 


தருவாய் அநாதியு மாம்சுயம்பு வேதம் ; 
பரமாய் அறிவாய்ப் பரந்தே - விரவி நிறைந் 
தெங்குமாய் நிற்கும் உயிர் எய்தும்வினை 

கெட்டருவாய்த் 
தங்கும் உட லைப்பற்றும் ; தண்ணளியால் - இங்கியற்றும் 
சோமயா காதித் தொழிலும்மன் ஞானமுமே 
தாமிரு கால் ஆகச் சார்ந்ததுவே சேமமுத்தி 
ஆக்கும் ; உலகநித்த மாம் ; வினைகெட் டாருயிரின் 
ஊக்க மறப்பொருந்தும் " என்றுணர்ந்தே 

தூக்கி உரை 

575 


- 


பாட்டாசாரிய மறுப்பு 


கோதைமுனம் சொல்லக் குலவியதோ லுக்கூடா - 
தோதிய வேதம் உளதாகா 


- 


தாதி ; 


அணுகும் உடல் வேறாய் அறியா மையாலே 
எணும்உயிரும் எங்கும் நிற்ப தின்றாம் ; - நணுகும் 
அருவினைகெட் டாவதிலை யாம் ; சோம யாகம் 
தருவினையும் ஞானமும் நீ சாற்றும் - அருமுத்தி 
ஆகா தரனை அருச்சி எனமறுத்தாள் ; 
பாகார் மொழிக்குப் பயந்தகன்றான் ; 


ஆகாப் 


பிரபாகரன் கூற்று 


பிரபா கரன்வந்து , பேணுசெயல் அபாவத் * 
தொரபூரு வம்தொழிலில் உற்றே - அருபலமாம் ; 580 


* பேணுசெயல் அபாவத்து -கலித்தளை 


85 


இவ்விரண்டும் சேர இயல் கெடவே மண்சிலை போல் 
செவ்வையுறல் முத்தி எனத் தேர்ந்துரைப்ப - நவ்விவிழி 


பிரபாகர மறுப்பு 


மாதவனை நோக்கி , “ வருபலத்தை வல்வினைக 
ளே தரும்என் றோத இருக்கெல்லாம் ஓதிய உன் அ 
பூர்வஉரை மாறு ; வான் பூமுடியில் மன்னிமணம் 
சேர்வ திலை ; அறிவு செத்துயிரும் - ஆர்வதிலை 


செம்மை அகன்று நிலாச் செந்தீ என ;சிலையும் 
இம்மணும்போல் கெட்ட றிவில் என்பெறுவாய் ? --- 

மும்மலமும் 


ஏகச் சிவனடியை ஏத்துவாய் என்றவன் சொல் 
மோக உரைமறுத்தாள் ; முன்னவனும் - ஏகவந்து 585 


சத்தப்பிரமவாதி கூற்று 


சத்தப் பிரமன் , தரும்உரையே மையலினால் 
உய்த்துலக மாம் ; பொருள் வே றுண்டென்றே --- 

வைத்தே 


உரைப்பது பொய் யாம் ; இதனை உற்றுணர்தல் வீடென் 
றுரைக்குமவன் நூலுணர்ந்தேஓத , - உரைத்தஉரை 


சத்தப் பிரமவாத மறுப்பு 


* மையலி னால் உளதேல் மையல் தனக்குளதாய் 
வையகம்ஆ காது வரைந்திதனை உய்ய 


- 


க் கண்ணியில் ஏடெழுதுவோரால் பாடம் 
பிழைபட்டிருக்கலாம் ; உரைப் பகுதி காண்க . 


86 


உணரும் அதுகதியேல் ஒண்மறைக ளோடும் 
அணவும் மலைவதனால் ஆகா - திணையில் 


கதியதனால் ஈசன் கழலை வணங்கென்றே 
மதியிலன் சொல் வா தம் மறுத்தாள் ; 

முதிர் அறிவொன் 


590 


மாயாவாதி கூற்று 


றில்லான் அகன்றான் ; இகல் மாயா வாதிவந்து , 
தொல்லை அறிவாகிச் சுத்தமாய்த் - தொல்லை 


வரும் அகில காரணமாய் மன்னும் நித்த ஆதி ; 
அரு ; அனந்த ஆனந்தன் ஆகிப் - பொருவரிய 


கன்னல் சுவைபோல் கருது முத்தி ஆகியே 
துன்னி நிறைந் தெங்குமாய்த் தூயபரன் மின் ஒளிசேர் 


பொன்னில் பணிபோல் பொருந்துலகு சீவனாய் 
மன்னும் சிலம்பி நூல் மானமணி துன்னும் 


- 


சரடெனதில் தோயாது சாரும் ; சீ வான்மா 
கருவிபதி னாலுடனே காணும் ; - தெரி அவத்தை 


593 


மூன்றினொடு சார்ந்து , முதிர்வினையிற் சாராது 
தோன்றுசலத்திற்பொருந்தும் தூமதிபோல் ;-ஏன்றசகம் 


ஒப்பிவெள்ளி யாகி இரவில் கயிறரவாய்த் 
தப்பறவே தோன்றுமது தான் பொய்யாம் ; - ஒப்பிலா 
நல்ல விவேகமுற்றஞ் ஞானமுகி லைக்கால்கள் 
மெல்ல வெளியாக்க வீடு ; தனை ஒல்லை 


- 


பிரிக்க வரும் அனலில் பெய்காட்டம் போல் விரித்த 
பிரமத் தழியு ( மே ) ; மேலாய் உரைத்துமகா 


87 


வாக்கியம் நான் அதுவாய் மன்னு நிலை யாம் ’ ’ எனவே 
தூக்கி அவன்வாதத்துச்சொல்லும்உரை ஊக்கம் அற 


மாயாவாத மறுப்பு 


வென்றிகொளு வாள் நோக்கி , " மெய்ஞானம் ஞா துருவும் 
ஒன்றிய நல் ஞேயமுமே யாயிருப்ப ஒன்றென்ப 


- 


தாகுமோ ? தானே அனுபவிப்ப தானதநு 
போகமோ ? ( நீயே ) புகல் உரையுள் ஆகும் இரண் - 


- 


டுண்டு ; கலந்திருக்கும் உண்மை அறி யாய் ; பரமே 
கண்டசக மாகவரில் காசினியோர் உண்ட 


நறும்பால் திரள் மலமாய் நண்ணி அது மீட்டும் 
நறும்பால் திரளாமோ ! நாடி - அறிந்தானைப் 


போற்றினிநீ என்னப் புகன்று மறுத் தாள் ; அவனும் 
தோற்றகலப் பாற்கரியன் துன்னியே , 

போற்றும்உயர் 605 


- 


பாற்கரியவாதி கூற்று 


சித்தே உலகாகிச் சீவன் ஆம் ; ஆதலினால் 
சத்தாம் ; மே லாம் அதனில் தான் கெட்டே - சித்தாகும் ; 


பாற்கரியவாத மறுப்பு 


ஓதும் 


ஈதுநிலை " என்றுரைக்கும் இவ்வாதி யைப்பார்த்துச் 
சோதிமிகு சத்தசத்தாய்த் தோன்றுமோ ? 
அறிவும் அறிவால் அறியும் பொருளும் 
பிரிவறஒன் றாகப் பெறுமோ ? - அறிதரமுன் 


88 


பொய்நெறியை விட்டுப் புனிதன் அடி போற்றெ ன்றே 
வெய்யவன்சொல் வாத விதி அறவே தையல் 


உரைத்து மறுப்ப , அவன் உள் நடுங்கி ஏகத் 
தருக்கி நிரீச்சுவர சாங்கி உருத்துவந்து 


610 


சாங்கியவாதி கூற்று 


" மூலம் பிரகிருதி முன்னுபுரி யட்டகமாய் 
ஏலும் ஒரு மூன்றாகும் ; இச்செயலில் -- சாலும் 
பிரகிருதி யே தூலம் பெய்சூக்க மோடு 
பரமுமாய் அந்தபுரு டன்பால் - 

விரியும் உல 
கெல்லாம் எழச்செயல்ஆம் ; ஈது நிலை என்றுரைப்ப 
நல்லாள் நகைத்தவனை , நாடறிவொன் – றில்லாப் 


சாங்கியவாத மறுப்பு 


பிரகிருதி ஆசும் பெரும்புருட னும் சேர்ந் 
தொருமை யுடன் அறிவ தோரில் தெரியாக் 


குருடன் முதுகில் குறைமுடவன் ஏறி 
அருநெறியில் செல்வதுபோ லாம் ; நீ - கருதும் 


615 


பொருள் நிலையை விட்டிறைவன் பொன்னடிபோற் 

றெ ன்றே 
மருளும் அவன் வாதம் மறுத்தாள் ; - தெருளும் அறி 


வில்லான் அகன்றான் : இரக்கம் இலா வன்கண்மை 
வல்லபஞ்ச ராத்திரியும் வந்தே -- நல்ல * 


* வந்தே 


நல்ல - தளை தட்டுகிறது . சுவடியின் 
சிதைவால் அடுத்த கண்ணியின் தெளிவான வடிவமும் 
அறியக்கூடவில்லை . 


89 


பஞ்சராத்ரி கூற்று 


அருவாகி எ ( ங்குநிறை ஆதி ) . 
..லொளிர் சோதிசுவேச் சையினால் 


உருவாகி , 


வாரிநீ ருள் துயின்று மாமறைஎல் லாம் அறைந்தே 
ஆரும் ஆ யாவடிவாய் அம்மாயர் காரியமாய்ப் 


- 


பத்துருவ மாகிப் பரிந்தொருவன் ஆகியே 
உத்திஉல குண்டும் உலகளந்தும் - சத்தம்மிக 


620 


ஓர் இபந்தான் மூலம்என வந்து தவிப் பார்காத்தும் 
ஆரும் அரு மாயையினால் ஆருயிரைச் - சேரவே 


பந்தத் தவிழ்த்துப் பரியும் ; அரி யைப்பணிந்தே 
சிந்தைசெய வைகுண்டம் சேருவதாம் - பந்தம்அறு 


பாஞ்சராத்ர மறுப்பு 


முத்தி இது என்றுரைக்கும் மூர்க்கன்உரை 

நோக்கி , உன - 
தத்தன் அரு வேல் உருவம் அல்லவாம் ; - சோதி 


உருஇச்சை யேல்சாபம் ஒன் றான் ; உறங்கும் 
அரிகண் விழியான் ; அவ்வேதம் - தெரியில் அவன் 625 


உற்ற ( பல் ) தொய்உருவில் ஒன்றும் பரிபவங்கள் 
சற்றோ ! மண் உண்டுமிழ்ந்தான் ; தாரணியில் 

உற்றெழுந்த 


சோதி அடி காணான் ; தொடர்விடத்தால் மெய்கருகி 
ஏதம்உறு மாயையினி லேமயங்கும் ; - ஆதி 


90 


அரிகடவுள் என்றுரைக்கும் அந்நெறிவிட் டீசன் 
திருவடியில் அர்ச்சனைகள் செய்தே - பெரிதுவந்து 
போற்றுவாய் என்றவனைப் பொன்னன அனை 

யாள் மறுப்பத் 
தோற்றவனும் ஏகத் துடியிடையார் - போற்றி செய்த - 
தேற்றும் , குருபரனைச் சிந்தித் துள் மகிழ்த்தும் 
வீற்றிருக்கும் காலை விளங்குமறை - சாற்றரிய 630 


மந்திரா தீதன் ; வயங்கும் பதாதீதன் ; 
சந்தவன்னா தீதன் ; தவாதீதன் ; - அந்தம் இலா 


தோங்குபுவ னாதீதன் ; ஒண்தத்து வாதீதன் ; 
தாங்குகலா தீதன் ; தவத்தோருள் - நீங்கரிய 


சுத்தவத்தா தீதன் ; துலங்கு சுகாதீதன் ; 
மத்தர் உளத்து மனாதீதன் ; தத்தம் நிலை 


சாதித் துரைக்கும் சகலசம யாதீதன் ; 
கோதற்ற சுத்த குணாதீதன் வீதியினில் 


துன்னடியார் போற்றத் துகள் தீர் கனகசபை 
மன்னன் பவனி வரக்கண்டே , அன்னநடை 


635 


மின்னனையாள் செய்குன்றம் விட்டிழிந்து , 

மெல்லியலார் 
துன்னிப் புடை எங்கும் சூழ்ந்துவரப் பொன்ஒளிரும் 


மாட மறுகில் மருவிக் குருபரன் தான் 
கூடி வணங்கிக் குதுகலித்தே , -- நீடும் உடல் 


எங்கும் மயிர்ப்புளகம் எய்தியே , கம்பித்துச் 
சங்கை இலாக் காதல்உளம் தாங்கரிதாய்ப் - 

பொங்கி எழ , 


91 


நாத்தழும்ப , வாய் குழறி , நாணம்முத லானஎலாம் 
நீத்து , நெடிதுயர்ந்த நேயமுடன் -- ஏத்தி 


விழுந்தாள் பரவசமாய் விம்மி அயர் வுற்றே ; 
எழுந்தாள் ; உளம்நைந் திரங்கி அழுங்கியே 


640 


வாடினாள் , ஓட்டை மதகில் நீர் ஓடுவபோல் 
ஓட இரு கண்ணீர் ஒழியாதே - நாடிக் 


குருபரன்றன் சொற்குறிப்புக் கொண்டுவழு வாது 
மருவும் திலதயில மான 

தொருவா 


தொழுகவிடும் தாரைஎன உற்றுருகி நிற்ப 
வழியும் கருணைமிகு வாரி - பொழியும் இரு 


கண் அருளால் நோக்கிஇவள் கனமலமாம் வாதனையை 
வெண்ணெய் உருக்குவபோல் வீட்டியே - எண்ணரிய 


ஞானம் எரி பஞ்சில் நணுகியே பற்றுவபோல் 
மானை யனையவிழி மாதுபெற - ஈனம் அறும் 


645 


ஒன்றும் இரண்டும் அற ஒன்றிரண்டு தானும் அற 
நின்ற நிலையே நிலையாக ஒன்றியே 


இல்லில் எரி பற்ற எழிலார் சயனத்தில் 
நல்லரவு கண்டோர் நடுங்கியே - ஒல்லைகடந் - 


தோடி அகல்வதுபோல் உற்ற உடலோடும் 
நாடித் துறந்த அவள் நல்லறிவில் - நீடியபேர் 


இன்ப அநுபோகம் எய்த ( உ ) வந்தருளி, 
அன்பினொடும் ஏழ்பருவத் தார் எல்லாம் 


- 


இன்ப 


92 


மயல் கூர மாமறுகில் வாழ்ந்து திளைப்ப 
மயல் தீர் மறைவாழ வந்தான் இயலுடைய 


650 


நாகைப் பதிஉறைவோன் ; நல்லா கமத்துறைவோன் ; 
பாகம் உறு மெய்யடியார் பாலுறைவோன் ; - ஏகபரன் ! 


அப்பிர மேயன் ; அரியன் ; ( நல் ) ஆனந்தன் ; 
திப்பியன் ; தூயன் ; சிவன் , அமலன் ஒப்பில் 


- 


வளங்கொண்ட செப்பறையில் வந்தெனையாட் 

கொண்டே 
உளங்கொண்டான் போந்தான் உலா . 


( நூற்பயன் வெண்பா ) 


சீரார் கனகசபைத் தேசிகன் நாகையிலே 
ஏரார் பவனிதொழு தேத்துவோர் -- தீராத 


பெத்தமலம் மூன்றின் பிணிப்பாம் மயல் அகல 
அத்துவித இன்பம் அடை வார் . 


நாகைக் கனகசபைநாதன் உலா முற்றும் . 


குறிப்புரை 


காப்பு 


யாவன : 


பூதலத்தன் ஆகை - நில உலகத்தவன் ஆகும் 
செயல் ; அக்கரம் ஆதி அணி ஈறு ஐந்து - எழுத்து முதல் 
அணி முடிய உள்ள ஐந்து இலக்கணங்கள் , அவை 

எழுத்து , சொல் , பொருள் , யாப்பு , அணி 
என்பன ; ஐந்து என்றது தொகைக் குறிப்புப் பெயர் ; 
உமை பக்கன் - உமாதேவியாரைத் தன் திருமேனியின் 
இடப்பக்கத்திலே கொண்ட சிவபெருமான் ; ஆனை 
யானை முகங்கொண்ட மூத்த பிள்ளையார் ; ஆனை 
பதம் உலாவிற்கு ஐந்தும் ஆக்கும் என்பது முடிவு 
ஐந்து என்புழி முற்றும்மை தொக்கது : இது ஏற்புடைக் 
கடவுள் வாழ்த்து . 


( எண் 


கண்ணி எண் ) 


1-2 . பூமீது வீற்றிருக்கும் பொன் - தாமரையில் 
உள்ள திருமகளை ; மார்பன் - தன்நெஞ்சிலே வைத் 
திருக்கும் திருமால் ; கமலை - வெண்டாமரை மலரில் 
இருக்கும் கலைமகள் , கமலம் என்பது நீரில் தோன்றியது 
எனச்சொற்பொருள் பயந்து பொதுச்சொல்லாயினும் 
இடம்நோக்கி வெள்ளைத் தாமரை என உரைக்கப் 
வீற்றிருக்கும் 

வீற்றிருக்கப் 
பெற்றுள்ள என்ற பொருளில் ஆட்சி ; பூ மீதும்- நில 
உலகத்திலும் ; அந்தரத்தும் - வானிலும் ; ஏனம் - பன்றி ; 
அனம் - அன்னப்பறவை : 

தந்திரம் உபாயம் ; 
சிவபெருமான் சோதிப் பிழம்பாக நிற்கத் திருமாலும் , 
பிரமனும் முறையே பன்றியா கவும் , அன்னப்புள்ளாக 
வும் உருவெடுத்து அடிமுடி தேடிய செய்தி வெளிப்படை ; 


பெற்றது ; 


என்பது 


94 


ஒப்பு : 
பூமேவும் உந்திப் புயல்வண்ணன் பொற்பமைந்த 
நாமேவு மாதுபுணர் நான்முகத்தோன் - தாம் மேவிப் 
பன்றியும் அன்னமுமாய்ப் பாரிடந்தும்வான்பறந்தும் 
என்றும் அறியா இயல்பினான் 

(நெஞ்சுவிடு தூது 1 , 2 ) 
மந்தரத்தை - மந்தர மலையை 


3.6 . வரி அரவு- கோடுகளை உடைய வாசுகி 
என்னும் பாம்பை , நாண் ஆர்த்து - கடைகயிறாகக் கட்டி , 
நத்து ஆர் கரன் ஆதி - சங்கை ஏந்திய கையை உடைய 
திருமால் முதலான ; நாகர் - தேவர் ; மாகத்தும் - 
விண்ணுலகிலும் ; கபளித்து - விழுங்கி ; வண்ணமிகு 
கந்தரன் 

( நீல ) நிறத்தை உடைய கழுத்தைப் 
பெற்றவன் ; அந்தம் இலா - எண்ணற்ற ; 

ற்ற ; நஞ்சதனை 
நோக்கி , கண்ணருளின் , வண்ணமிகு கந்தரன் என்றாக , 
கபளித்து அமுதளித்தோன் என்பது பொருள் முடிபு ; 
வரலாறு வெளிப்படை , 


6-7 . பந்தம் அற - இயமனால் 

வீசப்பெற்ற 
பாசக்கயறு நீங்கும்படி ; சிறுவன் - மார்க்கண்டேயன் ; 
திருக்கடவூரில் இயமனை உதைத்த வரலாறு 
வெளிப்படை.. 


7-8 . சனகாதியர் - பிரமனின் மக்களாகிய 
சனகர் , சனந்தனர் , சனாதனர் , சனத்குமாரர் என்னும் 
நால்வர் ; சிவபெருமான் கல்லாலின் புடை தென்முகக் 
கடவுளாகத் தோன்றிச் சின்முத்திரையால் சிவ 
ஞானத்தை உபதேசித்து வீட்டின்பம் அருளினார் ; மோன 
முறை - வாக்கிறந்த பூரணமாய் , மறைக்கப் பாலாய் , 
எல்லாமாய் அல்லதுமாய் இருந்ததனை இருந்தபடி 
இருந்து காட்டிச் சொல்லாமல் சொன்ன " என்பார் 
பரஞ்சோதி முனிவர் ( திருவிளையாடல் . கடவுள் . 14 ) 


95 


சித்தசன் - மன்மதன் , ( திருமாலின் ) உள்ளத்தில் 
உதித்தவன் என்பது சொற்பொருள் ; நீறாக - சாம்ப 
லாகும்படி ; தீ விழித்தோன்- நெற்றியிலுள்ள அனற் 
கண்ணைத் திறந்தவன் , 


8-10 . உத்தி - செல்வம்மிக்க ; அலைக்கும் - 
துன்புறுத்தும் ; எறுழ் ஆர் - வலிமை பொருந்திய ; புரம் 
மூன்றும் - முப்புரங்களையும் ; நில்லாது - நிலைத்திருக் 
காமல் , அழியும்படி என்பது கருத்து ; கல் ஆகும் 
வில் - மேருமலையாகிய வில், அரவு நாண் - வாசுகி என்னும் 
பாம்பாகிய பூட்டுவடடம் ; மால் அம்பு - திருமால் ஆகிய 
பாணம் ; ஏவாது - இத்தகைய சிறந்த வில்லும் அம்பும் 
இருந்தும் அவற்றைப் பயன்படுத்தி ) அம்பெய்யாமல் ; 
ஒல்லை - மிகக் குறுகிய நேரத்தில் ; நகையால் - சிரிப்பால் ; 
திரிபுர தகனத்திற்குச் சென்றபோது இறைவன் ஏந்திய 
வில்லைப் பற்றிச் சிவமகாபுராணம் . 


" பிரணவம் குதிரை செலுத்துகோல் ஆகப் 

பெரியமா மேருவில் ஆக 
அரவின்வா சுகிநாண் ஆகிட விந்த 

அசலம்வெண் சத்திரம் ஆக 
பரவும்மந் தரம் அக் குடைப்பிடி ஆகப் 

பாரதி அதன் மணி ஆகக் 
கரியமால் ஏஆ கிடமறை நான்கும் 

கந்துகம் ஆகஆ கிடவே " 
( திரிபுர தகனம் உரைத்த அத்தியாயம் 4 ) 
எனக் கூறுகிறது ; இறைவன் சிரித்துப் புரமெரித்த 
வரலாறு வெளிப்படை . 


10-11 . கல்லாத - இறைவனை உள்ளன்போடு 
நேசிக்கப் பயிலாத , இங்குக் குறிப்பிடப் பெற்றது 
புத்தகக் கல்வியன்று , எழுத்தறிவே 

இல்லாத 
அடியார்கள் இறைவனால் ஆட்கொள்ளப் பெற்றுள் 
ளனர் ; புல்லறிவோர் - (புலன்களின் வழி ஓடுகின்ற 


96 


மனத்தின் பின் செல்லும் ) இழிந்த அறிவை உடையோர் ; 

நெஞ்சினாலே மாசர்க்குத் தோணொணாதது ; 
நேசர்க்குப் பேரொணாதது 
என்பது திருப்புகழ் (342 ) 
நலம் இலன் நண்ணார்க்கு ; நண்ணினர்க்கு நல்லன் ; 
சலம் இலன் பேர் சங் கரன் 
என்பது சாத்திரம் (திருவருட்பயன் 9 ) . 

11-12 . இறைவனைப் பெரியவன் எனக் கருதும் 
போது இந்தப் பிரமாண்டம் ஓர் அணுவினைப்போல் 
சிறியதாகும் ; அதே இறைவன் நுண்ணியனாகும்போது 
ஒப்பிட்டால் ஓர் அணுவே அண்டம்போலப் பெரிதாகத் 
தோன்றும் என்றவாறு ; அதாவது பெருமையிலும் 
நுண்மையிலும் இறைவனுக்கு இணையே இல்லை 
என்பது கருத்து . 

13. அல்லல் அறுத்தாளல் - அருளல் ; 
சிவபெருமானின் ஐந்தொழில்களைக் காட்டுவதே 
ஆடல்வல்லான் திருஉருவத் தோற்றம் ஆகும் என்பது 
சாத்திரம் ; 
தோற்றம் துடியதனில் தோயும் திதி அமைப்பில் 
சாற்றியிடும் அங்கியிலே சங்காரம்- ஊற்றமா 
ஊன்று மலர்ப்பதத்தில் உற்றதிரோ தம்முத்தி 
நான்ற மலர்ப்பதத்தே நாடு " 

( உண்மை விளக்கம் 35 ) 
14. தாக்கம் இன்றி - சிவபெருமான் ஐந் 
( தாழில் புரிந்தாலும் , பசு பாசங்களோடு தொடர்பு 
கொண்டாலும் அவற்றாபால் பாதிக்கப்படாதவன் ; 
சிவஞான சித்தியார் இவ்வுண்மையை , 

" தவமுதல் யோக போகம் 

தரிப்பவன் அல்லன் ; தானே 
இவைபெற இயைந்து மொன்றும் 
இயைந்திடா இயல்பி னானே , 

( சுபக்கம் 90 ) 
எனக் காட்டும் . 


97 


- 


15-16 ஒருவி - நீக்கி ; இருமை வழி வேதம் 
கிரியா பாதம் , ஞானபாதம் 

பிரிவாக 
உள்ள நான் மறை . 


என 


உயிர்களை ( ஆன்மாக்களை ) இயல்பாகவே பற்றி 
நிற்கும் ஆணவமலம் ஏனை மாயை , 

கன்மங்களால் 
தேய்ந்து தேய்ந்து க்ஷணமடையும் நிலையே மலபரிபாகம் 
ஆகும் . மலபரிபாகம் என்பது இருவினை ஒப்பின் பரிசு 
என்று கொள்ளலாம் . 


இருவினை ஒப்பு என்பது நல்வினைப் பயனாகிய 
இன்பத்தின் மீது நாட்டமும் , தீவினைப் பயனாகிய 
துன்பத்தின்பால் வெறுப்பும் நிகழ்தலாகிய உணர்ச்சி 
வேறுபாடுகள் இன்றி , இரண்டையும் ஒன்றுபோலக் 

அவையிற்றில் பற்றுக் கொள்ளாது நிற்கும் 
உளநிலை 

ஒன்றினும் வேண்டலும் இலனே ; 
வெறுத்தலும் இலனே என்று கோயில் நான்மணி 
மாலை கூறுவது இந் நன்னிலையினையே . 


இருள்சேர் இருவினையும் சேரா இறைவன் 

பொருள்சேர் புகழ்புரிந்தார் மாட்டு 
என்று இதனை வள்ளுவரும் விளக்கி யருளினார் . 


வேண்டுதல் வேண்டாமை 

இல்லா நிலையே 
கர்மசாம்யம் என்கிற இருவினை ஒப்பு என்று கொள்க . 


நின்று 


சத்திநிபாதம் என்பது ஆணவமலம் பரிபாகம் 
ஆதற்பொருட்டு அதன்பக்கமாய் 

உயிர்களை 
மறைத்து நின்ற மறக்கருணையாகிய திரோதான சத்தி 
அம்மறத் தன்மை மாறி முன்னை அருட்சத்தியேயாய் 
ஆன்மாவிடத்தில் பதிகின்ற நிலை . சத்தி என்பது அருள் , 
நிபாதம் என்றால் வீழ்தல் என்று பொருள் . “ அருட் 
சத்தி பதிந்த விடத்து உலகச் சூழலில் நின்ற உயிருக்கு 
ஓர் அவையிடத்தே கல் வந்து வீழ்ந்தாற்போல்வதோர் 


98 


அதிர்ச்சி யுண்டாகி . உலக மயக்கத்தினின்றும் நீங்க 
முயலும் என்பதுபற்றி , சத்தி பதிதல் என்னாது சத்தி 
வீழ்தல் எனக் கூறுகின்றனர் -சித்தாந்தத் தெளிவியல் 
அருணை வடிவேல் முதலியார் . ( பக் . 214 ) 

பக்குவமுற்ற ஆன்மாவை குரு அணைதலே 
சத்தி நிபாதம் . குரு என்பார் சிவகுருவே . 

சிவாகமங்கள் முத்தி பெறுவோருக்கே சிறப் 
பாக உரியன என்பதை வேதநூல் சைவநூல் என்னும் 
சித்தித் திருவிருத்தத்தால் சுபக்கம் 267 ) அறியலாம் . 
ஏகன் - ஒப்பாரும் மிக்ககாரும் இன்றித் தனித்தவன் . 

17. இறைவன் உயிர்களின் பக்குவத்திற்கேற்ப 
அருளவேண்டி உருவம் , அருவம் , அருவுருவம் ஆகிய 
மூவகைத் திருமேனிகளையும் தாங்குகிறார் 

எந்த 
ஒன்றையும் இதுமட்டுமே இறைவனுக்குரியது எனக் 
கூற இயலாது . 

உருமேனி தரித்துக் கொண்ட தென்றலும் உருவி றந்த 
அருமேனி யதுவுங் கண்டோம் அருவுரு வான போது 
திருமேனி உபயம் பெற்றோம் செப்பிய மூன்றும் நந்தங் 
கருமேனி கழிக்க வந்த கருணையின் வடிவு காணே 
என்பது சாத்திரம் (சித்தியார் சுபக்கம் 75 ) ; திருவருட் 
பயன் இதனை , 

" அருவும் உருவும் அறிஞர்க்கு அறிவாம் 
உருவம் உடையான் 

( 5 ) 
எனக்கூறும் . இக் கருத்தை மாதவச் சிவஞான முனிவர் 
அருமேனி கொண்டும் உருமேனி கொண்டும் 

அருள்கூர் இரண்டும் மருவும் 
திருமேனி கொண்டும் மலநோய் துரந்து 

சிறியேங்கள் உய்யும் முறையால் 
கருமேனி நீத்த கருணைப் பெருக்கை 
அளவிட்டு யாவர் அறிவார் 

( குளத்தூர்ப் பதிற்றுப் பத்தந்தாதி 22 ) 
எனக்கூறுவார் ; தெரியா - உயிர்களால் எளிதில் அறிந்து 
கொள்ள முடியாத . 


உளன் 


99 


மல 


னையவை 


18. அமலன் - இயல்பாகவே மலங்களினின்று 
நீங்கியவனாகிய இறைவன் , 

அநாதி 
முத்தத்துவம் எனப்படும் , இது எண் குணங்களில் ஒன்று , 

தன்வயமுடைமை , தூய உடம்பின 
னாதல் , இயற்கை உணர்வினனாதல் , முடிவிலாற்ற 
லுடைமை, வரம்பில் இன்பமுடைமை , பேரருளுடைமை , 
எல்லாமறிதல் என்பனவாம் ; அபயன் - அச்சம் 
இல்லாதவன் , முற்கூறியபடி முடி விலாற்ற 
லுடைமையானும் எல்லா மறிதலானும் அச்சத்திற்கு 
இடமே இல்லாதவன் , அன்றியும் இதற்கு அடைக்கலமாக 
அடையத்தக்கவன் என உரைத்துப் பேரருளுடைமை 
இவனே அஞ்சல் 

எனக் 

காக்கத்தக்கவன் 
எனினுமாம் ; அபங்கன் - அழிவற்றவன் . இனி எந்நிலை 
யிலும் பின்னப் படாதவன் எனினும் ஒக்கும் ; ஆதி - 
முழுமுதற்பொருள் , திமிரமலம் - இருள் மலமாகிய 
ஆணவம் ; இதனை ஒடுக்குவது இறைவனின் ஆற்றலே 
என்பதை . 


யான் 


• * வாதித்த தேது மலம் ஆமால் ; ஆங்கதனைச் 
சேதித்தல் ஈசன் திறமாகும் 

(சிந்தாந்த சிகாமணி 11 ) 
என்பதால் அறியலாம் 
“ பலகலைஆ கமவேதம் யாவையினும் கருத்துப் 

பதிபசுபா சந்தெரித்தல் ; பதிபரமே ; அதுதான் 
நிலவும் அரு உரு இன்றிக் குணம்குறிகள் இன்றி 

நின்மலமாய் ஏகமாய் நித்த மாகி 
அலகில் உயிர்க் குணர்வாகி அசல மாகி 

அகண்டிதமாய் ஆனந்த உருவாய் அன்றிச் 
செலவரிதாய்ச் செய்கதியாய்ச் சிறிதாகிப் பெரிதாய்த் 

திகழ்வது நற் சிவம் என்பர் தெளிந்து ளோரே 


என்னும் சிவப்பிரகாசத்தை ( 13 ) அடியொற்றிப் 
பதியிலக்கணம் கூறப்பெற்றது . 


100 


19. மன்றுள் தில்லைச் சிற்றம்பலத்தில் ; 
உமை காண என்பதைச் சிறப்பாக எடுத்துக் கூறியது , 

" பால்உண் குழவி பசுங்குடர் பொறாதென 
நோய்உண் மருந்து தாய்உண் டாங்கு 
மன்னுயிர்த் தொகுதிக் கின்னருள் கிடைப்ப 
வையம்ஈன் றளித்த தெய்வக் கற்பின் 
அருள் சூற் கொண்ட ஐயரித் தடங்கண் 
திருமாண் சாயல் திருந்திழை காணச் 
சிற்சபை பொலியத் திருநடம் புரியும் 
அற்புதக் கூத்த 

(சிதம்பர மும்மணிக்கோவை 1 ; 14-21 ) 
என்பதை நினைந்து ; விஞ்ஞான கலர் - மும்மலங்களுள் 
ஆணவம் ஒன்று மட்டும் உள்ளவர்கள் , இவர்களுடை 
பிணிப்பாகிய மலசக்தி சூக்குமம் ; இறைவன் இவர்களின் 
உள்ளத்தே நின்று மெய்ப் 

பொருளை உணர்த்தி 
வீடருளுவன் , இந் நிலை நிராதாரம் எனப்படும் ; ஒன்று 
மலம் - வினைத்தொகை ஒன்றும் - ஒன்றை மட்டும் , 
முற்றும்மை . 


என 


- 


20. பிரளயாகலர் - ஆணவம் , கன்மம் 
இரண்டு மலம் உடையவர்கள் ; தேவ குருவாகி 

நாற் 
றோளும் முக்கண்ணும் கறைமிடறும் முதலிய உறுப் 
பிற்றாய் முத்தொழில் நடாத்தி நின்ற தனதியற்கை 
வடிவே குருவடிவாகக் காட்டி முன்னின்று உபதேச 
முகத்தான் உணர்த்துதல் " (சிவஞானபோத மாபாடியம் 
சூத் . 8 அதி . 2 ) ; இவர்களுடைய பிணிப்பாகிய மலசக்தி 
தூலம் ; இவர்க்கு வீடருளும் நிலையும் நிராதாரம் 
எனப்படும் ; 

மலகன்மம் - உம்மைத்தொகை , மலம் 
என்பது தலைமைபற்றி ஆணவத்தை உணர்த்துகிறது .. 
இதுவே மூலமலமாதலின் . 


21. சகலர் - ஆணவம் , கன்மம் , மாயை என்னும் 
மும்மலமும் உடையவர்கள் ; இவர்கள் சரியை கிரியை 
யோகங்களைச் செய்து முற்றிப் பக்குவப் பட்டபோது 


101 


மனித 


இறைவன் மானிடச் சட்டை தாங்கிக் குரு வடிவிலே 
வந்து 

உபதேசித்து வீடருளுவன் ; இவர்களுடைய 
பிணிப்பாகிய மலசக்தி தூலதரம் ஆகும் ; இவர்க்கு 
வீடருளும் நிலை சாதாரம் எனப்படும் . இறைவன் தன் 
இயற்கை வடிவையொழித்து 

வேறொரு 
உருவத்தை ஆதாரமாகக் கொள்ளுதலின் இது இவ் 
வாறு கூறப்பெறுகிறது . 

உயிர்கள் அனைத்தும் மும்மலமுடைய சகல 
ராக இருந்து முதலில் மாயையை ஒழித்துப் பிரளயா 
கலராகவும் , பின்பு கன்மத்தையும் நீத்து விஞ்ஞானா 
கலராகவும் படிப்படியாக வருவர் எனக் கொள்ள 
லாகாது ; இயல்பாகவே உயிர்கள் ஒருமலமுடையன . 
இருமலமுடையன ,, மும்மலமும் 
மூவகைப்படும் என்பதே சித்தாந்த நூற்றுணிபு ; இதனை 


உடையன 


என 


உரைதரும் இப் பசுவர்க்கம் உணரின் மூன்றாம் 

( சித்தியார் 254 ) 
‘ மூவகைஆ ருயிர்வருக்கம் மலத்தார் , கன்ம 
மூலமலத் தார் . மூன்றும் உடையார் என்றே 

(சிவப்பிரகாசம் 8 ) 
என்பனவற்றால் அறியலாம் . விப்ரர் - அறிஞர் . 


தேவ 


22. திருவெண்ணெய் - திருவெண்ணெய்நல்லூர் 
சிவஞானபோதத்தை அருளிய 

மெய்கண்ட 
நாயனார் 

அவதரித்த ஊர் ; சந்ததி - மரபு , இது 
மெய்கண்ட சந்தானம் எனவும் வழங்கும் ; உபதேச 
பரம்பரையாகவும் சில சமயங்களில் தந்தை தனயன் 
என்றும் இம் மரபு வழங்கும் . செப்பறைக் கனகசபை 
நாதர் மெய்கண்ட 

சந்தானமாவது 
மெய்கண்டாரின் மாணவர் அருள்நந்தி சிவாசாரியார் ; 
மாணவர் 

கடந்தை மறை ஞானசம்பந்தர் : 
இவருடைய சீடர் மச்சுச் செட்டியார் என்னும் 
அருள் நமச்சிவாயர் ; 

இவரிடம் உபதேசம் பெற்றவர் 


பின்வருமாறு : 


இவர் 


102 


வுலாவின் 


நாகை 


திருவையாறு சந்திரசேகரர் ; இவர் மாணவர் சாமிநாத 
தேசிகர் ; இவருடைய சீடராகிய பொன்னம்பல 
தேசிகரே செப்பறை ஆதீன முதல்வர் ; இவரிடம் 
உபதேசம் பெற்றவர் கனகசபைநாதன் . இவரே இவ் 

பாட்டுடைத் தலைவர் . இவர் காலம் 
ஏறத்தாழ கி . பி . 1600 ஆகலாம் . 

23 , இங்கு கூறப்பெற்றவர்களுள் பொன்னம்பல 
தேசிகரும் கனகசபை நாதரும் நாகப்பட்டினத்தைச் 
சேர்ந்தவர்கள் ; இவ் வூரே இந்த உலாவில் 
எனக் குறிக்கப்படுகிறது . 

24 . ஞான அபிடேகம் - ஆதீனத் தலைவராக 
நியமித்துத் திருமுழுக்காட்டுதல் ; இவ் வுலாத் தலைவர் 
செப்பறை மடத்தின் இரண்டாம் பீடாதிபதியாகிறார் ; 
முதல்வராகிய பொன்னம்பல தேசிகரே இவருக்குத் 
தலைமைப் பீடம் வழங்கினார் என்பது இதனால் 
அறியப்படுகிறது . பூ நிலவ - நிலவுலகத்தில் நிலைத்துச் 
செழிக்க. 

ஏர் அணவு- அழகு பொருந்திய . 
26. கரந்து - மறைத்து ; அக்க 
உருத்திராக்க மாலை ; துங்க முடி - உயர்ந்த தலை . 

27. விரை 

விரை நானம் - நறுமணமிக்க கத்தூரி ; 
குழை - காதணி . 
28 . 

குழையின் - தோட்டைப்போல , இன் 
உருபு . ஆடகச் சோதி - பொன்னின் ஒளி ; 
அக்கமணியும் ஆடகச் சோதியும் என ஈரிடங்களிலும் 
எண்ணும்மை விரிக்க ; சட்தண்டலம் - திருமடத்தின் 
தலைவர்கள் அணியும் ஒருவகைக் காதணி , ஆறுகட்டி 
எனப்படும் ; களத்து - கழுத்தில் . 

விதி சிரங்கள் - பிரமர்களின் மண்டை 
யோட்டினாலாகிய மாலை ; கண்டசரம் - கழுத்தணி ; 
அண்ணவே - பொருந்த ; சக்கரக்கை --- சு . 

சுதரிசனத்தை 
ஏந்தும் கரங்களை உடைய . 


25 . 


மாலை . 


உவம் 


29 . 


103 


30. ஒளிகாலும் தரளம் என மாறுக ; சுடர் 
எரிக்கும் முத்து மாலையும் என எண்ணும்மை விரிக்க ; 
ஏல நிரை பொருந்திய வரிசையான . 


31. நூல் - பூணூல் . இப்பாட்டுடைத் தலைவர் 
அந்தண மரபைச் சேர்ந்த இல்லறத்தார் என்பது 
விளங்குகிறது ; 

ஆலும் 

ஒலிக்கின்ற ; 
டமருகம் - உடுக்கை ; அடக்கி - வெளியே தெரியாமற் 
செய்து ; 


இதனால் 


- 


32. சிவஞானச் சின்னம் சின்முத்திரை . 
கைப்பெருவிரலும் ஆட்காட்டி விரலும் ஒன்றுடன் ஒன்று 
பொருந்தி நிற்க மற்ற மூன்று விரல்களும் நீட்டிய 
நிலையில் தனித்திருப்பது சின்முத்திரை அல்லது ஞான 
முத்திரை எனப்படும் , பெருவிரல் சிவபெருமானையும் 
ஆட்காட்டி விரல் உயிரையும் மற்ற மூன்று விரல்களும் 
மும்மலங்களையும் குறிக்கும் , இயல்பாக மலங்களோடு 
கூடியிருக்கும் உயிர் அவற்றைவிட்டுப் பிரிந்து , இறை 
வனோடு பொருந்துதலே முத்தி என்பது இம்முத்திரை 
யால் உணர்த்தப்படும் பொருளாகும் : அங்குட்டம் 
கைப்பெருவிரல் ; சிவமாலை - உருத்திராக்கத்தாலான 
செபமாலை , இதனைப் பெருவிரலுக்கும் ஆட்காட்டி 
விரலுக்கும் இடையே சுழற்றி எண்ணுதல் மரபு 


33. அம்பொன் பவித்திரம் பவித்திர முடிச்சாகச் 
செய்த மோதிரம் , வைதிகச் சடங்குகளைச் செய்யும் 
போது தருப்பைப் புல்லை ஒருவிதமாக முடிந்து மோதிர 
விரலில் 

அணிந்து கொள்வர் , அது பவித்திரம் 
எனப்படும் . பிரேத காரியங்களுக்கு ஒரு தருப்பையும் , 
தெய்வ காரியங்களுக்கு இரண்டு தருப்பையும் , பிதுரு 
காரியங்களுக்கு மூன்று தருப்பையும் , ரிஷி காரியங் 
களுக்கு நான்கு தருப்பையும் பவித்திரம் செய்யப் 
பயன்படுத்தப்படும் . இது கோவில் திருவிழாக்களில் 
காப்பு நாண் கட்டுவதைப் போன்றது , நாடோறும் 


104 


செய்த 


ஆலயப்பணியில் இருப்போர் பொன்னால் 
பவித்திர மோதிரத்தை அணிந்திருத்தல் 

மரபு ; 
ஆழி விரல் - மோதிர விரல் , சுண்டு விரலுக்கு அடுத்த 
விரல் ; புலித்தோல் கச்சும் அரவின் 

வீக்கும் 
எண்ணும்மை விரிக்க ; வீக்கு - கட்டு ; இவை சிவபிரான் 
அணிபவை ; கம்பி - சரிகை . 


என 


34. படி அளந்தோன் -உலகளந்தவன் , திரு 
மால் ; கண் என்புழி எண்ணும்மை விரிக்க ; திருமால் 
இறைவனை ஆயிரம் தாமரை மலர்களைக்கொண்டு 
பூசிக்கும்பொழுது ஒன்று குறையத் தன் கண்ணைப் 
பிடுங்கிப் பூசித்தார் , இதனால் மகிழ்ந்த இறைவன் 
இவருக்குச் சக்கரப்படையை வழங்கினார் என்பது 
வரலாறு , 
தடமலர் ஆயிரங்கள் குறைவொன்ற தாக 

நிறைவென்று தன்கண் அதனால் 
உடன்வழி பாடுசெய்த திருமாலை எந்தை 

பெருமான் உ கந்து மிகவும் 
சுடரடி யான் முயன்று சுழல்வித்த ரக்கன் 

இதயம்பி ளந்த கொடுமை 
அடல்வலி ஆழிஆழி யவனுக் களித்த 
அவன் ஆம் நமக்கொர் சரணே 

(தேவாரம் 4-14-10 ) ; 
தட்டாது - பார்ப்பவர்களின் கண்களுக்குத் தெரியாமல் . 


35. புண்டரம் - கோடு , திருநீற்றை மூன்று 
பட்டையாக அணிதலைக் குறித்தது , திரிபுண்டரம் 
என்பது வழக்கு ; நறும் ஆரச் சாந்து என மாறுக , 
மணமிக்க சந்தனக் குழம்பு ; வேரி - தேன் நிறைந்த . 


கொண்டு ; 


36 விரை - நறுமணமுள்ள ; மிலைந்து - சூடிக் 

மருமலர் நல் சீ பாதம் - வாசனைமிக்க 
தாமரைமலரைப் போன்ற நல்ல திருவடிகள் . 


105 


37 சீபாதம் தாங்குவோர் -சிவிகை சுமப்பவர் ; 
சிவிகை - பல்லக்கு ; 

பூபாலர் - மன்னர்கள் ; மாபூதி 
பெருஞ்செல்வமாகிய திருநீறு , நன்காய் ஈட்டும் திர 
வியங்கள் தூளம் 

தருபால் வெண்ணீறும் உலகுக் 
குயிராம் தோயமுமே ( பிரமோத்தர காண்டம் 16-32 ) 


கான் 


38 . 

நிலவும் - வாசனை வீசும் ; ஆல 
வட்டக் கால் - விசிறியால் வருகின்ற காற்று , மூன்றன் 
தொகை , வெட்டிவேர் , விலாமிச்சைவேர் முதலியவற் 
றாற் 

செய்யப்பெற்றதாதலின் விசிறி மணத்தைப் 
பரப்புகிறது ; மேல் நிலவு - உயரத்தே விளங்குகின்ற . 

4 ] . மாணிக்கவாசகம் - மாணிக்கவாசகரால் 
அருளப்பெற்ற திருவாசகம் ; கரைந்திசைப்ப . 


“ திருவா சகம் இங் கொருகால் ஓதில் 
கருங்கல் மனமும் கரைந்துகக் கண்கள் 
தொடுமணற் கேணியிற் சுரந்து நீர்பாய 
மெய்ம்மயிர் பொடிப்ப விதிர்விதிர்ப் பெய்தி 
அன்பர் ஆகுந ரன்றி 
மன்பதை உலகில் மற்றையர் இலரே 

( நால்வர் நான்மணி மாலை 4 : 8-13 ) 
என்பதனை நினைந்து கூறியது . 


42. பல்லாண்டு - திருப்பல்லாண்டு , 

சேந்த 
னாரால் அருளிச்செய்யப்பெற்று ஒன்பதாந் திருமுறை 
யில் சேர்க்கப் பெற்றுள்ளது . 


- 


43. பாற்கரன் சூரியன் , அடியார்களின் 
திருநீற்றின் ஒளிக்கு எதிரே கதிரவன் ஒளிமங்கிச் 
சந்திரனைப்போலக் காட்சிதருகிறான் என்றபடி . 

உம்பர் எங்கும் மறைத்து வயங்க என 
இயையும் , தேவர்கள் எல்லா இடங்களிலும் தங்களை 
மறைத்துக்கொண்டு திரிய , வரத்து 

ஒழுகும் - 
மேன்மையோடு விளங்கும் . 


106 


சமயங்கள் ஆறு ; 


45. ஆறுசமயம் பாடாணவாத சைவம் , 
பேதவாத சைவம் , சிவசமவாத சைவம் , சிவசங்கிராந்த 
வாத சைவம் , ஈசுர அவிகாரவாத சைவம் , சிவாத்து . 
வைத 

சைவம் என்னும் அகச் 
இவ்வா றன்றிச் சைவம் , பாசுபதம் , 

மாவிர தம் , 
காளா முகம் , வாமம் , 

வாமம் , பைரவம் என்றோ அல்லது 
இக்காலத்தே பெரு வழக்கிலுள்ளபடி சௌரம் , சைவம் , 
சாக்தேயம் , வைணவம் , காணாபத்தியம் , கௌமாரம் 
எனவோ கொள்ளலாகாதோ 

எனின் 

இவ் வுலா 
மெய்கண்ட சந்தானத்துச் சைவசித்தாந்த நூல 1 தலின் 
அங்குக் கூறப்படும் 

கூறப்படும் அகச்சமயங்களைக் கொள்ளலே 


முறை என்க . 


ஆகுளம் , 


46-48 . சின்னம் , காகளம் , சங்கு , இடக்கை , 
வயிர் , 

மொந்தை , 

பேரி . 

படலிகை , 
தண்ணுமை, பண் , பதலை , தட்டை , படகம் , சல்லரி - 
இசைக்கருவி வகைகள் . 

49 . உம்பர் 


ஆகாயம் , 


50. கதலி யூகம் - வாழை மரம் , யூகம் மரப் 
பெயரா தலை , 

தாருநகம் சாகிகுசம் தா பரம்யூ கம்துருமம் 
பூருகம்த ருச்சாலம் பொங்கடவி - சேரகலி 
யம்பாத வம்விருக்கம் அத்திரிம ரப்பொது 

( நாமதீப நிகண்டு 364 ) 
என்பதால் அறியலாம் பூகம்- கமுகு ; பொற்குடம் - 
பூரண கும்பம் ; நாகம் - ஆகாயம் . 

51 நலங்கொள் மலர்- இவ்விடத்தே இது 
கனிச்சீர் அன்று , கருவிளங்காயாகவே கொள்ளப்படும் ; 
கொள்ம - நிரையசை ; இரு எழுத்துக்களுக்கிடையே 
ண , ய , ர , ல , ழ , ள , ன போன்ற ஒலி அழுத்தமற்ற மெய் 
யெழுத்துக்கள் நின்றால் சில சமயங்களில் இடைநின்ற 
இம் மெய்களைக் கருதாது இரண்டு எழுத்துக்கள் 


107 


இணைந்த நிரையசையாகக் கொள்ளப்படும் ; இதற்கு 
இலக்கண விதி , 

செய்கை தர்மம் கல்வி தன்மை 
பொன்வில் எனும் இவை போன்றநேர் நேரும் 
நிற்கும் இடத்தால் நிரை எனப் படுமே 

( அறுவகை இலக்கணம் 239 ) 
என்பதாம் ; இந் நுட்பமறியாதார் தாம் பதிப்பிக்கும் 
நூல்களில் இத்தகைய சீர்களுக்குக் கீழே கனிச்சீர் , நால . 
சைச்சீர் எனக் காட்டி நூலாசிரியரை இழிவுபடுத்துவர் ; 
அது முறையாகாது ; நாற்றி - தொங்கவிட்டு . 

எட்டாத தன்மையான் ( 2 ) , அமுதளித்தோன் 
( 6 ) பாதம் உடையோன் ( 7 ) , தீவிழித்தோன் ( 8 ) , எரியை 
ஊட்டினோன் ( 10 ) , காட்சி நயந்தருள்வோன் ( 11 ) , 
அமர்ந்தருள்வோன் ( 12 ) , விளங்குவோன் ( 14 ) , அருளி 
னோன் ( 16 ) , பெரியோன் ( 17 ) , அமலன் , அபயன் , 
அபங்கன் , ஆதி . தீரன் ( 18 ) . நடம்புரிவோன் (19) , ( ஆகிய 
சிவபெருமான் ) விஞ்ஞானகலர் மலம் நின்றறுத்து ( 19 ) 
பிரளயாகலர்க்கு மலகன்மம் வீட்டியே ( 20 ) , சகலர் 
மும்மலமும் மாற்ற அவர்போலும் உருவுகொடு ( 21 ) . 
ஞான அபிடேகம் கொண்டருளி (24 ) , நாமம் கனகசபை 
நாதன் எனத் தரித்தருளி ( 25 ) , அக்க மாலையினைச் 
சூடியே ( 26 ) , திலகம் அணிந்தே ( 27 ) , சட்குண்டலம் 
அணிந்தே ( 28 ) , கண்டசரம் அண்ணவே ( 29 ) , வயங்க 
அணிந்து ( 31 ) , ஓர் கரத்தில் சேர்த்தே ( 32 ) , விரல் 
அணிந்து ( 33 ) , பட்டாடை சாத்தி ( 34 ) , வீரக்கழல் 
புனைந்து , சாந்தும் அணிந்தருளி ( 35 ) . 
மிலைந்து ( 36 ) , சிவிகை புகுந்தேறி ( 37) , அடியார் சூழ , 

, 
சாமரை இரட்ட , ஆலவட்டக் கால் வீச ( 38 ) , குடை . 
கவிப்ப ( 39 ) , தேவாரம் ஏத்தெடுப்ப ( 40 ) , மாணிக்க 
வாசகத்தைக் கரைந்திசைப்ப ( 41 ) , திருவிசைப்பா 
பல்லாண்டின் துதித்து வர ( 42 ) , பாற்கரன் வெண்மதி 
யாய்த் தோற்ற ( 43 ) , உம்பர் எங்கும் வயங்க , மறை 
யோர் மருவ ( 44 ) ஆறு சமயத்தோரும் இசைப்ப ( 45 ) 


கா 


மாலை 


108 


அகிலத்தோர் அணைய , முரசம் முழங்க ( 46 ) , சின்னம் 

சல்லரி ஒலி ஓங்க ( 46-49 ) , பொன் மாட 
வீதியினில் போதுதலும் என்பது இதுவரை நடந்து 
முடிந்த பொருள் முடிபு . 


52-53 . பொற்பு அமைந்த - அழகுடைய ; 
சத்திபாதர் -சத்திநிபாதம் பெற்றவர் , 16 ஆம் கண்ணி 
உரை காண்க ; இவர் நிலை மந்தர் , மந்ததரர் , தீவிரர் , 
தீவிர தரர் என நால்வகைப்படும் ; இதனை முறையே 
மிகக் குறைந்த நிலை , குறைந்த நிலை , அதிகமான 
நிலை , மிக அதிகமான நிலை எனலாம் ; இவற்றின் 
விரிவை , உரைதரும் இப் பசுவர்க்கம் எனத் தொடங்கும் 
சிவஞான சித்தியாரின் 254 ஆம் பாடல் விரிவுரைகளில் 
காணலாம் . 

உலா நூல்களில் மகளிரின் வயதைக் கொண்டு 
பேதை முதல் பேரிளம்பெண்ஈறாக 
ஏழு 

பிரிவாகப் 
பிரிப்பது மரபு . இவ் வுலா வாய்ப்பாடளவில் அதனை 
மேற்கொண்டு சகலர்களில் 

மந்த சத்திநிபாதர் , 
மந்ததரர் , தீவிரர் , தீவிர தரர், மா தீவிரத்தில் மந்ததரர் , 
மாதீவிரத்தில் தீவிரர் , மாதீவிரத்தில் மாதீவிரதரர் ,. 
என ஏழுவகையான பிரிவினரைக் கூறுகிறது . பரம் 
பொருள் ஒருவனே ஆடவன் ; பசுவர்க்கம் அனைத்தும் 
அவனைச் சென்றணைய வேண்டிய மகடூஉக் குணம் 
கொண்டதே என்பது பல சமயத்தாரும் ஒப்பமுடிந்த 
ஒன்றே . 


55 . குருச் சிவிகை - பெருமை உடையவர்கள் 
ஊர்ந்து செல்லும் பல்லக்கு , ஏறிச் செல்பவர்களின் 
பெருமை ஊர்திக்கு ஏற்றப்பட்டது , உபசார வழக்கு . 

56. போதாந்தம் - போத அந்தம் , ஞானத் 
தின் எல்லை . வடமொழி தீர்க்க சந்தி ; பொருப்பன் - 
மலையை உடையவன் ; மலை தசாங்கத்துள் ஒன்று ; 
ஒரு தலைவனுக்குரிய பத்து உறுப்புகள் தசாங்கம் 


109 


எனப்படும் ; அவை , 

மலையே யாறே நாடே ஊரே 
பறையே பரியே களிறே தாரே 
பெயரே கொடியே என்றிவை தசாங்கம் 

(பன்னிரு பாட்டியல் இனம் - 56 ) 


வெண்பாப் பாட்டியல் இவற்றுள் பெயரை நீக்கிச் 
செங்கோலைக் கூறும் ; தசாங்கம் பற்றிய பாட்டியற் 
செய்திகளை அறுவகை இலக்கணம் 600 ஆம் நூற்பா 
உரையிற் காண்க ; ஆதாரம் ஆறு - மூலாதாரம் , சுவா 
திட்டானம் , மணிபூரகம் , அநாகதம் , 

விசுத்தி , 
ஆக்கினை ; இவற்றின் விளக்கத்தை விரிவான யோக 
நூல்களிற் காண்க . 


57 . 


பேரின்ப ஆறு- " ஆனந்தம் என்பதோர் 
ஆறுடையான் " (நெஞ்சுவிடு தூது 57) என்னும் உமாபதி 
சிவம் இதனை மிகச் சிறப்பாக முற்றுருவக மாக்கும் 
அழகை அங்கே காண்க ( கண்ணி 40-57 ) ; நாதம் -சிவ 
தத்துவம் , இறைவன் சத்தியோடு அதில் உறைதலை , 


" மண் முதல் நாளம்மலர் வித்தை கலாரூபம் 
எண்ணிய ஈசர் சதாசிமும் - நண்ணில் 
கலையுருவாம் நாதமாம் சத்தியதன் கண்ணா 
நிலையதிலாம் அச்சிவன் தாள் நேர் 


( சிவஞான போதம் - ஒன்பதாம் சூத்திரம் -மூன்றாம் 
அதிகரணம் - உதாரணம் 3 ) என்பதால் அறியலாம் . 


58 , ஊரன் - ஊருக்குத் தலைவன் ; சிவஞான 
மோனத்தால் ஓட்டற்று வீற்றிருக்கும் ஊருடையான் 
என்பார் உமாபதிசிவம் (நெஞ்சுவிடு தூது 60 ) ; புரை 
யில் - குற்றமற்ற ; வரம்.மேன்மை 


110 


59. மேதக்கோர் உள் கவரும் மெய்த்தாரன் . 

.. நாட்டத்தால் 
தெண்ணீர் அருவிவிழச் சிந்தைமயக் கந்தெளிந் 
துண்ணீர்மை எய்த உரோமமெலாம் - நண்ணும் 
புளகம் புனைமெய்யர் பொய்யிற்கூ டாமல் 
உளகம்பங் கொண்டுள் உருகி- அளவிலா 
மாலாய் இருக்கு மவர் மனத்தை வாங்க அருள் 
மேலாய் விலங்கலங்கல் மெய்யினான் 

( நெஞ்சுவிடு தூது 60- 63 ) ; 
பேதித்து உரைகள் பெருகாது அதீதத்து ; அதீதம் 
மனம் , மொழி மெய்களைக் கடந்த நிலை . 


60 , மணி மா - அழகிய குதிரை ; அவாவின்மை 
ஆசையற்ற நிலை ; கயம்- யானை . 


61 . நித்தன் - எப்போதும் உள்ளவன் , அழி 
வற்றவன் ; நிமல அருள் - மாசற்ற தூயதிருவருள் ; முத்தித் 
துவசம் - வீட்டின்பமாகிய கொடி , இதனை உமாபதி 
சிவம் , இருமுச் சமயம் கடந்து தனக்கொப்பி லாது 
சுமைதுன்பம் நீக்கும் துவசன் ( நெஞ்சுவிடு தூது 74 ) 
என்பார் . 


62. சுத்த ஒலி நாதம் - இது சிவதத்துவம் ,, 
இலயதத்துவம் , நிட்கள தத்துவம் , சக்திமான் என 
வழங்கப்படும் ; நான்கு விதமான வாக்குகளில் சூக்கு 
மைக்குப் பற்றுக்கோடு இது ; இதன் விரிவைச் சிவஞான 
போத மாபாடியம் 2 ஆம் சூத்திரம் 2 ஆம் அதிகரணத் 
துள் காண்க; இந் நாததத்துவமே முரசாக உருவகிக்கப் 
படுகிறது ; ஓதம் - அலைகள் . 


63. சிவஞானமே செங்கோலாம் ; புங்கவன் 
உயர்வுடையோன் . 


111 


64.) எல்லா வடிவும் - ஓர் உபதேச பரம்பரையில் 
வருபவர்களை ஆதி குருவாகவே கருதுதல் சமய உலக 
மரபு ; மெய்கண்டார் முதல் இவர்வரையான குருமரபு 
22 ஆம் கண்ணி உரையில் காட்டப்பெற்றது ; முனம் 
ஒல்லை வந்து மாறுக ; ஒல்லை - விரைவில் ; 
இறைவன் மணிவாசகரை விரைவில் ஆட்கொண்டமை : 


என 


அத்தகு தொண்டர்க் கெல்லாம் 

அதிபராம் அவரை நோக்கி 
இத்தவம் உடையோன் எய்தும் 

இடர் ஒழித் தாள்வ திந்நாள் ; 
வித்தக ! இதற்கு வேண்டும் 

கருமம்நீ விரைவில் செய்கென்று 
உத்தம வடிவம் காட்டும் 
உண்மையார் உரைத்தல் செய்தார் . 

( திருவாதவூரடிகள் புராணம் 90 ) 
65 . சுந்தரன் - சுந்தரமூர்த்தி நாயனார் . 


66. இறைவன் முதுமறையோனாக வந்து 
சுந்தரரின் திருமணத்தைத் தடுத்து வல்வழக்கிட்ட 
வரலாறு வெளிப்படை ; முந்தை - மிகப் பழங்காலத்தே 
தோன்றிய . 

68 . அஞ்செழுத்து ஸ்ரீபஞ்சாட்சரம் ; 
மேதினி உலகம் ; 

குருநா தபரன் - குருநாதனாகிய 
பரம்பொருள் , இருபெயரொட்டு ; மண்ணில்- நிலஉலகில் . 


69. இரவி - சூரியன் ; புன்சமய 
நெறிகள் ஆகிய . 


இழிந்த 


70 . பரிபாலன் - காக்கின்றவன் ; ஓர் ஒருகால் 
சிற்சில சமயங்களில் . 


71. பொறிகள் - கண் முதலிய அறிகருவிகள் , 


112 


72 . 


எண்கழி கண் - எண்களை நீத்த கண்கள் 
அளவற்ற ; ஒப்பு : 

தண்ணார் புனல் தில்லைச் சிற்றம் 

பலந்தன்னில் மன்னிநின்ற 
விண்ணாள னைக்கண்ட நாள் விருப் 

பாய் என் உடல் முழுதும் 
கண்ணாங் கிலோதொழக் கையாங் 

கிலோ திரு நாமங்கள் கற் 
றெண்ணாம் பரிசெங்தம் வாயாங்கி 
லோ எனக் கிப்பிறப்பே . 

( கோயில் திருப்பண்ணியர் விருத்தம் 12 ) 
73 , மால் அளவு காணா- திருமாலால் எல்லை 
அறியப்படமுடியாத ; மால் அளவு காணார் மயங்குவார் 

எல்லையை அறியாராகித் திகைப்பர் , 
பேராசை கொள்வர் என்றபடி ; காணார்-வினை முற்றே 
எச்சமாக வந்தது , 
குளக்கீழ் விளைந்த களக்கொள் 

வெண்நெல் 
முகந்தனர் கொடுப்ப உகந்தனர் பெயரும் 

( புறநானூறு 33 : 5 , 6 ) 
என்புழிப் போல ; தோல்- புலித் தோலாலான 
மால் அளவு காணா என்னும் சொற்றொடர் எதுகை 
யில் இருமுறை பயின்று வந்தது மடக்கணி . 


ஆசையின் 


உடை . 


74. மருங்குல் -இடுப்பு ; தமதிடைசூழ் மாயைக் 
கலை -சிலேடை ; 1 . தம் இடுப்பைச் சூழ்ந்திருக்கும் 
அழகிய உடை , இப் பொருளில் மாயை என்புழி 
ஐகாரம் அகரத்திற்குப் போலி . மாயம் - அழகு ; 
2. தம்பாற் பொருந்திய பொய்யான கல்வியறிவு , 
நிலையற்றதனை நிலையான தெனக் 

கருதி மயங்க 
வைக்கும் உலகியலறிவு , 


113 


அலகுசால் கற்பின் அறிவு நூல் கல்லாது 
உலகு நூல் ஓதுவ தெல்லாம் -- கலகல 
கூஉம் துணை அல்லால் கொண்டு தடுமாற்றம் 
போஒம் துணை அறிவார் இல் 

( நாலடியார் 140 ) 


9 , 


பசு 


“ சிறியனேன் பசுஞானக் கூனை நீக்கிவந் தாண்டிட 
யான்முனம் குயிற்றிய தவம் என்னே ( இளசைப் 
பதிற்றுப்பத்தந்தாதி 78 ) என்பார் சிவஞான முனிவர் ; 
குரு நாதரின் தரிசன மாத்திரத்தால் பாசஞான , 
ஞானங்கள் நீங்குகின்றன என்றபடி ; இது பதிஞானம் 
பெறுதற்கான தொடக்கமாம் ; தன்னால் காதலிக்கப் 
பட்டவனைக் கண்ட உடனே காமமிகுதியால் காதலிக்கு 
உடை நெகிழ்வதைப்போலக் குருவின் தரிசனத்தால் 
பக்குவ ஆன்மாக்களுக்குப் பாச பசுஞானம் நெகிழ்ந்து 
விடப் பதிஞான நாட்டம் உண்டாகிறது என்பது 
கருத்து ; குருநாதர் கருணையோடு 

எதிர்நோக்கு 
நோக்கிய உடனே ஞானம் கிடைக்கிறது ; விட்டு என்பு 
திருமாலின் எலும்புகள் , விண்டு எனற்பாலது எதுகை 
நோக்கி வலித்தல் விகாரம் பெற்றது . 


75 . மணி உரம் - அழகிய மார்பு , ஐம்பால் 
வினைமாலை என மாறுக , 1. ஐம்பால் வினைமாலை 
ஐந்தாகப் பகுத்துப் பின்னப்பெற்ற கூந்தலில் அணியப் 
பெற்ற அழகிய கைவேலைப்பாடுள்ள மலர்ச்சரம் . 
2. ஐந்து புலன்களால் தோன்றுகின்ற இரு வினைக 
ளாகிய நோய் ; நல்வினை தீவினை இரண்டும் பிறவிக்குக் 

ஆதலின் நோய் என்றே கருதப்படும் . 
பிறவிக்குக் கூறப்படும் நோய் என்னும் உவமை இங்குக் 
காரணமாகிய வினைகளுக்குக் கூறப்பெற்றது . வினை 
களே பிறவிக்குக் காரணமாவதைச் சிவஞான சித்தியார் 
இவ்வாறு விளக்கும் 


காரணம் 


114 


உடற்செயல் கன்மம் : இந்த 

உடல்வந்த வாறே தென்னின் 
விடப்படு முன்உடம்பின் 

வினை இந்த உடல்வி ளைக்கும் : 
தொடர்ச்சியால் ஒன்றுக் கொன்று 

தொன்றுதொட் டனாதி வித்தின் 
டத்தினில் மரம்ம ரத்தில் 

வித்தும்வந் தியையு மாபோல் ( 100 ) 
ஐம்பால் -ஏழன் உருபேற்ற தொகைக் குறிப்புப் பெயர் . 
காணார் - எச்சம் . 


உடைய 


இனி 


76. களம் - கழுத்து ; கணிப்பில் -கணக்கற்ற ; 
மாமாயை பொருந்துவளை- 1. மிகுந்த வஞ்சனையை 

கைவளையல்கள் , விரும்பி அணிந்தோரை 
விட்டகல் தலின் வஞ்சனை யுடையதாயிற்று , 
எப்போது எப்படி அகன்றது என அறிய வியலாமல் 
மாயாசாலம் போல் 

அகன்றன எனினும் ஆம் ; 
2. பெரிய மாயாமலமாகப் பொருந்துகின்ற , களங்கம் ; 
மாயாமலம் சம்பந்தமலம் எனப்படுதலின் பொருந்து 
கின்ற களங்கம் என்றார் ; காணார் - எச்சம் ; கழுத்தில் 
உள்ள களங்கமாகிய 

ஆலகாலத்தை மறைத்துள்ள 
வடிவத்தைப் பார்த்தவர்கள் தம் உயிரின் களங்கமாகிய 
மாயையைப் பாரார் ( மறைக்கப்பெறுவர் ) என்றது நயம் . 


73-76 ஆம் கண்ணிகளில் காண்பார் காணார் . 
பார்த்தார் பாரார் எனப் பயின்றது முரண்தொடை ; 
இவற்றில் வந்துள்ள சிலேடை மேலே காட்டப் 
பெற்றன . 


என 


76 . அபயம் - அஞ்சேல் 

அருட்குறி 
தாங்கும் கை ; அனல் - தீ ; துடி -உடுக்கை ; உபயகரம் 
இரண்டு கைகள் ; சுபம் - மங்கலமாகிய சிவம் ; 

சுப 
ஞானம் -சிவஞானம் . 


115 


- 


77 . போதம் - ஞானம் , இங்கு சின்முத்திரை , 
32 ஆம் கண்ணி உரை காண்க ; ஏதம் அற - அறியாமை 
யாகிய தீமை அழியுமாறு ; இகல் - உயிருக்கு இயல்பாகவே 
பகையாக உள்ள மூலமலம் , ஆணவம் , வாதித்த 
தேது மலம் ஆமால் என்பது சித்தாந்த சிகாமணி ( 11 ) ; 
காண்பார் -- பயனிலை ; காண்பார் காணார் முரண் 
தொடை . 

79. சட்குண்டலம் ஆறுகட்டி என்னும் 
காதணி : தங்கு அமல வம்பு - நிலைத்துத் தங்கியுள்ள 
அந்த ஆணவத்தால் விளையும் தீமை ; 
உயிரைப் போன்றே உள் பொருளாதலானும் , அரிசி 
யோடு பொருந்திய தவிட்டினைப் போலக் கூடவே 
பொருந்தியிருப்பதாலும் தங்குமலம் என்றார் , வினைத் 
தொகை ; 

அன்றளவி உள்ளொளியொ டாவி யிடை அடங்கி 
இன்றளவும் நின்ற திருள் ( திருவருட்பயன் 24 ) 
என்பது சாத்திரம் ; அ-நெஞ்சறி சுட்டு ; மல வம்பு - 
மூன்றன் தொகை . காண்பார் காணார் முன் கூறப் 
பெற்றவாறே . 


ஆணவம் 


80 . அங்கிச் சிகை - தீக்கொழுந்து , இங்கே 
நுதற்கண் ; நானம் - கத்தூரி ; தக நிறுத்தும் மாசு 
தன் பயனுக்கேற்றபடிப் பலவிதமான பிறவிகளைத் 
தந்து அதற்கேற்பப் புசிப்புக்களை உண்டாக்குகின்ற 
மலமாகிய கன்மம் , 


81. கண்ணப்பர் - திருக்காளத்திக் கண்ணப்ப 
நாயனார் , இவர் வரலாறு வெளிப்படை ; ஏர் - அழகு . 


82. திமிரமலம் - இருள் மலம் , ஆணவம் ; இதன் 
தன்மை 


" பலரைப் புணர்ந்தும் இருட் பாவைக்குண் டென்றும் 
கணவற்குந் தோன்றாத கற்பு (திருவருட்பயன் 25 ) 


116 


- 


கீழே 


84 . 


-- 


என்பதால் அறியப்படும் ; திசைமுகன் 

நான்கு 
தலைகளை உடைய பிரமன் ; அமலமுடி - தூய்மைமிக்க 
தலை ; காண்பார் வினையாலணையும் பெயர் . 
எழுவாய் ; அயர்வார் - ( தமக்குக் கிடைத்த பெறுதற் 
கரிய பேற்றினை நினைத்து ) மயங்குவர் . 

83 , நாட்டம் - கண் ; நாகர் - தேவர்கள் , 
இவர்கள் கண் மைக்கமாட்டார்கள் ; கீழ்ப்பிலம் 

உள்ள பாதாளம் , எதுகை நோக்கி ழகரம் 
டகரமாகத் திரிந்தது ; நாகர் கிளை - பாம்பின் இனம் ; 
வேட்கை - விருப்பம் . இங்கே இறையன்பாகிய பக்தி . 

" கண்ணப்பன் ஒப்பதோர் அன்பின்மை 
கண்டபின் ( திருவாசகம் 218 ) ; 

கண்முத்து 
கண்ணீர்த்துளி ; நீர் - அன்பு ; திண் உற்ற- வலிமைமிக்க . 

85 . நெடிதுயிர்ப்பார் - பெருமூச்சு விடுவர் ; 
எஞ்சல் 

லா - குறைவற்ற 
86 . 

ஆணவ நல் ஏண் -மூலமலத்தின் சிறந்த 
வலிமை , உயிர்க்குத் தீமை செய்கின்றதெனினும் 
ஆணவத்தின் வலிமை 

வலிமை எளிதில் அடக்க முடியாதபடி 
மிக வலிமை வாய்ந்ததாதலின் நல் ஏண் என்றார் . 
அவனுக்கு நல்ல காய்ச்சல் என்பதைப் 

போன்ற 
ஆட்சி ; இதன் தன்மை , 

ஒரு பொருளும் காட்டா திருள் உருவம் காட்டும் ; 
இருபொருளும் காட்டா திது ( திருவருட்பயன் 23 ) 
என விளக்கப்படும் , 

87. மையல் 

மையல் தொலை என் மயக்கத்தைப் 
போக்கு . 

88. தம் ஆசைக்கடலுள் - இடைநிலைத் தீபக 
மாக ஆழ்வார் , அலைந்தெழுவார் என இரண்டுடனும் 
பொருந்தும் , தாப்பிசைப் பொருள்கோள் ; கூசற்று 
( பெண்களுக்கு இயல்பாக இருக்க வேண்டிய பயிர்ப்பு 
என்னும் ) கூச்சம் இல்லாமல் . 


117 


90. சொல் இழந்து என வாக்கு , உள்ளச் செயல் 
என மனம் , சித்திரம் போல் நின்று அசையார் எனக் 
காயம் ஆக மூன்று கரணங்களின் செயலற்ற நிலையும் 
கூறப்பெற்றது ; நின்றசையார் - அசையாராக , எச்சம் 
திகைத்திருப்பார் என்னும் முற்றைக்கொண்டு முடிந் 
தது , சுத்தன் - தூயன் . இறைவன் . 


குருநாதரைக் கண்ட அடியார்களின் மெய்ப்பாடு 
மகாவித்வான் அவர்கள் இவ்வாறு காட்டுவார் . 


களை 


அழுவார் அயர்ந்து விழுவார் நின் 

றாடிப் பாடி அரஎன்று 
தாழுவார் துதிப்பார் பெருங்கருணை 

சுரக்கு மாறு நின்தடியார் 
உழுவார் செறியும் கோமுத்தி 

ஒருவா அருள் அம் பலவாணா 
வழுவார் கடையேன் நின் எதிர் எவ் 
வலிகொண் டடையக் கடவேனே ? " 

( அம்பலவாண தேசிகர் கலம்பகம் 29 ) 


91 - 92. நீடி எங்கும் ஆரும் பரிபூரணம் 
பார்க்கும் டம் எங்கணும் ஒரு நீக்கமற நிறைந் 
திருக்கும் பரத்வம் ; " எங்கும் நிறைந்த நீ அத்தன்மை 
மாறாமல் ஒரு மானிடச்சட்டை தாங்கிக் குருவடிவில் 
எழுந்தருளியது எவ்வாறு என்று 

வியக்கின்றனர் ; 
சிவபெருமான் சகலரின் மலத்தை அடக்கி ஆட்கொள்ள 
மானிடச்சட்டை தாங்கி வருகிறார் ; அக் குருநாதர் 
சீவபோதம் இன்றிச் சிவபோதத்தில் நிற்பவராதலின் 
அவருடைய பிறவியும் வாழ்க்கையும் மற்றவர்க 
ளுடையனவற்றைப் போன்றன ஆகா ; இருவினை வயப் 
பட்ட பிற உயிர்களைப் போலக் குருநாதரைக் கருத 
லாகாதென்பது சைவ நூற்றுணிபு 


118 


ஒன்றும்உருத் தோன்றாமல் உள்ளடக்கி - என்றும் 
இறவாத இன்பத் தெமை இருத்த வேண்டிப் 
பிறவா முதல்வன் பிறந்து - நறவாரும் 
தாருலா வும்புயத் துச் சம்பந்த நாதன் என்று 
பேரிலா நாதன் ஒரு பேர் புனைந்து - பாரோர்தம் 
உண்டி உறக்கம் பயம் இன்பம் ஒத்தொழுகிக் 
கொண்டு மகிழ்ந்த குணம்போற்றி 

( போற்றிப்பஃறொடை 68-71 ) 


மறையவன் படைத்தல் மாயவன் புரத்தல் 

வாய்த்திடா ஒருதிரு உருவம் 
அறைபெரும் புகழ்நீ கொண்டகா ரணத்தால் 

அன்ன நான் முகவிதி படைத்தல் 
நறைகெழு துளவத் தாரினான் புரத்தல் 

நவில்பல உருவம்யாம் ஒழிந்தேம் 
துறைகெழு பொன்னி வளப்பெரும் துறைசைச் 
சுப்பிர மணியதே சிகனே 

( சுப்பிர மணிய தேசிகர் மாலை 35 ) 
என்பனபோல் 

வருவனவற்றால் இக் கொள்கையை 
உணரலாகும் . 

93-94 , பானு சூரியன் ; திமிரம் - இருள் ; 
இக் கண்ணிகள் , 


- 


நீடும் ஒளியும் நிறை இருளும் ஓர் இடத்துக் 
கூடல் அரிது கொடுவினையேன் - பாடிதன் முன் 
ஒன்றவார் சோலை உயர் மருதச் சம்பந்தா 

நின்றவா றெவ்வாறு நீ " ( வினாவெண்பா 1 ) 
என்னும் சாத்திரப் பாடலை அடியொற்றியது ; நந்தா - 
குறையாத . 
அருக்கன் - சூரியன் ; 

முதலது 
உம்மை என்பதன் இடைக்குறை . 
தேவியார் . 


95 . 


உமை 


பின்னது 


உமா 


என 


மேலே காட்டப்பெற்றது , ஆனால் இவ்வுலாவுடையார் 

119 
96. உபாங்கம் - ஒருவரால் அணியப்பெறும் 
உடை , அணிகலன் , படைக்கலம் முதலியன . 
97 . அனுக்கிரகம் 

செய்ய - கருணை காட்டி 
யருள ; கிரகம் மாள - ஒன்பான் கோள்களால் உண்டாகும் 
துன்பங்கள் ஒழிய , கிரகசாரம் என வழங்கப்படும் ; 
எமை - எமக்கு , உருபு மயக்கம் ; இனி எமை கிரகம் மாள 
அனுக்கிரகம் செய்ய அருள்உருவம் கொண்டீர் 
இயையும் . 

பேதை 
98. பேதை - ஏழு வயதுப் பெண் . 

99. சத்திநிபாதம் -16 ஆம் கண்ணி உரையில் 
கூறப்பெற்றது ; இது பொதுவாக நான்கு வகையாகக் 
கூறப்படினும் , நால்வகைப்பட்டு அவற்றுள்ளும் பல 
வேறு வகைப்பட்டு நிகழும் எனக் கொள்க ( மேலது ) 
என்னும் ஆசிரிய வசனத்திற்கிணங்க இவ்வுலா ஆசிரியர் , 
பிரபந்த மரபிற்கேற்ப மந்தம் , மந்ததரம் , தீவிரம் , 
தீவிரதரத்தில் மந்தம் , தீவிரதரத்தில் மந்ததரம் , தீவிர 
தரத்தில் தீவிரம் , தீவிரதரத்தில் தீவிரதரம் என ஏழாகக் 
கொள்கிறார் ; மந்த சத்திநிபாதம் - மந்தம் என்ற சொல் 
மெதுவாக , கொஞ்சமாக எனப் பொருள் தரும் ; தரம் 
என்னும் பின்னொட்டு மிகுதியான என்பதனை உணர்த் 
தும் ; எனவே மந்ததரம் என்பது மிகவும் கொஞ்சமாக 
அல்லது மெதுவாக எனப் பொருள் தரும் ; தரவே சத்தி 
நிபாதத்தின் முறைவைப்பு ஏறுவரிசையாக மந்ததரம் , 
மந்தம் , தீவிரம் , தீவிரதரம் என இருத்தலே தக்கதாம் ; 
சிவஞானமாபாடிய 

முறைவைப்பும் இதுவேயாதல் 


மந்தம் , மந்ததரம் என வரிசைப்படுத்துகிறார் ; மந்தத் 
தைவிட மிகுதியான சத்திநிபாதம் எனக் கொள்கிறார் 
போலும் ; ஆனால் இது ஆன்றோர் மரபிற்கு மாறானது 
என்பதையும் உணர்தல் கடனாம் ; மாபாடியம் கூறும் 
மந்ததரத்தை இவர் மந்தம் என்கிறார் . 


120 


100 . ஆடவர்களின் அறிவு மகளிரின் உறுப் 
பழகால் அழிதலை , 

இடை ஒரு சற்றுவாள் நுதல்சற் றேழையர் 
படைவிழி சற்றுவாய்ப் பவளம் சற்றிணைக் 
குடம் ஒரு சற்றிவண் கொள்ளை கொள்ள நம் 
புடைபெயர் அறிவெலாம் போயிற் றேஎன்பர் . 

( பிரபுலிங்க லீலை --மாயைபூசை கதி -33 ) 
என்பதால் அறியலாம் ; உறுப்புகள் வளர்ச்சியுறாத 
ஏழுவயதினள் ஆதலின் இவள் ஆடவருக்குத் துன்பந் 
தரவில்லை ; 

“ “ அளியோர் 
திருத்திய உள்ளத் திறம்போல் பிறரை 
வருத்தி அறியா வடிவாள் 

(திருவாரூர் உலா 195-196 ) 
என்றதும் இது . 

101. ஒப்பு : 
புன்கவிஞர் 
பாட்டின் எழுவாய் பயனிலைபோல் ஒன்றொன்று 
கூட்டி முடியாக் குழலினாள் 

( கடம்பர் கோயில் உலா 147-148 ) ; 
நாட்ட - பார்வையால் . 

102. வினையம் - வஞ்சகம் ,, 
சீலத்து அளவில் திருத்தொண்டர் அகம்போலநாளும் 
களவு கொலை அரும்பாக் கண்ணாள் 

( திருமயிலை உலா 249-250 ) 
103 . பண்டிதன் - மருத்துவன் . 
104 . 

மாளிகை சார் இல் - அரண்மனை 
போன்ற வீடு , சார் உவம உருபு ; தமர் - உறவினர் ; 
சேடியர் - தோழியர் ; தமர்சேடியர் - உம்மைத்தொகை . 

105. வண்டல் - பெண்கள் விளையாட்டு , ஒப்பு : 
பிறந்து மொழிபயின்ற பின் எல்லாம் காதல் 
சிறந்து நின் சேவடியே சேர்ந்தேன் 

( அற்புதத் திருவந்தாதி 1 ) 


3 . 


121 


106. பாவை - பொம்மை ; மை கரந்த -நஞ்சின் 
கரியநிறத்தை மறைத்த . 


107. கண்டத்தான் - கழுத்தை உடையவன் ; 
அன்பிலவர் - பக்தி இல்லாதவர்களுக்கு ; கண்டத்தான் - 
விபத்தைப் போன்றவன் ; இ 

கனி அன்பு இலவர்கண் 
தத்தான் எனப்பிரித்துப் பக்தியில்லா தவர் மாட்டுச் 
சென்றடையாதவன் எனினும் ஆம் ; இப்பொருளில் 
கண் ஏழன் உருபு ; தத்தான் - பாய்ந்து செல்லாதவன் ; 
அன்பர்க்கு மெய்யானை அல்லாதார்க் கல்லாத 
வேதியனை 

( திருவாசகம் 187 ) 


என்றதூஉம் இது . அன்புடையவர் அடியார்களுக்கு ; 
கண்டத்தான் வெல்லம் போல் இனிப்பவன் ; இன்புஉரு 
அகண்டத்தான் -ஆனந்தமயமான வடிவத்தைப் பிரிக்க 
முடியாத பூரணமான தாக உடையவன் ; கண்டத்தான் 
என்ற சீரே நான்கு முறை வந்தது சொல்பின்வரு நிலை 
மடக்கும் ஆம் .. 


109 , மறுகு - தெரு ; அன்னை - அண்மைவிளி 
இயல்பாயிற்று : 

110 . செவ்வி அழகிய ; எற்கு - எனக்கு : 
நவ்வி - மான் 


வரு 


111 , விமலன் விழியின் வழியாய் 
கண்மணி - சிவபிரான் முப்புரங்களை எரித்தபோது 
சினத்தால் அவர் கண்களில் நீர்த்துளிகள் தோன்றின . 
உருத்திராக்கம் அத்துளிகளில் தோன்றிய 

பது . 
113 , தனி மா மணி - ஒப்பற்றதும் பெருமை 
மிக்கதுமாகிய உருத்திராக்கம் ; வேளை - காலம் , 
சரியான பக்குவம் என்பது குறிப்பு . 

114. வியன் - பெருமைமிக்க ; சாற்ற அரிது 
கூறி முடிக்க இயலாதது . 


122 


115. பதமுத்தி - வீட்டுப் பேறாகிய முத்தி , பத 
முத்தி , பரமுத்தி என இருவகைப்படும் ; சரியை , கிரியை , 
யோகத்தால் முறையே கிடைக்கும் சாலோக , சாமீப , 
சாரூபங்கள் பதமுத்தியாம் ; 


ஒருவர் மனையிற் 

பணிசெய்யும் 

அகத் 
தொண்டர்க்குளதாகிய உரிமைபோல் , அவ்வுலகத்துள் 
யாண்டும் தடையின்றி இயங்கி அவ்வப் போகங்களை 
நுகர்ந்து வாழ்வது சாலோகம் . அவ்வளவினன்றி 
மைந்தர்க்குளதாகிய உரிமைபோல அவ்வப் புவனபதி 
களுக்கு அணுக்கராய்வைகி அவ்வப் போக விசேடங்களை 
நுகர்ந்து வாழ்வது 

சாமீபம் . 

அவ்வளவினன்றி . 
தோழர்க்குரிய உரிமை போல அவ்வப் புவனபதிகளோடு 
ஒத்த வடிவமும் ஒத்த அணிகலனும் ஒத்த போக 
நுகர்ச்சியும் 

வாழ்வது 

சாரூபம் . 
(சிவஞான போத மாபாடியம் -8 ஆம் சூத்திரம் 
முதல் அதிகரணம் - இரண்டாம் உதாரணம் ) 


பெற்று 


- 


116 . யோகம் ஐம்புலன்களின் வழி 
உள்ளத்தைச் செலுத்தாமல் ஒருமுகப்படுத்தி இறைவ - 
னையே தியானித்து நிட்டைகூடுதல் ; தீரம் - இறைவனை 
விடாது பற்றியிருக்கும் மனத்திண்மை ; விரதம் - 
நோன்பு ; யாகம் - அக்னிஷ்டோமம் , அத்யக்னிஷ்டோமம் , 
உத்தியம் , ஷோடசம் , வாஜபேயம் , அத்திசாத்திரம் , 
அப்தோரியாமம் , அக்னியாதேயம் , அக்னிகோத்திரம் , 
தர்ஸபூரணமாசம் , சாதுர்மாஸ்யம் . நிரூட பசுபந்தம் . 
ஆக்கிரணம் , சௌத்திராமணி , அட்டகை , பார்வணம் 
சிராத்தம் , சிராவணி , ஆக்ரகாயணி , சைத்திரி, 
ஆஸ்வயசு என்னும் இருபத்தொரு வேள்விகள் ; சாந்தி - 
கருதிய பலனை அடைவதற்காகச் 

செய்யப்படும் 
வைதீகச் சடங்கு ; தாகம் - இறையருள் பெறவேண்டு 
மென்னும் பேரவா , 


123 


118 . 


117. மகாதானம் - பெரிய கொடை ; ஆசிரமம் . 
பிரமச்சரியம் , இல்லறம் , வானப்பிரத்தம் , சன்னியாசம் 
என்னும் நான்கு நிலைகள் . 

தாணு - அழியாத நிலைபேறுள்ளவ 
னாகிய சிவபெருமான் ; ஏண் - பெருமை . 

122. காமர் - அழகிய ; தேம் மலர் ஆர் - தேன் 
நிறைந்த பூக்களை நிறையப் பெற்ற . 

123. நந்தவனம்.பூஞ்சோலை ; சரிதை -சரியை , 
இது வருமாறு : 
" தாதமார்க் கம்சாற்றில் சங்கரன் தன் கோயில் 

தலம் அலகிட் டிலகுதிரு மெழுக்கும் சாத்தி , 
போதுகளும் கொய்தும்பூந் தார் மாலை கண்ணி 

புனிதற்குப் பலசமைத்தே புகழ்ந்து பாடி , 
தீதில்திரு விளக்கிட்டுத் திருநந்த வனமும் 

செய்துதிரு வேடங்கண் டால் , அடியேன் செய்வது 
யாதுபணி யீர் " என்று பணிந்தவர் தம் பணியும் 
இயற்றுவது ; இச் சரியை செய்வோர் ஈசன் உல 

கிருப்பர் 

சிவஞானசித்தியார் 271 ) 
அந்திவண்ணன் - மாலைக்கால வானத்தைப் போன்ற 
நிறம் பெற்ற சிவபிரான் . 

124. தாமம் ஆர் - புகழ்மிக்க ; மூவாயிரத்து 
தில்லைவாழ் அந்தணர்கள் மூவாயிரம் பேர்களில் ; 
ஊனம் அறும் - குற்றமற்ற ; ஒப்பு : 
எல்லைகாண் டற்கரிய இறைவன் இவர் 

தம்மில்யான் ஒருவன் என்னும் 
தொல்லைமா மரபுடையோர் ; மன்றுடையான் 
அருக் 

ச்சனையால் தூய்மை பூண்டோர் ; 
மல்லல்ஆ கமவிதியும் மகச்சடங்கும் 

மாமறையும் வரம்பு கண்டோர் : 
தில்லைமூ வாயிரமாம் முனிவர் அருட் 
பதங்கருதிச் சிறந்து வாழ்வாம் 

( சிதம்பர புராணம் - பாயிரம் 9 ) 


124 


125. கப்பரை - திருவோடு . 


126. விடங்களத்தின் ஆணை- தீண்டுவீர் 
ஆயின் எம்மைத் திருநீல கண்டம் 

என்றார் 
( பெரியபுராணம்-திருநீலகண்டர் . 6 ) , விடக்களத்தின் 
எனற்பாலது எதுகைநோக்கி மெலிந்தது ; இந் நாயனார் 
வரலாறு வெளிப்படை , 


128. மாரி தணியாது - மழை 

குறையாமல் ; 
சாமம் - நள்ளிரவு ; இளையான்குடி 

மாறநாயனார் 
வரலாறு வெளிப்படை . 


132. கமர் - நிலத்தின் வெடிப்பு . அரிவாட் 
டாயர் - இவர் கணமங்கலம் என்னும் ஊரில் இல்லறத் 
தொழுகிய வேளாளர் . நாள்தோறும் இறைவனுக்குச் 
செந்நெல் அரிசிச்சோறும் , கீரையும் , மாவடுவும் 
படைத்து 

வந்தார் . வறுமை வந்தும் விரதத்தைக் 
கடப்ைபிடித்து வந்தார் . ஒருநாள் அமுது முதலியவற்றை 
ஏந்திக் கோயிலுக்குச் செல்லும்போது உணவில்லா 
இளைப்பால் கால் இடறி வீழ்ந்து நிவேதனத்தை 
நிலத்தின் பிளவில் சிந்திவிட்டார் , 

நோன்பு 
இடையீடுபட்டதே என அரிவாளெடுத்துக் கழுத்தை 
அறுத்துக்கொள்ள முனையும்போது சிவபிரான் அவ் 
வெடிப்பிலிருந்து 

தாயனாரின் 

கையைப் பிடித்துக் 
கொண்டதோடு மாவடுவைக் கடித்துண்ணும் ஓசை 
யையும் கேட்பித்து நாயனாரைச் சிவலோகம் சேரச் 
செய்தார் . 


தன் 


133. தாவு இல் - அழிவற்ற , வற்றுதல் இல்லாத 


என்றபடி . 


134 . விட மிடற்றார் -நஞ்சுண்ட கண்டன் . 
136. நசையால் - பக்தியால் . 
137. அதிபத்தர் - இவர் நாகப்பட்டினத்தை 


125 


அடுத்து வாழ்ந்த வலைஞர் . தினமும் தன் வலையில் 
சிக்கும் முதல் மீனை இறைவனுக்கு என விட்டுவிடுவார் . 
வறுமை மிக்கது . ஒரு நாள் பொன் மீன் ஒன்று வலையிற் 
சிக்க அதனையும் விட்டு விட்டார் . உடனே சிவபிரான் 
திருக்காட்சியளித்து இவரைச் சிவலோகம் சேரச் 
செய்தார் ; ஆரணம் - வேதம் . 


138. கதி செப்பு சீருத்திரம் - முத்தியைத் தரும் 
சொல் ஆகிய சதருத்ரீயம் ; 

யசுர்வேதத்தில் 
உள்ளது ; பதினோரு அநுவாகங்களாக ( பிரிவு ) 
அமைந்தது , உருத்திர பசுபதி நாயனார் -திருத்தலை 
யூரில் வாழ்ந்த அந்தணர் . நாள்தோறும் இரவும் பகலும் 
குளத்தில் கழுத்தளவு நீரில் நின்று ஸ்ரீருத்ரத்தைச் 
செபித்து வந்தார் . இதனால் சாலோக முத்தி பெற்றார் . 


139. காரி என்னும் சொல் கோவை -எளிதில் 
பொருள் விளங்காத 

கடினமான 

சொற்களாலியன்ற 
பிரபந்தங்கள் ; தமிழ்ச் சொற்களை வெண்மை , செம்மை , 
கருமை என மூன்றாகப் பகுப்பர் , இவை முறையே மிக 
எளியன , ஓரளவு கல்வியுடையா ரால் அறியத்தக்கன , 
மிகவும் கடினமானவை எனலாம் ; 


இயல்இசை நாடகம் என்னும்முத் தமிழ்ச்சொல் 
பொதிய மால்வரைப் பொழில் என இருண்டும் , 
உலவா முனிவோர் உடை எனச் சிவந்தும் , 
வீழ்புனல் அருவியில் வெளுத்தும் தோன்றும் என்று 
அறிவார் மலர்த்தாள் அணிதலை எமதே 

பேயொடு குன்றும் பிளக்கு மாறு 
கழறும் நூல் ஆதிய கருத்த நிறமே 

( அறுவகை இலக்கணம் - 171 , 174 ) 


.. 


இவற்றின் விரிவை 

அறுவகை இலக்கண உரையிற் 
காண்க . காரியார் இயற்றிய 

பாடல்கள் 

எளிதில் 
பொருள் கொள்ள இயலாதபடி இருந்ததை 


. 


126 


வண்டமிழின் 
துறையானபயன் தெரிந்து சொல்விளங்கிபொருள்மறையக் 
குறையாத தமிழ்க்கோவை தம்பெயரால் குலவும்வகை 
முறையாலே தொகுத்தமைத்து மூவேந்தர் 

பாற்பயில்வார் 
( பெரியபுராணம் - காரிநாயனார் . 1 ) 
என்பதால் அறியலாம், 

140. காரி நாயனார் திருக்கடவூரில் வாழ்ந் 
திருந்த ஓர் அந்தணக் கவிஞர் . பிறரால் எளிதில் 
பொருள் காணமுடியாதபடி சித்திரமான பிரபந்தங்கள் 
பாடி அவற்றை மன்னர்களுக்கு விளக்கிப் பொருள் 
பெற்றுச் சிவாலயத் திருப்பணிகள் செய்து சிவலோகம் 
பெற்றார் . ஆண்டகைமை - கொள்கையில் உறுதி . 


141 . அருகர் சமயம் - சமண மதம் ; புகலி 
சீகாழி . 

142. திருஞானசம்பந்தரால் சைவத்திற்குத் 
திரும்பிய 

பாண்டிய மன்னர் நின்றசீர் நெடுமாற 
நாயனார் வரலாறு வெளிப்படை . 


143. படை வெட்டி - எதிர்க்கும் சேனைகளை 
அழித்து ; அடிசில் -உணவு; வடு இல் - குற்றமற்ற . 


144 . முனையடுவார் - திருநீடூரில் வாழ்ந்த 
வேளாளர் . பிறருக்காகக் கூலிப்படையோடு சென்று 
போர் புரிந்து , 

பெற்ற வருமானத்தால் 
சிவனடியார்களை உபசரித்துச் சாலோக முக்தி 
பெற்றவர் . 


அதனால் 


145. மூர்க்கர் - திருவேற்காட்டில் வாழ்ந்த 
வேளாளர் . அடியார்களுக்குத் தவறாமல் அமுதளித்து 
வந்தார் . வறுமை ஏற்பட்டது . தாம் நன்கு கற்ற 
சூதாட்டத்தால் பொருள் சம்பாதித்துக் குடந்தையில் 
அடியார்களுக்கு உணவருத்திவந்தார் . சூதாடும் போது 


127 


எதிர்த்துப் பேசுபவர்களைக் குத்துவாளால் குத்தும் 
காரணத்தால் மூர்க்கர் எனப்பட்டார் . இறுதியில் 
சிவலோக பதவி பெற்றார் . சமணர் தமை அடுத்து - 
சாக்கிய நாயனார் புத்த சமயத்தைச் சேர்ந்திருந்தார் 
என்பதே வரலாறு ; 

சாக்கியம் என்னும் சொல் 
பௌத்தம் , சமணம் இரண்டையும் குறிக்குமேனும் 
சாக்கிய நாயனார் 

சார்ந்திருந்தது பௌத்தமே , 
சமணமன்று ; சார்புமான சார்பு - அடைக்கலமடையத் 
தக்க கடவுள் ; உமை இடத்தில் வைத்தோன் - மாதொரு 
பாகன் . 


147 . 


தீன் உணவு - ஒரு பொருட்பன்மொழி ; 
அவமதியால் - அறிவின் தளர்ச்சியால் ; அயர்ந்தே . 
மறந்து ; உவமை இலார் - சிவபக்தியில் ணையற்ற 
சாக்கியர் . 


தம் 


149 . சாக்கியர் - திருச்சங்கமங்கை என்னும் 
ஊரைச் 

சேர்ந்த வேளாளர் ; காஞ்சியையடைந்து 
பௌத்தராகி அத் தத்துவத்தைப் பயின்றார் ; பின் 
அதில் பற்றிலராய்ச் சைவத்தில் பற்றுக் கொண்டார் ; 

பௌத்த சமய வேடத்தை விட்டுவிடாமல் 
நாள்தோறும் சிவலிங்கத்தின்மேல் ஒரு கல்லை எடுத்து 
எறிவதையே வழிபாடாகக் கொண்டு வந்தார் ; ஒருநாள் 
மறந்து உணவுகொள்ள உட்கார்ந்த உடனே நினைவு 
வந்தவராக ஓடிச்சென்று சிவலிங்கத்தின் மேல் கல் 
எறிந்தார் ; இறைவன் காட்சியளித்துச் சிவலோகி 
மடை வித்தார் ; ஆதி -சிவபெருமானின் , 

151. அந்தம் இலான் - அழிவற்ற சிவபெருமான் 
153. அனல்கண் - நெற்றியில் உள்ள தீவிழி 
154. விடையான் -இடபவாகனத்தர் 

155 . திருக்குறிப்புத் தொண்டர் - காஞ்சி 
புரத்தில் வாழ்ந்த ஏகாலியர் ; அடியார்தம் குறிப்பின்படி 
அவர்களுடைய துணிகளை வெளுத்துத் தருபவர் ; 


128 


ஒரு நாள் இறைவன் ஒரு முனிவர் வேடத்தில் சென்று 
தம் ஆடையை உடனே வெளுத்துத்தர வேண்டினார் ; 
மழையால் இயலவில்லை ; தம் இயலாமைக்கு வருந்தித் 
தலையைக் கல்லின்மேல் மோதிக் கொள்ள முனைந்த 
போது தடுத்துச் சிவலோகம் அளிக்கப் பெற்றார் . 


. 


156. சோமாசி மாற நாயனார் - 

திருஅம்பர் 
என்னும் ஊரைச் சேர்ந்த வேதியர் ; திருவாரூரடைந்து 
சுந்தரமூர்த்தி சுவாமிகளிடம் 
சாலோகம் பெற்றவர் . 


பேரன்பு 


பூண்டுச் 


157. முட்ட - முட்டுப்பாடு ஏற்பட 
158. தோட்டி- கோடரி . 

159. கலிநீதி நாயனார் - கலிய நாயனார் ; இவர் 
திருவொற்றியூரில் வாழ்ந்த வாணியர் ; திருக்கோயிலில் 
விளக்கிட்டு வந்தார் ; வறுமை வந்தது ; மனையாளையே 
விற்கத் துணிந்தும் வாங்குவாரில்லை ; விளக்கெரிக்க 
எண்ணெய் வாங்கப் 

பொருள் இல்லாததால் தம் 
கழுத்தை அரிந்து இரத்தத்தால் விளக்கேற்ற முனைந்த 
இறைவன் காட்சியளித்துச் 

சிவலோகம் 
அடையச் செய்தார் , 


போது 


160. பொய்யடிமை 

இல்லாப் புலவோர் 
தொகையடியார்கள் ; கடைச்சங்கப் புலவர்கள் என்பர் ; 

வரலாற்றடிப்படையில் து மேலாய்வுக் 


எனினும் 
குரியது . 


161 கையர் - இழிந்தவர் ; கைதவன் - செம் 
மொழிச் சிலேடை 1. பாண்டியன் , 2. வஞ்சகன் ; 

162. காழி மன்னற்கு - திருஞானசம்பந்தருக்கு . 

163. நின்றசீர் நெடுமாறனின் அமைச்சர் 
குலச்சிறை 

வரலாறு 

வெளிப்படை ; 
நலக்குறு நாள்- வறுமையால் நலியும் காலத்தே . 


நாயனாரின் 


129 


165. பவத்தை - பிறவியை . 


166 கணம்புல்ல நாயனார் - இருக்குவேளூரினர் ; 
தீபத் திருப்பணி செய்துவந்தார் ; வறுமை எய்தியது ; 
சிதம்பரம் சென்று தன் பொருள்கள் எல்லாவற்றையும் 
விற்றுத் திருவிளக்கிட்டார் ; அப்படியும் பொருள் 
முட்டுப்பட்டது ; கணம்புல் அரிந்து விற்றார் . ஒருநாள் 
புல்லும் விலைபோகவில்லை ; அப்புல்லையே தீபமாக 
எரிக்க முயன்றார் ; போதவில்லை ; தன் தலைமுடியை 
எரிக்கத் துணிந்தார் ; அப்போது இறைவனால் 
சாலோகம் அருளப்பெற்றார் . 


167. தேசிகன் - குருநாதர் ; ஆசுஇல் - குற்ற 
மற்ற , 

இவ் வுலாவின் பேதைப் பருவப் பகுதியில் 
திருநீலகண்டர் , இலை 

இளையான் 

குடிமாறர் , அரிவாட் 
டாயர் , அதிபத்தர் , உருத்திர பசுபதியார் , காரியார் 
நின்றசீர் நெடுமாறர் , முனையடுவார் . மூர்க்கர் , சாக் 
கியர் , திருக்குறிப்புத் தொண்டர் , சோமாசி மாறர் , 
கலியர் , குலச்சிறையார் கணம்புல்லர் ஆகிய பதினைந்து 
தனியடியார்களும் தொகையடியார்களுள் தில்லை 
வாழந்தணர் , பொய்யடிமையில்லாப் புலவோர் ஆகிய 
இருதிறத்தாரும் இடம்பெற்றுள்ளனர் . 

இவர்கள் 
அனைவரும் சரியைநெறி நின்று சாலோகமாகிய 
பதமுத்தி அடைந்தவர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது 


பெதும்பை 


169. பெதும்பை - ஒன்பது 

வயதுப் பெண் ; 
கந்தமிகும் கூழை - நறுமணமிக்க கூந்தலையும் , 
எண்ணும்மை விரிக்க ; கவின் 

கவின் நோக்காள் அழகிய 
கண்களையும் 2.டையவள் , இங்கும் உம்மை தொக்கது ; 
சந்தம் - சந்தனம் . 


130 


. 


170 இணைய-இரட்டையான , 

நனை- மலர் 
பொட்டு , இங்கே தாமரை முகை ; நகில் - முலை ; தாமரை 
என்றது என்னை ? 
மைந்தர் உகமை அழகோடே உள் அரும்பும் கஞ்ச 
முகையின் முகைபோலும் முலையாள் 

( ஏகாம்பரநாதர் உலா 226 ) 
என்ப ஆதலின் . 


172. நத்துவாள் - விரும்புவாள் . 


மனம் வாக்கு 


காயம் 


173. காயம்-உடல் ; 
இவை திரிகரணம் ஆகும் . 


மலங்களை 


174. அரன் - உயிர்களுடைய 
அரிப்பவன் , சிவபெருமான் . 


175. கையில்பணி - கரங்களால் இறைவனுக்குச் 
செய்யும் தொண்டு , கைகாள் கூப்பித் தொழீர் 
கடிமாமலர்த் தூவி நின்று பைவாய்ப் பாம்பு அரை 
ஆர்த்த பரமனைக் கைகாள் கூப்பித் தொழீர் " ( தேவாரம் 
4-9-7 ) ; காதில் பணி- செவிகாள் கேண்மின்களோ 
சிவன் எம் இறை செம்பவள எரிபோல் மேனிப் பிரான் 
திறம் எப்போதும் 

செவிகாள் கேண்மின்களோ 
( தேவாரம் 4-9-3 ; காலில்பணி- கால்களாற் பயன் 
என் கறைக்கண்டன் உறைகோயில் கோலக் கோபுரக் 
கோகரணம் சூழாக் கால்களாற் பயன் என் ( தேவாரம் 
4-9-9 ) , மற்ற பணிகள் யாவும் இம்மூன்றுள் அடங்கும் . 
சிந்தனை செய்ய மனம் அமைத் தேன் செப்ப 

நா அமைத்தேன் 
வந்தனை செய்யத் தலை அமைத் தேன்கை 

தொழஅமைத்தேன் 
பந்தனை செய்வதற் கன்பமைத் தேன்மெய் 

அரும்பவைத்தேன் 
வெந்தவெண் ணீறணி ஈசற்கிவையான் விதித்தனவே 

( பொன் வண்ணத்தந்தாதி 72 ) 


131 


கண்கள் நிற் பரிந்து கண்டுவப் பனவே 

கைகள் நிற் றொழுபவே செவிகள் 
பண்களிற் புகழும் புகழ்ச்சிகேட்பனவே 
பதம் நினை வலம்புரி வனவே ” 

( சோணசைலமாலை 75 ) 
என்பன போன்ற ஆன்றோர் வாக்குகள் ஒப்பிடத்தக்கன 


உம்பரின் மேல் - ஏழன் ) 


176 பொன் மேடை 
உருபுமேல் உருபு . 


177. வில் உமிழும் ஒளிவீசும் . 


- 


178 . பாவகம் எண்ணம் , மனாதீதன் 
இறைவன் என்றபடி : வாக்கு மனம் அணுகாத பூரணப் 
பொருள் " என்பர் தாயுமானவர் (சின்மயானந்த குரு 
2 : 3 ) ; தீவகம் - பறவையைப் பிடிக்கும் வேடர்கள் 
அவற்றைக் கவர்ந்திழுக்கத் தம்பால் வைத்திருக்கும் 
பழகிய பறவை பார்வை எனப்படும் ; “ தீவகமாம் என 
உருவாய் வந்து நாதன் என்னும் சிவப்பிரகாசம் 
பாயிரம் 8 ஆம் பாடற் பகுதிக்கு , " யாதாமொரு 
பட்சியையோ மிருகத்தையோ பிடிக்க வேண்டினவர்கள் 
அதற்கதற்கேற்ற பார்வையைக் காட்டிப் பிடித்தாற் 
போல " என்னும் மதுரைச் சிவப்பிரகாசர் உரையைக் 
காண்க ; மனித உயிர்களைத் தன்பாற்படுத்த இறைவன் 
மானிட வடிவமேற்றுக் 

குருநாதனாக வருகிறான் 
என்பது கருத்து . 


180 இருவிழியின் வல்லவம் - சட்சு தீட்சையைச் 
சுட்டியது ; மீன் தன் சினையைப் பார்த்தல் போலப் 
பக்குவமுற்ற உயிரைத் தானாம்வண்ணம் பார்க்கும் 
அருட்பார்வை என்பர் சமய நூலோர் ; பரிசத்தால் 
குருநாதர் சீடனைத் தம் கைகளாலோ திருவடிகளாலோ 
தீண்டுதல் , முட்டையைச் சிறகால் பறவை தொடுதல் 
போல 

தன் கைகால்களால் 
தொடும் தீட்சை . 


மாணவனை 


ஆசான் 


132 


181. மலர்க்கையின் சயம் - சீடரின் தலையைத் 
தொட்டு ( அஸ்தமஸ்தக சையோகத்தால் ) அவனுடைய 
மலமாசினைப் போக்கும் வெற்றி , பரிச தீட்சையால் 
ஆட்கொள்ளல் ; வாக்கு அருள் - பஞ்சாக்கர மந்திரத்தை 
உபதேசித்து ஆட் கொள்ளுதல் , உபதேச தீட்சை 
எனப்படும் ; ஐயம் - உபாசனையிலே 

சாதகனுக்குத் 
தோன்றும் சந்தேகங்கள் . 


ஆமை 


182. பாவகம் - பாவனா தீட்சை , 
கரையில் இருக்கும் முட்டையைத் தன் உள்ளத்தால் 
நினைத்துக் கொண்டே இருந்து தன்வடிவம் தருதலைப் 
போல ஆசிரியர் சீடனைத் தம் ஞானசொரூபமாகக் 
கொள்ளும் பாவனை . பவங்கள் - பிறவிகள் ; சேவகம் 
வீரம் ; மனத்தின் சேவகம் என்பது குருநாதர் தம் 
மனத்தில் பாவித்துச் 

சீடனின் பிறவியறுக்கும் 
செயலைக் குறிக்கிறது . 


183. வேதாகமங்கள் விரிக்கும் செயல் என்றது 
ஆகம தீக்கையை ; இது அளவை , இலக்கணம் , சாதனம் , 
பயன் என்னும் நான்கையும் கற்பித்துப் பொது சிறப்பு 
இயல்புகளை மாணவன் கேட்டல் , சிந்தித்தல் , தெளிதல் 
நிட்டைகூடல் என்னும் நான்கு விதங்களாலும் உணரச் 
செய்தல் ஆகும் ; தாவுஇல் - (இறைவனைத் தவிர வேறு ) 
பற்றுக்கோடு இல்லாத , 


184. யோக அருள் செய்யும் என்றது சையோக 
தீட்சையை ; இது சீடனின் அறிவிலே சிவஞானத்தையும் 
சிவயோகத்தையும் ஏற்படுத்தல் ; ஆறாதார அட்டாங்க 
யோகங்கள் இவற்றிற்குத் துணையாகும் ; 


இதுகாறும் எழுவகைத் தீக்கைகளுள் ஒளத்திரி 
எனப்படும் வேள்வியோடு கூட்டிச் செய்யும் ஒன்றினைத் 
தவிர மற்ற ஆறும் கூறப்பெற்றன . இவற்றுள் திரு - 


133 


ஆகிய 


நோக்கம் ( சட்சுதீட்சை ) , பரிசம் 

இரண்டும் 
ஆசானின் உடல் தொழில் ; உபதேசம் , ஆகமம் ஆகிய 
இரு தீக்கைகளும் வாக்கின் தொழில் ; பாவனையும் , 
யோகமும் அறிவின் தொழில் எனச் சாத்திர நூலோர் 
பிரித்துக் காட்டுவர் ; ஒளத்திரியில் முக்கரணங்களும் 
செயற்படும் . 

ஐ அமரும் - அழகு பொருந்திய ; தையலர் - 
தோழிப் பெண்கள் , 

185 . ஒண் தரளம் - ஒளிவீசுகின்ற முத்து ; 
முத்துக்களை ஏந்தி விளையாடுதலை , வலம்புரி ஈன்ற 
நலம்புரிமுத்தம் கழங்காடு மகளிர் ஓதை ஆயத்து 
(சிலம்பு . நீர்ப்படைக், 244 - 245 ) என்பதனால் 
அறியலாம் 

186 இறைவனுக்கு நஞ்சினைத் தந்த கடலில் 
தோன்றிய நித்திலம் எனக்கும் ஆகாததாம் என்னும் 
இந்த மனநிலையை , 

இலவு இதழி பாகனில் இழிந்தமலர்க் கைதை 
கலவியது ; கார் அமிழ்து கான்றது ; ஒழி யாத 
புலவு உடையது என்று கடல் போக்கி நிலம் மூன்றில் 
குலவிவளம் மெத்தியது கொங்குவள நாடு 

( பேரூர்ப்புராணம் , திருநாட்டுப் 5 ) 
என்புழியும் காணலாம் ; அடித்துணை - துணையடி என 
மாறுக , இரு திருவடிகள் . 


187. சாமீபம்-இறைவனுக்கு அருகிலே இருக் 
கின்ற நிலை ; இது கிரியை முற்றியவழிக் கிடைக்கும் 
முத்தியாகும் 


189. அடி எடுத்துச் சொல் என்றது இறைவன் 
சுந்தரருக்குத் திருத்தொண்டத்தொகை அருள 
தில்லைவாழ் அந்தணர்தம் அடியார்க்கும் அடியேன் 
எனத் தொடங்கிக் கொடுத்தது ; தொண்டத் தொடை 
திருத்தொண்டத் தொகை . 


134 


190 துடி இடையாய் - உடுக்கையைப் போன்ற 
இடுப்பை உடையாய் 


191 , விட தூர்த்தன் - காமம் மிக்கவன் . ஒரு 
பொருட்பன்மொழி அல்லது நஞ்சைப் போன்ற காமி 
என உவமைத்தொகை ஆக்கினும் அமையும் . 


192 விமலன் - மலங்கள் அற்ற இறைவன் 
மனையை - மனைவியை . 


193 . மறித்தவரை - ( தன் மனையாளை 
அழைத்துச் செல்வதை ) தடுத்த உறவினர்களை ; இயற் 
பகை நாயனார் வரலாறு வெளிப்படை , 


194 . 


இக் கண்ணியின் இரண்டாம் அடியில் 
கோ என்னும் முதற்சீர் முதல் எழுத்திற்குரிய மோனை 
மூன்றாம் சீரின் இரண்டாம் அசையில் வந்தது . இலக்கி 
யங்களில் இத்தகைய மோனை அமைப்பை ஆங்காங்கே 
காணலாம் . இந்த உலாவிலும் 6-1 , 195-2 , 215 1 . 
231-2 , 382-2 , 390 - 2 போன்ற அடிகளில் மோனைஉரிய 
இடத்திற்கு முன்னோ பின்னோ உள்ள சீரின் அசையாக 
நிற்கக் காணலாம் . அறுவகை இலக்கணம் இத்தகைய 
அமைப்பைச் சொல் நடுஉறு மோனை எனும் . 493 ஆம் 
நூற்பாவும் உரையும் காண்க . 


196 . 


துலை - தராசு . 


197 . ஆசு இலர் - குற்றமற்றவர் ; அமர்நீதி 
நாயனார் - இவர் பழையாறை வணிகர் ; திருநல்லூரில் 
சிவனடியார்களுக்காக ஒரு திருமடம் அமைத்திருந்தார் . 
ஒரு நாள் இறைவன் ஒரு பிரமசாரி வடிவத்தில் வந்து 
தம் கோவணத்தைப் பத்திரமாக வைத்திரு; பிறகு 
வந்து பெற்றுச் செல்கிறேன் எனக் கொடுத்துச் 
சென்றார் ; அது மாயமாக மறைந்துவிட்டது; சினங் 
கொண்ட 

முன் கொடுத்த கோவணத்திற்கு 
இணையான மற்றொன்று என்பால் உள்ளது . அதன் 


மானி 


135 


எடைக்குச் சமமாக உள்ள ஒன்றைத் தந்தால் பெற்றுக் 
கொள்வேன் " என்றார் . அது தராசில் வைக்கப் 
பெற்றது . அமர்நீதியாரின் உடைமைகள் அனைத்தையும் 
மறுதட்டில் வைத்தும் துலை நேராகவில்லை , இறுதியில் 
தம் மனைவி 

மைந்தனுடன் தாமே தராசில் ஏறி 
அமர்ந்தார் . அத் தராசே விமானமாகச் 

விமானமாகச் சிவலோகம் 
சேர்ந்தார் , 


199 பாவி ஒரு மன்னன் - முத்தநாதன் . 


200 பத்திரம் - குறுவாள் ; தத்த -விளி , மெய்ப் 
பொருள் நாயனாரின் மெய்க்காவலர் . 


201 .. மெய்ப்பொருள் நாயனார் வரலாறு 
வெளிப்படை ; ஐ வாள் . படைக்கலங்களுள் தலைமை 
பெற்றதாகிய உடைவாள் ; பயிற்றி - ( வாட்போர் ) 
கற்பித்து . 


202 . அதிசூரன் - ஏனாதிநாத நாயனாரிடம் 
பகை கொண்ட ஒரு வீரன் ; வாளில் அவற்கு உடைந்து 
கத்திச்சண்டையில் நாயனாரிடம் தோற்று . செய்யு 
ளாதலின் இயற்பெயருக்கு முன்பே சுட்டு வந்தது ; 
வதிய - நிலைத்திருக்க ; மன்ன - போர் செய்யப் பொருந்த 


203. கண்டு அவன் ( அதிசூரன் ) உள்ளத்தில் 
கருதும்படி செல்ல - அதிசூரன் ஏனாதிநாதரை வஞ்சகத் 
தால் கொன்றுவிட்டான் ; சிவனடியாருக்கு நேர்ந்த இத் 
தீமையைக் காப்பியத்தும் தம் வாயால் சொல்ல விழை 
யாத தெய்வச் சேக்கிழார் பெருமான் முன் நின்ற 
பாதகனும் தன்கருத்தே முற்றுவித்தான் ( பெரிய 
ஏனாதிநாத . 40 ) என்பார் . இவ்வுலா 

ஆசிரியர் 
அதனையே பின்பற்றுகிறார் . மெய்ப்பொருள் நாயனார் 
புராணத்தில் தான் முன் நினைந்த அப்பரிசே செய்ய " 
( 15 ) என்றதும் இத்தகையதே ; மகிழ் - தான் இறந்தாலும் 
திருநீறணிந்தவன் கையால் இறக்கிறோம் என உவகை 


136 


கொள்ளும் ; ஏனாதிநாத நாயனார் - இவர் எயினனூரில் 
ஈழகுலத்தில் தோன்றியவர் ; வாட்போர் கற்பித்தலைத் 
தொழிலாகக் கொண்டவர் ; சிவனடியாருக்கு அன்பு 
பூண்டுஉபசரித்து வந்தவர் ; அதிசூரன் என்னும்மற்றோர் 
வாளாசிரியர் தொழில்முறைப் போட்டியால் பகைமை 
கொண்டார் ; முதல்நாள் நேரில் போருக்கழைத்துத் 
தோற்றோடி மறுநாள் திருநீறணிந்து அதனைத் தம் 
கேடயத்தால் மறைத்துப் போருக்கு வந்தார் ; நெருங் 
கியதும் நெற்றியில் விபூதியைக் கண்ட நாயனார் 
அவரைத் தாக்காமல் , தாம் தாக்குண்டார் ; அதனால் 
சிவலோகம் பெற்றார் . 


சேட் 


204. கோல்தேன் - கொம்புத்தேன் ; 
புலத்தில் - தூரத்தில் , 


205. கணில் - கண்ணில் . 


207. ஒரு கண் உளது அக்கண்ணையும் 

208. எய்யும் கருவி - எய்யப்படும் கருவி என்ற 
பொருளில் ஆட்சி , அம்பு ; கண்ணப்ப நாயனார் வரலாறு 
வெளிப்படை ; பொருவு இல் - இணையில்லாத . 

202 , துளைக்கருவி - புல்லாங்குழல் , 

210. ஆனாய நாயனார், மழ நாட்டு மங்கல 
ஊரில் ஆயர் குலத்தில் தோன்றியவர் ; புல்லாங்குழலில் 
திருவைந்தெழுத்தை முறைப்படி இசைத்து வந்தார் ; 
இத் தொண்டால் இவர் சிவலோகம் பெற்றார் . 


212 . 


வதுவை -திருமணம் ; அடியார் போல 
உரு எய்தி சிவன் வரக்கண்டு அவர்பால் (சிவபிரானிடம் ) 
இன்புற்றே . என்க ; சிவன் - எழுவாய் ; 
213 . பஞ்சவடி - மயிர்க்கற்றையால் 

ஆன 
பூணூல் , மாவிரத சைவர் இதனை அணிவர் ; கோதை - 
கூந்தல் ; சுரிகை - உடைவாள் ; சீதம் மலி-குளிர்ச்சி மிக்க 


137 


214. கூனற்பிறை - வளைந்த பிறைமதி ; மானக் 
கஞ்சாற நாயனார் : - இவர் கஞ்சாறூரில் வாழ்ந்த 
வேளாளர் ; இவர் பெண்ணை ஏயர்கோன் கலிக்காம 
நாயனாருக்கு மணமுடிக்க எண்ணியிருந்தனர் . 
திருமணத்திற்குச் சில நாட்களுக்கு முன்பு இறைவன் 
ஒரு மாவிரதசைவ வடிவங்கொண்டு மானக்கஞ்சாறர் 
வீட்டை அடைந்தார் மணமகள் வந்து வணங்கினாள் ;; 
அவளுடைய நீண்ட அழகிய கூந்தல் தாம் அணியும் 
உரோமப் பூணூலுக்கு உபயோகப்படும் என்ற உடனே 
கஞ்சாறர் அதை அரிந்து கொடுத்துவிட்டார் ; மணமக 
னாகிய கலிக்காமர் வந்தடைந்து தலைமழித்த 
மகளை மணப்பது மரபல்லவே எனத் தயங்கியபோது 
அவள் கூந்தல் உடனே வளர்ந்தது . திருமணம் சிறப்பாக 
நிறைவேறியது . திருமணத்தின் போது மகளின் கூந்தலை 
அரிந்தளித்த நாயனார் சாமீப முத்தி பெற்றார் . 


215 . கான இயத்து உறுப்பு - இசைக்கருவி 
களுக்குத் தேவையான போர்வைத்தோல் , வார் , 
வீணைக்குரிய நரம்பு முதலிய உதிரிப்பொருள்கள் 
எயில் புறம் - வெளி மதில் . 


217. உனியே.உன்னியே , கருதி . 


218 திருநாளைப்போவார் என்னும் நந்தனார் 
வரலாறு வெளிப்படை , 


219. பார் வேந்தன் - நாட்டை ஆளும் அரசன் 


220. நெற் கூடு - நெல் நிறைந்த களஞ்சியம் ; 
இகல்முனை- போர்க்களம் . 


என 


2:21 . போனார்.போனவராகி 

எச்சப் 
பொருளில் வந்தது . வென்று , வந்து , பார்த்து , அரிந்து , 
எறிந்து , வாளின் 

ஏற்ற கோட்புலியார் என்பது 
முடிபு ; வற்காலம் -பஞ்சம் . 


138 


223 , கோட்புலி நாயனார் . நாட்டியத்தான் 
குடியில் 

இருந்த வேளாளர் ; தொழிலால் படைத் 
தலைவர் ; சிவாலயத்தில் தொடர்ந்து நல்ல திருவமுது 
செய்வித்து வந்தார் . ஒரு சமயம் 

போர்மேற் 

சென் 
றிருந்த போது பஞ்சம் ஏற்பட்டுவிட்டது . எனவே 
கோட்புலியார் கோயிலுக்கு எனத் தனியே சேமித்து 
வைத்திருந்த நெல்லை அவருடைய உறவினர்கள் அவர் 
ஆணைச்கு எதிராக எடுத்து உண்டுவிட்டனர் . திரும்பி 
வந்த நாயனார் அறியாக் குழவி உள்ளிட்ட உறவினர் 
அனைவரையும் 

குவித்தார் . அப்போது 
இறைவன் காட்சியளித்து இறந்த உறவினர்களுக்குச் 
சுவர்க்கத்தையும் நாயனாருக்குச் 

சாலோகமும் 
தந்தருளினார் . 


கொன்று 


224 . திருமுகம் - சிறப்புக்குரிய பெரியோர் 
எழுதும் கடிதம் ; ஏலவே . அதற்கேற்றவாறே , கடிதத்திற் 
சொல்லியபடி : பத்திரர் - பாணபத்திரர் . 


225. வண்ணான் ....... பணிந்தும் - சேரமான் 
பெருமாள் ஒருநாள் யானை மீது உலா வருகையில் 
வண்ணான் ஒருவன் தன் தலையில் தாங்கிய உழமண் , 
மழையால் கரைந்து உடலெங்கும் திருநீறு பூசியவனைப் 
போன்ற தோற்றத்துடன் எதிரே வந்தான் . அச் சிவ 
வேடத்தைக் கண்ட அரசன் அவன் எதிரே சென்று 
வணங்கினார் . நடன் - நடராசன் . 


226 . தாட்க- தாமதிக்க , தாழ்க்க , எதுகை 
நோக்கிய போலி . 


- 


229. தமிழ்பாடும் - திருக்கைலாய ஞானஉலா 
என்னும் ஆதிஉலாவை அருளிச் செய்யும் ; கழறிற் 
றறிவார் 

இவ்வுலகிலுள்ள பறவை , விலங்குகளின் 
மொழியும் அறிந்தவர் என்பது சொற்பொருள் , இவர் 
சேரமான் பெருமாள் நாயனார் , இவர் 

வரலாறு 
வெளிப்படை . 


139 


230 , அற்பினொடு- அன்புடன் ; வில் திகழும் 
ஒளி மிக்க . 


234 . இயம்பினளை - கூறிய மனைவியை , 
வினையாலணையும் பெயர் . 

235. அண்டன் - தலைவனாகிய சிவபெருமான் 


| 


236. தமிழ் - திருவாலங்காட்டு மூத்த திருப் 
பதிகம் , மூத்த திருப்பதிகம் , திரு இரட்டைமணிமாலை 
அற்புதத் திருவந்தாதி ஆகிய நான்கு பிரபந்தங்கள் ; 
இவை பதினொன்றாம் திருமுறையில் தொகுக்கப் 
பெற்றுள்ளன ; காரைக்கால் 

அம்மையார் வரலாறு 
வெளிப்படை . 


238. ஆலம் பரித்த களன் - நஞ்சைத் தாங்கு 
கின்ற கழுத்தினன் என்னும் இத்தொடர் விடம் போன்ற 
சொற்களைக் கூறும் மிடற்றினன் 

என்கின்ற ஒரு 
தொனிப்பொருளையும் பயப்பதால் கருத்துடை அடை 
கொளியின் 

பாற்படும் ; பசுப்படுக்கில் - உயிருள்ள 
சீவனைக் கொன்று அளித்தால் , 

சீவபோதத்தை 
அழித்துவிட்டு என்னை அடைந்தால் விழுங்கி விடுவோம் 
என்பது தொனி ; இதனைச் 

சிவஞான 

முனிவர் 
என்னை எடுத்து விழுங்கி எனக்கே தன்னை அளித் 

தத்துவ நாதன் ( இளசைப் பதிற்றுப்பத் 
தந்தாதி 42 ) என்பார் : அருத்தி - விருப்பம் . 


தருள் 


240 . சிறுத்தொண்ட நாயனார் வரலாறு 
வெளிப்படை . தூக்கில் - ஆராய்ந்து பார்த்தால் , 

242. எம் கோணை - உயிர்களாகிய எம்பால் 
உள்ள மாறுபாட்டை ; எவ்வம் - குறை , 


- 


எண்கொள் - 


243 . ராயன் 

தலைவன் ; 
மதிப்புப்பெற்ற . 

245. ஏய - பொருந்தும்படி , 


140 


சொல் 


246. பணிமொழியார் - கீழ்ப்படிந்த 
லுடையார் ; 


248. ஏலு திருமஞ்சனம் - தன்னால் இயன்ற 
அளவு செய்யப்பெறும் திருமுழுக்காட்டு ; அஞ்சு சுத்தி 
பஞ்சசுத்தி , சிவபூசைக்கு இன்றியமையாத ஐவகைத் 
தூய்மை , அவையாவன :- பூத சுத்தி , ஆன்ம சுத்தி , திரவிய 
சுத்தி , மந்திரசுத்தி , லிங்கசுத்தி ; தத்துவங்கள் நாம் அல்ல , 
அவை சடப்பொருள்கள் ஆகும் என உணர்தல் பூதசுத்தி ; 
இவ்வாறு பூதங்கள் சடம் என அறிதலும் நம் சிற்றறி 
வால் அன்று , திருவருள் உணர்த்துவதால் தான் என 
அறிதல் ஆன்மசுத்தி ; ஆன்மா தானே சுயமாக அறிதற் 
கேற்ற அறிவற்றது என அறிந்து , ஐம்புலன்வழி 
அறிவது அனைத்தும் திருவருளால் என உணர்தல் 
திரவிய சுத்தி ; திருவைந்தெழுத்தின் பொருளையும் 
தன்மையையும் அறிதல் மந்திரசுத்தி ; பதியாகிய 
இறைவன் பசு பாசங்களிலும் கலந்து நின்று அவற்றை 
இயக்குவதை உணர்ந்து அப் பரமன் தன் வழிபடு 
மூர்த்தத்திலும் எழுந்தருளி விளங்குகிறான் 
அறிதல் இலிங்க சுத்தி ; இத்தகைய வழிபாட்டின் பயன் 
நிறைந்த ஞானமாகும் . 


என 


பஞ்சசுத்தி செய்து நின்னைப் பாவித்துப் 

பூசைசெய்தால் 
விஞ்சிய ஞானம் விளங்கும் பராபரமே ” 

( தாயுமானவர் .- பராபரக்கண்ணி 112 ) 


249. எஞ்சல் இலாது உன்னி - இடைவிடாமல் 
தியானித்து ; அனல் ஓம்பும் உயர் தவத்தோர் - வேள்வித் 
தீ வளர்த்து வழிபடும் மேலான தவத்தைப் பெற்றுள்ள 
அந்தணர் ; ஆன்மார்த்த 

பூசையோடு பரார்த்த 
பூசைக்கும் உரியவராய் , கிரியை நெறி நின்று முப்போது 
திருமேனி தீண்டப்பெறுதலின் இவ்வாறு கூறினார் ; 
முடியா - முடியாது , துவ்விகுதி தொக்கது . 


141 


250. பைய - மெதுவாக ; பராபரம் - அனைத் 
திற்கும் மேலானது , பரம்பொருள் . 


251. இவண் ஞானகுருவாகி நண்ணி ஈனம் 
இல்லா இவள்கண்ணே போந்தது எனக் கொண்டு 
கூட்டுக . 


252. விரகம் - பிரிவாற்றாமை , 


253 . 


முன் போல் - சிவபிரான் யோகத்தில் 
இருந்தபோது , சூரனின் துன்பத்தைத் தாங்கமாட்டாத 
தேவர்களின் ஏவலால் அவர்மீது மலர்க்கணை ஏவி மன் 
மதன் அவர் நெற்றிக் கண்ணால் நீறானதைப் போல . 


254 , மொய் மலரின் புங்க வில் கை வேள் 
வண்டுகள் மூசுகின்ற பூக்களாகிய அம்புகளையும் ( கரும் 
பாகிய ) தனுவையும் கையில் ஏந்தியுள்ள மன்மதன் ; 
புங்கவில்- உம்மைத் தொகை ; மங்கை ஒளித்தவன் 
திருமேனியின் இடப்பாதியிலுள்ள உமாதேவியாரை 
மறைத்துவிட்டு மானிடனாக வந்த ஆசான் . 


இப் பெதும்பைப் பருவப் பகுதியில் இயற் 
பகையார் , அமர்நீதியார் , மெய்ப்பொருள் நாயனார் . 
ஏனாதி நாதர் கண்ணப்பர் ஆனாயர் மானக்கஞ்சாறர் 
திருநாளைப்போவார் , கோட்புலியார் . சேரமான் 
பெருமாள் , காரைக்கால் அம்மையார் , சிறுத்தொண்டர் 
ஆகிய பன்னிரு நாயன்மார்கள் இடம்பெற்றுள்ளனர். 


மங்கை 


255 . மங்கை - பன்னிரண்டுவயதுடையவள் ; 
மா விரை - நிறைந்த நறுமணம் ; 


256. கோல் மின் இடையாள் - அழகிய மின் 
னலைப் போன்ற இடையை உடையவள் , மின்னலுக்குக் 
கோல் எனப் புகழ்மொழி சேர்த்ததால் புகழுவமை 


142 


அணியாகும் ; கிரியை - இறைவனுக்கு விதிப்படித் 
திருமஞ்சனம் , மலர் , தூபதீபம் முதலியவற்றால் 
அன்புடன் பூசை செய்தல் , 


" புத்திரமார்க் கம்புகலில் புதியவிரைப் போது 

புகைஒளிமஞ் சனம் அமுது முதல்கொண் டைந்து 
சுத்தி செய்தா சனம்மூர்த்தி மூர்த்தி மானாம் 

சோதியையும் பாவித்தா வாகித்துச் சுத்த 
பத்தியினால் அருச்சித்துப் பரவிப் போற்றிப் 

பரிவினொடும் எரியில்வரு காரியமும் பண்ணி 
நித்தலும் இக் கிரியையினை இயற்று வோர்கள் 
நின்மலன் தன் அருகிருப்பர் நினையுங் காலே . 

(சிவஞான சித்தியார் 272 ) 
என்பது சாத்திரம் . 


257. தேசு இரவி - ஒளிமிக்க சூரியன் : தகிக்கும் - 
சூடாக்கும் ; மா சுரத்தில் - பெரிய பாலை நில வழியில் 


258. விரும்புவ போல் - விரும்புவது போல் ,, 
தொழிற்பெயர் இறுதித் துகரம் கெட்டது . 


259 அம் கமலக்கண்ணன்- தாமரை போன்ற 
அழகிய கண்களை உடைய திருமால் . 


260. படி பரிக்க- நிலம் சுமக்கும்படி . 


சிட்சை , 


261. இசைபாடி - புகழைப்பாடி ; இரு மூன்று 
அங்கம் , வேதத்திற்கு உறுப்புகளாகக் கூறப்படும் ஆறு 
கலைகள் , அவையாவன : 

வியாகரணம் , 
சந்தம் , நிருக்தம் , சோதிடம் , கல்பம் . இவற்றுள் 
சிட்சை - சொற்களின் எழுத்திலக்கணமும் உச்சரிப்பு 
முறைகளும் கூறுவது ; வியாகரணம் - சொல்லிலக்கணம் ; 
சந்தம் - யாப்பிலக்கணம் ; நிருக்தம்- நிகண்டு , அகராதி 
போலச் சொற்பொருளை உறுதி செய்தல் ; சோதிடம் - 
வைதிகச் சடங்குகள் செய்வதற்குரிய 

காலத்தைக் 
கோள் நிலையைக் கொண்டு தீர்மானித்தலும் , கோள் 


143 


, 


நிலையால் உயிர்களுக்கு 

ஏற்படும் 

பலன்களை 
அறிதலும் ; கல்பம் - வைதிகச் சடங்குகளின் செயல் முறை 
விளக்கம் . 

262 எண்ணெண்கலை அறுபத்து நாலு 
கலைகள் ; வடகலை - சமஸ்கிருதம் . 

263. நால் ஏழாம் ஆகமம் - இருபத்தெட்டு 
சிவாகமங்கள் , அவையாவன ; காமிகம் , யோகசம் , 
சிந்தியம் , காரணம் , அசிதம் தீப்தம் , சூட்சுமம் , 
சகச்சிரம் , அம்சுமான் , சுப்ரபேதம் , விஜயம் , நிச்வாகம், 
ஸ்வயம்பூ , ஆக்னேயம் , வீரம் , ரௌரவம் , மகுடம் 
விமலம் , சந்திரஞானம் , முசபிம்பம் , ப்ரோத்கீதம் , 
லளிதம் , சித்தம் , 

சந்தானம் , சர்வோத்தமம் , 
பாரமேச்வரம் , கிரணம் , வாதுளம் ; ஈட்டம் - வலிமை ,, 
ஆகமத்தின் வலிமையாவது மெய்ப்பொருளை ஐயந் 
திரிபற விளக்குதலாம் ; வீட்டுநெறி - முக்திக்குரிய வழி . 

264. பதினெண் புராணம் - சைவம் , பவிஷ்யம் , 
மார்க்கண்டம் , இலிங்கம் , காந்தம் , வராகம் , வா மனம் , 
மச்சம் . கூர்மம் , பிரம்மாண்டம் , காருடம் , நாரதீயம் 
விஷ்ணு , பாகவதம் , பிரமம் , பதுமம் , ஆக்னேயம் 
பிரமகைவர்த்தம் என்பன ; 
பிரமம் நற் பதுமம் வைணவம் சைவம் 

பேர்உல கேத்துபா கவதம் 
அருமறை தெளித்த பவுடிகம் நார 

தீயம்மார்க் கண்டம் ஆக் நேயம் 
கருதரும் பொருள்சேர் பிரமகை வர்த்தம் 

இலிங்கம் நல் வராகம் மெய்க் காந்தம் 
மருவுவா மனம் சொல் கூர்மம் நீள் மச்சம் 
காருடம் சிறந்தவா யவியம் 

( கூர்மபுராணம் - பூர்வகாண்டம் 1-8 ) 
பிரம்மாண்ட 

புராணம் 

என்பதுவும் வாயவியமும் 
ஒன்றே ; கோல்தொடியார் - அழகிய வளையல்களை 
அணிந்த மகளிர் . 


144 


மகிழ்ந்து 


265 . உவந்து 

அன்பொடும் , 
ஆதரித்தே ; சேடியர் - தோழியர் . 


266. துதைந்திருக்குங்காலை- நெருக்கமாகக் 
கூடியிருக்கும் போது ; எற்றும் அடிக்கும் . 

269- : அனகன் - பேரழகுடையவன் ; அமலன் - 
மலங்கள் இல்லாதவன் : அசலன் - அசைவில்லாதவன் 
நிலைபேறுடையவன் ; மனவகன் எனற்பாலது எதுகை 
நோக்கி விகாரமாயிற்று . உள்ளத்தில் உறைபவன் , 
அல்லது அகமனன் என மாறிக்கொள்ளினும் அமையும் , 
உள்ளத்தே நிலைத்த தலைவன் என்றவாறு " விரும்பும் 
அடியார் எண்ணகத்தாய் என்பது திருவாசகம் ( 20-9 ) ; 
கனகன் - இரணியாட்சன் . 


என 


270. வெருவ - அஞ்சும்படி ; விதலை- நடுக்கம் ; 
அரி - இரட்டுறமொழிதலாகச் சிங்கம் , 

சிங்கம் , திருமால் 
இருபொருள் தந்து நின்றது . பிரகலாதனுக்காகத் தூணில் 
நரசிங்கமாகத் திருமால் வந்த வரலாறு வெளிப்படை . 


271 . பெரியன் சிறியன் - இவ் வுலா பனிரண் 
டாம் கண்ணியும் உரையும் காண்க ; அதுலன் - நிகரற்ற 
வன் ; தெளிவன் - எப்போதும் அறிவிலே தெளிவை 
உடையவன் ; அகுலன் - பிறவாயாக்கைப் பெரியோன் 
ஆகையால் குலம் இல்லாதவன் , சங்கறுப்ப தெங்கள் 
குலம் சங்கரற்கிங் கேதுகுலம் " என்பது தனிப்பாடல் ; 
அறிவன் - ஞானமே வடிவானவன் ; வரதன் - வேண்டு 
வோர் வேண்டுவதே ஈபவன் ; அருவன் - உருவம் 
இல்லாதவன் ; 


272. விபுலன் - பெருமைமிக்கவன் . 


273. கைத்தாய் - வளர்ப்புத்தாய் 


274 . 

நாடிப்புழை - சுவாசக்குழாயின் 
துவாரங்கள் ; இருகால் - இடைகலை , பிங்கலை என்னும் 


145 


வல 


நாசிப் 


சலம் 


இரண்டு மூச்சுகள் , இவை முறையே இட 
புழையின் வழி விடப்படுவன ; 

வஞ்சனை ; 
இவற்றின் விரிவை , 

ஏறுதல் பூரகம் ஈரெட்டு வாமத்தால் 
ஆறுதல் கும்பகம் அறுபத்து நாலதில் 
ஊறுதல் முப்பத் திரண்டது ரேசகம் 
மாறுதல் ஒன்றின்கண் வஞ்சக மாமே 

(திருமந்திரம் 568 ) 
என்பதன் விரிவுரையிலும் பிற யோக நூல்களிலும் 
காணலாம் ; ஆறாதாரம் - மூலாதாரம் , சுவாதிட்டானம் , 
மணிபூரகம் , அநாகதம் , விசுத்தி , ஆஞ்ஞை என்பன , 
மனித உடலில் இவற்றின் இடங்கள் முறையே குதம் , 
குய்யம் , நாபி , இதயம் , அடி நா . நெற்றி என்பனவாம் ; 
ஆதார நலம் அறிதலாவது மூலாதாரத்தில் உறங்கிக் 
கிடக்கும் குண்டலினி சக்தியை யோக சாதனையால் 
எழுப்பி மேலேற்றி ஆஞ்ஞைவரை படிப்படியாக 
எட்டச் செய்தல் ; ஆதாரத் தலம் அறிந்து எனினும் 
பொருந்துமாயினும் சுவடிப்பாடமே கொள்ளப்பட்டது . 

275. மதிய மண்டலத்தில் அமுது உடலம் 
தேக்கியே - இதன் 

விரிவான விளக்கத்தைத் 
திருமந்திரம் கேசரியோகப் பகுதியிலும் ( 799-824 ) 
யோக சாத்திரங்களிலும் காணலாம் ; சோதி நினைந்து - 
இறைவனைத் தியானித்து , 

276. அட்டாங்க யோகம் - இயமம் , நியமம் . 
ஆதனம் , பிராணாயாமம் , பிரத்தியாகாரம், தியானம் , 
தாரணை , சமாதி என்னும் எட்டு 

ட்டு உறுப்புக்களை 
உடைய யோகநெறி . 

இயமம் நியமமே எண்ணிலா ஆதனம் 
நயமுறு ப்ராணாயா மம்பிரத்யாகாரம் 
சயமிகு தாரணை தியானம் சமாதி 
அயமுறும் அட்டாங்கம் ஆவதும் ஆமே 

(திருமந்திரம் 552 ) 


146 


இவற்றின் விரிவை 

விளக்கமான யோக நூல்களில் 
காணலாம் . 

277. செஞ்சடையானின் மட்டவிழும் பாதம் 
என இயையும் தேன் சொரிகின்ற தாமரைத் திருவடி 
என்றபடி ; தெளிந்து - இறைவன் திருவடியை அடைதலே 
பிறவிப் பெரும்பேறாகிய வீட்டின்பமாம் என உணர்ந்து , 

திருவடி யேசிவ மாவது தேரில் 
திருவடி யேசிவ லோகம் சிந் திக்கில் 
திருவடி யேசெல் கதியது செப்பில் 
திருவடி யேதஞ்சம் உள்தெளி வார்க்கே 

(திருமந்திரம் 138 ) 
என்பது தமிழ் ஆகமம் ; கஞ்ச மலர் - தாமரைப்பூ 

278 . ஆரூரன் - திருவாரூரில் எழுந்தருளி 
யுள்ள தியாகராசப் பெருமான் ; ஆரூரர் - சுந்தரமூர்த்தி 
நாயனார் ; உம்மைகள் எண்ணுப்பொருளன ; மிண்டர் - 
விறல்மிண்ட நாயனார் , இவர் கேரளத்துச் செங்குன் 
றூரில் பிறந்து திருவாரூரில் வாழ்ந்த வேளாளர் ; சுந்தர 
மூர்த்தி நாயனார் திருவாரூர்க் கோயிலுக்கு வழிபடச் 
சென்றபோது தேவாசிரய மண்டபத்திலிருந்த அடியார் 
களை வணங்காமற் சென்றதால் , அவரையும் அவரால் 
வழிபடப்பெறும் தியாகராசரையும் தம்மால் நினைக்க 
வும் தகாதவர்கள் என நீத்துவிட்டார் ; இறைவனின் 
ஆணைப்படி ஆரூரர் திருத்தொண்டத்தொகை பாடிய 
பின் மகிழ்ச்சியடைந்தார் ; இறுதியில் சாரூபம் பெற்றார் ; 
இது . விறன்மிண்டர் தக்க வகையால் தம்பெருமான் 
அருளி னாலே தாள் நிழற்கீழ் மிக்க கண நாயகர் ஆகும் 
தன்மை பெற்று விளங்கினார் ( பெரிய . விறன்மிண்ட . 
10 ) என்பதனால் அறியப்படும் . 


279 . 

ஊறுவரில் புகுந்தே தீர்த்து உதவி 
செய்வார் என இயையும் , செய்வாராகிய எறிபத்தர் 
என்க , வினையாலணையும் பெயர் ; சிவகாமியார் . 
சிவகாமியாண்டார் ; 


147 


280 கோ வளவன் - அரசனாகிய சோழன் ; 
வேழக்கை - யானையின் துதிக்கை ; பாடு அறவே - 
பெருமை குன்றும் படி ; எறிபத்த நாயனார் - கருவூரில் 
வாழ்ந்திருந்தவர் ; சிவனடியார்கட்கு ஏதேனும் தீமை 
ஏற்பட்டால் அதனை விலக்குவதற்காக எப்போதும் 
கோடரி ஏந்தியிருப்பார் ; ஒரு நாள் சிவகாமியாண்டார் 
என்னும் அடியார் இறைவனுக்கு மலர் கொண்டுவரும் 
போது பட்டத்துயானை பூக்குடலையைப் 

பறித்து 
எறிந்தது ; உடனே எறிபத்தர் அங்கே தோன்றி 
யானையையும் , அதன் செயலைத் தடுக்காத பாகரையும் 
கொன்றுவிட்டார் ; செய்தியறிந்த சோழமன்னன் 
அங்கே விரைந்து வந்து தன்னையும் கொல்லுமாறு த 

ன் 
எறிபத்தரிடம் நீட்டினான் ; அதனை 
வாங்கி நாயனார் தம் கழுத்தை அரிந்து கொள்ள 
முயல்கையில் இறைவன் தோன்றிக் காட்சியளித்து 
இறந்தவர்களை எழுப்பினார் ; இவரும் சாரூபம் 
பெற்றார் என்பதைச் சேக்கிழார் பெருமான் அருளும் . 
• * நலம்மிகு கயிலை வேற்பில் கொற்றவர் கணத்தின் 
முன்னாம் கோ முதல் தலைமை பெற்றார் ( பெரிய . 
எறிபத்த . 55 ) என்னும் திருவாக்கால் அறியலாம் . 
சிவகணங்கள் எல்லோருமே இறைவனின் திருவடிவம் 
பெற்றவரென்பது வெளி 


உடைவாளை 


281. கருத்தா - முழுமுதற் காரணன் ; 
கண்டார் ஆகிய விசார சருமர் . எழுவாய் ; கண்டு , 
இரங்கி , நீத்து , ஆமேய்த்து , பால்ஏற்று , தாள் அறவே 
வெட்டிய தண்டீசர் என ( 284 ) முடிவு பெறும் ; 
கோவை பசுவை . 


282. அவனை நீத்து என மாறுக , ஆயனை 
விலக்கி ; 

தூய அற ஆன் - புனிதமான தருமத்தின் 
உருவமாகிய பசு , 


283-284 . கடம் - குடம் ; மால் மேவு தாள் - 
திருமாலால் விரும்பப் பெறும் திருவடி ; சண்டேசுர 


148 


நாயனார் எனப்படும் தண்டீசர் வரலாறு வெளிப்படை . 
வேளை - மன்மதனை 


286. அணிமாதிகளாம் சித்தி : அணிமா , 
மகிமா , கரிமா , இலகிமா , பிராப்தி , பிராகாமியம் 
ஈசத்துவம் , வசித்துவம் எனப்படும் எண்வகைச் 
சித்துக்கள் ; அவற்றுள் அணிமா - அணுவைப்போல மிகச் 
சிறிய உருவத்தராதல் ; மகிமா-மிகப் பெரிய வடிவத்தர் 
ஆதல் ; கரிமா - தன் உடல் மிகமிக அதிகக் கனமுற்றது 
ஆதல் ; இலகிமா - உடல் கனமே 

இல்லாமல் மிகமிக 
நொய்யதாதல் ; பிராப்தி - நினைத்த மாத்திரத்தில் 
நினைத்த இடத்திற்குச் 

வல்லவராதல் ; 
பிராகாமியம் - நினைத்த பொருள்கள் அனைத்தையும் 
உடனே அடைய வல்லவராதல் ; ஈசத்துவம் - எளிதாகத் 
தலைமையை யடைதல் ; வசித்துவம் - அனைவரையும் 
கவர வல்லவராதல் ; 


சென்றுவர 


288. மிழலைக் 

குறும்பர் 

பெருமிழலை 
என்னும் ஊரினர் ; சுந்தரமூர்த்தி சுவாமிகளையே 
தியானத்து வந்த யோகி ; சுந்தரர் மறுநாள் கயிலை 
செல்ல உள்ளார் என்பதனை முதல் நாளே அறிந்து 
தம் யோகசாதனையால் கயிலை சென்றடைந்தார் . 
சிவன் தாள் இன்றேசென் றடைடவன் யோகத்தால் 
( பெரிய . பெருமிழலைக்- 9 ) எனக் கயிலைமுன் அடைந்த 
மையின் இவர் பெற்ற முத்தி சாரூபம் என உய்த்துணரப் 
பெறும் . என்னை ? " அலர்மதி மண்டலத்தின் முகமார்க்க 
அமுதுடலம் முட்டத் தேக்கி முழுச் சோதி நினைந் 
திருத்தல் முதலாக வினைகள் உகமார்க்க அட்டாங்க 
யோகம் முற்றும் உழத்தல் உழந் தவர்சிவன் தன் 
உருவத்தைப் பெறுவர் (சிவஞான சித்தியார் 273 ) 
என்பது சாத்திரமாதலின் . 


289. திருப்புகலி ஈசன்- சீகாழியில் கோயில் 
கொண்டுள்ள பிரமபுரீஸ்வரர் ; 


149 


290. சம்பந்தர் -திருஞானசம்பந்தர் ; சரோ 
ருகம் - தாமரை ; நம்பி - சிவபெருமான் ; கணநாதர் - இவர் 
சீகாழியில் 

வாழ்ந்து கொண்டு கோயில் திருப்பணி 
செய்துவந்த வேதியர் ; திருஞானசம்பந்தப் பெருமா 
னையே எப்போதும் தியானித்திருந்து சாரூபம் 
பெற்றார் ; உம்பர் எழில் மேலான தெய்வீக அழகு , 

292 . பாசவினை ஒத்து - இருவினை யொப்பு 
ஏற்பட்டு ; இதனை மாதவச் சிவஞான யோகிகள் தம் 
மாபாடியத்து , ஒன்றில் விருப்பும் ஒன்றில் வெறுப்பு 
மாதல் இன்றிப் புண்ணியபாவம் இரண்டினும் அவற் 
றின் பயன்களினும் ஒப்ப உவர்ப்பு நிகழ்ந்து , விடு 
வோனது அறிவின்கண் அவ் விருவினையும் அவ்வா 
றொப்ப நிகழ்தலே ஈண்டு இருவினையொப்பு என்ப 
தற்குப் 

பொருள் (சிவஞானபோத மாபாடியம் 
8 ஆம் சூத் . முதல் அதிகரணம் ) என விளக்குவார் ; மல 
பாகம் - மலபரிபாகம் - 16 ஆம் கண்ணி உரையில் குறிக்கப் 
பெற்றது ; காசு இருள் - குற்றம் மிகுந்த ஆணவமலம் . 

293-294 . கனகசபைநாதர் வடிவில் ஞான 
குருவாக வந்திருப்பது சகலருக்குத் தீட்சைவழியில் 
முக்தியருளவே ; இது ஆன்ம பரிபக்குவத்திற்கு ஏற்ப 
அமையும் என்பது கருத்து ; சிந்தை கொளா சிந்தை 
கொண்டு , செய்யா என்னும் வாய்பாடு , அவாவுற்று 
நின்றாள் என்பதனைக் கொண்டு முடிந்தது ; ஆக்கம் - 
செல்வம் . 

இம் மங்கைப் பருவப் பகுதியில் விறன்மிண்டர் . 
எறிபத்தர் . தண்டியடிகள் , பெருமிழலைக் குறும்பர் . 
கணநாதர் ஆகிய ஐந்து நாயன்மார்கள் 

டம் 
பெற்றுள்ளனர் . 

மடந்தை 
295. அணியாள் - அருகே இருந்தவள் , அழகு 
உடையவள் எனினும் ஆம் ; நவ்வி - மான் ; மடந்தை - 
பதினாறு வயதுப்பெண் ; தனத்தாள் - நகிலினள் ; அவ்வி 
அழுத்தமாக . 


- 


150 


296. உள்ளும் - நினைக்கும், அன்ன நடையாள் 
என்புழி அன்னப்புள்ளைப்போன்ற அழகிய நடையை 
உடையவள் என்பது மட்டுமன்றி அன்னம் நீர்கலந்த 
பாலைத் தேர்ந்து நீரை நீக்கிப் பாலைமட்டும் பருகுதல் 
போன்று பலகலையும் பார்த்துப் பதிசிவன் என்று 
தெளிந்து உணரும் நீர்மையை உடையவள் என்பது 


தொனி . 


தாகிய 


297 - 298. தீவிரதர சத்தி நிபாதத்தையே 
இவர் மந்தம் , மந்த தரம் , தீவிரம் . தீவிரதரம் என 
நான்காகப் பகுத்துக்கொள்கிறார் , இவற்றுள் முதலாவ 

மந்த தீவிரதரம் மடந்தையாகக் காட்டப் 
பெறுகிறது ; மற்றவை முறையே தொடரும் ; வானின் 
வரு துளியைத் தேடும் பறவை என்றது சாதகப்புள்ளை ; 

து ஆகாயத்திலிருந்து வரும் தூய நீரை உண்டு வாழும் 
என்பது கவி மரபு ; இது பற்றியே பிள்ளைப்பெருமாள் 
அய்யங்கார் , தண்தா 

மரைச்சுனையில் சாதகமும் 
வேடுவரும் விண்தாரை நாடுகின்ற வேங்கடமே 

( திருவேங்கடமாலை 97 ) என்கிறார் . 


. 


மூன்றும் - சரியை , கிரியை , 


யோகம் , 


299 
முற்றும்மை . 


300. உலகுமித்தை என்று மெய்ஞானிகள் 
பாலில் வந்து பத்தி செய்து என இயையும் ; மித்தை 
பொய் என்பது சொற்பொருள் , இங்கு நிலைத்து 
நிற்காமல் அழியும் தன்மையை உடையது என்றே 
கொள்ள வேண்டும் . உலகம் என்பது இல்லாத பொருள் 
நம் மனத்தால் உள்ளது போலத் தோன்றுகிறது எனப் 
பொருள் கொள்வது ஏகான்மவாதமாகிய வேதாந்தம் 
ஆகும் ; இது சித்தாந்தத்திற்கு முரணானது . 

301. புடை மன்னிவர - அருகே நெருங்கிவர 

302. சீதக் கருமுகில் - குளிர்ச்சியும் கரிய 
நிறமும் பெற்ற மேகம் ; குளத்தின் பச்சை நிறத்திற்கு 


. 


151 


மேகமும் , படிந்து நீந்தி விளையாடும் பெண்ணிற்கு 
மின்னலும் உவமையாயின . 


மா 


- 


303 , 304. உன் வனப்பு உருவம் -உனது அழகிய 
வடிவத்தை ; அழகிய ,, 

ஒளிமிக்க 

எனினுமாம் ; 
சைவலம் 

நீர்ப்பாசி , இது கூந்தலுக்கு உவமை , 
கொண்டலும்கூந் தற்பனையும் 

கொன்றைக்கா யும்மிருளும் . 
தண்டலையும் கார்மணலும் 

சைவலமும் - வண்டினமும் 
தண் குழலை ஒப்பாம் . 

( உவமான சங்கிரகம் 1 ) 
கமலம் - தாமரை , 

முகத்திற்கு உவமை ; 
ஆம்பல் - குமுதம் , வாய்க்கு இணை , 
பகர்குமுதம் செய்யவாய் ஒப்பாம் 

( இரத்தினச் சுருக்கம் 26 ) 
சங்கு - கழுத்திற்கு உவமை , 
கமுகும் சங்கமும் கன்னியர் மிடற்றுக்கு 
ஆகும் என் றுரைத்தனர் புலவோர் 

( அறுவகை இலக்கணம் 526 ) 
வால் ஆமை - இளமையை உடைய ஆமை , புறவடிக்கு 
உவமை , 

செம்மையிற் சிறந்து வெம்மைய 
ஊன்பெறப் பிறங்கி ஒழுகுநீர் ஆமைக் 
கூன்புறம் பழித்த கோலப் புறவடி 

( பெருங்கதை - இலாவண காண்டம் -15 : 56-58 ) 
தகு நெண்டு - தனக்குரிய இலக்கணத்திற்கேற்றபடியுள்ள 
நண்டு , இது முழங்கால்களுக்கு உவமை , அலவனாம் 
என்றவிர் முழந்தாள்களும் ( அறுவகை இலக்கணம் 571) 
சேல் - ஒருவகை மீன் , கண்ணிற்கு நிகர் ; பயத்தோடும் 
போயது - இத் தலைவியின் உறுப்புக்களைக் கண்டு 
தாம் அவற்றிற்கு நிகராக மாட்டோம் என நாணத் 


உவமை 


வாகி 


152 


தோடும் அஞ்சி அகன்றன என்க ; ஒரு பெண் நீரில் 
மூழ்கி விளையாடும்போது அக் குளத்திலுள்ள தாவரங் 
களும் உயிரினங்களும் விலகிச் செல்லுதல் இயற்கை : 
இதனைத் தலைவியின் உறுப்புகளுக்கு அஞ்சி ஒடு 
வதாகக் கூறியது தற்குறிப்பேற்றம் . பொங்கும் 
பயத்தோடும் போயது என்புழி , நீ படிவதால் மேலே 
எழும்புகின்ற தண்ணீரோடுசேர்ந்து ( பாசி முதலியன ) 
அகன்றுவிட்டன என உண்மைப்பொருளும் தொனிப் 
பது ஒரு நயம் . இப்பொருளில் பயம் - நீர் ; போயது 
எண்வழுவமைதி . 


பயின்ற 


முடையார் 


இங்கு உவமையாகக் கூறப்பெற்ற சைவலம் 
முதலிய ஏழு பொருள்களும் குளத்தோடு தொடர்பு 
உடையவனவாதலின் இவ்விரு கண்ணிகளில் 
அணியை மாறனலங்கார 

மரபுவமை 
என்பார் ; மரபினும் வருவதோர் மரபுடைத் தென்ப 
என்னும் நூற்பாவையும் , உவமப் பொருள் ஒரு குழு 
வினுள் ஒரு மரபாகப் பல உவமம் வருவது மரபுவமை 

இலக்கணத்தை உடைத்தென்று கூறுவர் 
சான்றோர் என்னும் அதன் உரையையும் காண்க 
( மாறனலங்காரம் 20 ) ; இவ் விரு கண்ணிகளும் " 
மகளிர் விளையாடும் பளிங்குமாடத்தை 

ஒரு குளம் 
என்றும் அவர்களை நீரர மகளிர் என்றும் மயங்கிய 
ஆடவரைக் குறிக்கும் குமரகுருபரரின் கற்பனையோடு 
ஒப்புமையுடையது . 


. 


“ பளிங்கினில் குயின்ற பனிநிலா முற்றத்து 
விளங்கிழை மடந்தையர் விளையாட் டயர் தரக் 
கொங்குவார் குழலும் குவளை வாள் விழியும் 
பங்கய முகமும் பத்திபாய்ந் தொளிர் தலிற் 
சைவலம் படர்ந்து தடங்கயல் உகளும் 
செய்யபூங் கமலச் செழுமலர் 

ஓடை என் 
றாடவர் சிற்சிலர் நாடினர் 

( பண்டார மும்மணிக் கோவை 20 : 13-19 ) . 


153 


305 . 


கலை - உடை . 


307-308 . அனைத்தும் அறிவன் - சர்வக்ஞன் ; 
அனாதியே 

போதன் - இயற்கையாகவே அறிவு 
நிறைந்தவன் ; அனைத்தும் வியாபகன் - பார்க்கும் இடம் 
எங்கணும் ஒரு நீக்கமற நிறைந்தவன் ; அனைத்தும் 
சுதந்திரன்- எல்லாவகையிலும் முழு உரிமை உடையவன் ; 
நித்தியன் - அழிவே இன்றி நிலையானவன் ; தொல் 
அனந்த சத்தி துதைந்த - பழமையானதும் கணக்கற்றது 
மான ஆற்றல் பொருந்திய , தொல் சத்தி என்றதனானே 
இடையில் ஈட்டப்பட்டதாகா மல் இயற்கையாகவே 
தன்னோடு பொருந்திய ஆற்றல் என உணர்த்தியவா 
றாயிற்று , சென்றடையாத 

திருஉடை யானை 
( தேவாரம் 1-98-1 ) என்பதைப் போல ; பெரும் 
தீர்த்தன் - தன்னைச் சரணாக அடைந்தவர்களைத் 
தூய்மைப்படுத்தும் திறம் 

மிக்கவன் ; 

தூயோன் 
புனிதமான 

உடையவன் ; அதந்த்ரன் - மிகுதி 
களிப்பை உடையவன் அ என்பது 
மிகுதியை உணர்த்தும் முன்னொட்டு , அகோரன் 
என்புழிப் போல . 


உடலை 


யான 


இங்கு 


. 


ஆதல் 


ஆதல் 


எண்குணத்தான் என்னும் திருக்குறட் சொற் 
றொடரின் சிறப்புரையில் சைவாகமத்துட் கூறப்பட்டன 
வாகப் பரிமேலழகர் எடுத்துக்காட்டிய தன்வயத்தன் 
( சுதந்திரன் ) , தூய 

உடம்பினன் 
( தூயோன் ) , இயற்கை உணர்வினன் ஆதல் ( அனாதியே 
போதன் ) , முற்றும் உணர்தல் ( அனைத்தும் அறிவன் ) , 
இயல்பாகவே பாசங்களின் நீங்குதல் ( சுத்தன் ) , 
பேரருள் உடைமை ( தீர்த்தன் அருள்பற்றியே அடைந் 
தாரின் மாசுகளைப் போக்குகிறார் ) , முடிவில் ஆற்றல் 
உடைமை ( தொல் அனந்த சத்தி துதைந்தவன் ) . 
வரம்பு இல் இன்பம் உடைமை ( அதந்த்ரன் ) என்னும் 
எட்டு இறைப் பண்புகளும் இங்கே கூறப்பட்டதைக் 
காண்க . 


154 


- 


ஆகிய 


இவை 


311-312 . 

அரக்கு கொம்பரக்கு , சிவப்பு 
மெழுகு ; மண்டும் - மிகுதியான ; மயல் கொண்டு மண்டும் 
வெயிற்கு அரக்கு உருகுமாபோல் என இயையும் ; 
நான்கன் உருபு மூன்றன் பொருளில் வந்த மயக்கம் 

313-314 . கல்லை உரு ஆக்குவபோல் - கல்லில் 
உருவச்சிலை வடிப்பதைப் போல ; மண் முதல் ஐம்பூதம் 
பார் , நீர் , காற்று , தீ , ஆகாயம் ; வன்பொறி - அறிகருவி 
களாகிய மெய் , கண் , வாய் , மூக்கு , செவி 
வற்றுடன் தொழிற் கருவிகளாகிய நாக்கு , கால் , 

, கை , 
குதம் , குய்யம் ஆகியவற்றையும் 

கொள்க ; 
பத்தையும் கூறவே ஐந்து புலன்களாகிய சுவை , ஒளி , 
ஊறு , ஓசை , நாற்றம் என்பன தாமே பெறப்படும் ; 
சித்தம் 

முதல் கரணம் -- சித்தம் , மனம் , புத்தி , 
அகங்காரம் ஆகிய அந்தக்கரணம் நான்கு ; மண் முதல் 
அகங்காரம் முடியக் கூறப்பெற்ற இவை இருபத்து 
நாலும் ஆன்மதத்துவம் எனப்படும் ; கலாதி - காலம் , 
நியதி , கலை , வித்தை , அராகம் , புருடன் . 
என்னும் வித்தியா தத்துவங்கள் ஏழு : சுத்தமாம் 
தத்துவம் - சுத்த 

ஈஸ்வரம் , சாதாக்கியம் , 
சத்தி , சிவம் ஆகிய சிவதத்துவங்கள் ஐந்து ; இவ்வாறு 
தத்துவங்கள் மொத்தம் முப்பத்தாறாயின , இவற்றின் 
விளக்கத்தை விரிவான 

காணலாம் ; 
உயிர்ப்பு - இங்குப் பிரித்தறிதல் என்ற பொருளில் ஆட்சி ; 
இத்தின் - இந்தத் தத்துவங்களின் . 

315. உருவ தரிசனமும் ஒண் சுத்தியோடு . 
தசகாரியத்தில் முதல் மூன்றாகிய தத்துவரூபம் , தத்துவ 
தரிசனம் , தத்துவ சுத்தி என்பன ; தசகாரியம் என்பது 
பக்குவம் பெற்ற உயிர் தன்னின் வேறாக உலகத்தைக் 
காண்டலும் . தன்னைத் 

தானாகக் 

காண்டலும் 
சிவமாகக் கண்டு 

அதிற் பொருந்தி இன்பந் 
துய்த்தலுமாகிய மூன்று நிலைகளைப் பத்து அவத்தை 
களாகப் பிரித்து அறிவித்தல் ஆகும் அவற்றுள் தத்துவங் 
களையும் அவற்றின் செய்கைகளையும் 

தனித்தனி 


மாயை 


வித்தை 


நூல்களிற் 


155 


அறிதல் தத்துவரூபம் ; தத்துவம் சடப்பொருள் என 
அறிதல் தத்துவ தரிசனம் ; தத்துவம் நிலையானவை 
அல்ல என உணர்தல் தத்துவ சுத்தி 


" தத்துவம் அனைத்தும் நோக்கித் 

தனித்தனிச் செயல்கள் காண்டல் 
ஒத்ததன் உருவம் ஆகும் ; 

ஒன்றையொன் றுணரா தீது 
சத்தியம் சடமே என்னத் 

தான் அறிந் திடுதல் காட்சி ; 
நித்தியம் அன்று சின்னாள் 

நீங்குதல் என்றல் சுத்தி 
( அம்பலவாண தேசிகர் தசகாரியம் - 25 ) 


மட்டும் 


கேவலம்.உயிர் 

தனுகரணங்களைப் பொருந்தாமல் 
ஆணவமலத்தோடு 

கூடியிருக்கும் நிலை ; 
இந்நிலையில் இருக்கும் போது குருடன் கையில் கோல் 
கொடுப்பது போல இறைவன் பருஉடம்பைக் கொடுத்துக் 
கொஞ்சம் அறிவூட்டுகிறான் . ஆணவத்தோடு கன்மம் 
மாயைகளையும் பெற்றுள்ள இந்த நிலை சகலம் 
எனப்படும் . இத்தகைய கேவல சகல நிலைகளில் 
பசுஞான பாசஞானங்களே விளங்கும் . இதன் விரிவை 
எல்லாம் விளக்கமான தசகாரிய நூல்களிலும் அவற்றின் 
உரைகளிலும் காணலாம் ; இது அடுத்துவரும் ஆன்ம 
ரூபம் முதல் சிவபோகம் 

வரையான மற்ற ஏழு 
அவத்தைகட்கும் கொள்க ; மருவு 

அதீதம் - இந்த 
மூன்றினுக்கும் மேற்பட்ட நிலையாவது ; மருள் ஆரும் 
இயல்பாகவே ஆணவத்தோடு பொருந்தியுள்ள . 


316. ஆதிஉயிர் - ( படைக்கப்படாமல் ) முதற் 
பொருளாகிய ஆன்மா ; உயிர் உருவம் , உயிர்க்காட்சி , 
உயிர் ஞானம் என்க ; தசகாரியத்துள் இவை ஆன்ம 
ரூபம் , ஆன்மதரிசனம் , ஆன்மசுத்தி என வழங்கப்படும் ; 
இவற்றுள் உடல் பொறிகள் முதலியவற்றைச் சடம் 
என்றும் , தன்னைச் சித்துப்பொருள் என்றும் அறிதல் 


156 


ஆன்மரூபம் ; தான் பாசமும் அல்லன் , பதியும் அல்லன் , 
பசுவே என உணர்தல் ஆன்ம தரிசனம் ; திருவருளோடு 
கூடினாலும் ஆன்மா பதியன்று , பசுதான் என்னும் 
உணர்வோடு தற்போதம் கெட்டு நிற்றல் ஆன்ம சுத்தி ; 
ஆசறவே தன்னறிவாய் மூன்று முண்டாய்த் 

தோன்றுங்கால் 
அதுரூபம் ; ஆங்கறிவற் றுனைக்காண்டல் 

தரிசனமாம் ; 
ஏசறவே காட்டியதை எப்போதும் இதுகாட்டே 
இகழ்ந்திருந்தோம் இந்நாளும் என அழுந்தல் 

சுத்தியதே " 
( தட்சிணாமூர்த்தி தேசிகர் தசகாரியம் 7 ) 


பொதுவாகத் தசகாரிய நூல்கள் தத்துவம் , 
ஆன்மாவை அடுத்துச் சிவத்தைக் கூறும் . இவர் 
ஆன்மாவிற்கும் சிவத்திற்கும் இடையே பரையாகிய 
சத்தியையும் சேர்த்துப் பரைக்காட்சி , பரையோகம் 
பரைபோகம் என மூன்றைச் சேர்த்துள்ளார் . இவற்றின் 
விரிவை வல்லார்வாய்க் கேட்டுணர்க . 

318-319 . உயிர்கட்குத் தன்னை விளக்குபவன் 
சிவபிரான் ஒருவனே என்பதைத் தனதறிவில் அனுபவ 
பூர்வமாகக் காண்டல் சிவரூபம் எனப்படும் , 

பவ்வமீண் டகலப் பண்ணிப் 

பாரிப்பான் ஒருவன் என்றே 
செவ்வையே உயிருட் காண்டல் 
சிவரூபம் ஆகும் அன்றே " 

( உண்மைநெறி விளக்கம் 3 ) 
எங்கும் சிவமே தோன்றுவதை அநுபவத்தில் உணர்ந்து , 
சகல கேவல நிலைகளைக் கடந்து , அருளை எய்திச் 
சிவஞானத்தை அடைதல் சிவதரிசனம் எனப்படும் ; 
சிவத்தையன்றி வேறு ஒன்றிற்கும் செயல் இல்லை 
என்னும் 

உணர்வோடு அந்தப் பரம்பொருளுடன் 
கலப்பதே சிவயோகம் எனப்படும் , 


157 . 


எப்பொருளும் அசைவில்லை என அந்தப் பொருளோ 
டியைவதுவே சிவயோகம் எனும் இறைவன் மொழியே 

(உண்மைநெறி விளக்கம் 5 ) 
சிவயோகியர் தம்செயலற்று , எந்தக் காரியங்களைச் 
செய்தாலும் அவர்கள் சிவத்தோடு கலந்திருப்பதால் 
இறைவன் அவற்றைச் சிவமயமாக்கி விடுவான் . 
எல்லாமே சிவபோகமாகப்பெற்ற இந்நிலை சிவபோகம் 
எனப்படும் . 


" பாதகங்கள் செய்திடினும் கொலைகளவு கள்ளுப் 

பயின்றிடினும் நெறியில்லா நெறிபற்றி வரினும் 
சாதிநெறி தப்பிடினும் தவறுகள் வந் திடினும் 

தனக்கெனஓர் செயலற்றுத் தானதுவாய் நிற்கில் , 
நாதன் இவன் உடல்உயிராய் உண்டுறங்கி நடந்து 

நானாபோ கங்களையும் தானாகச் செய்து 
பேதமற நின்றிவனைத் தானாக்கி விடுவன் ; 
பெருகுசிவ போகம் எனப் பேசுநெறி இதுவே 

(உண்மைநெறி விளக்கம் 6 ) 
சிவரூபம் முதலிய தசகாரிய 

விரிவைச் சாத்திர 
நூல்களில் விளக்கமாகக் காண்க ; 


. 


செப்பரிய தசகாரியங்கள் என்னும் அஞ்சவத்தைத் 
தெளிவுண் டாமே ( சுவாமிநாத தேசிகர் தசகாரியம் 
7 ) என்றபடி தசகாரியங்களால் சாக்கிரம் , சொப்பனம் , 
சுழுத்தி , துரியம் , துரியாதீதம் என்னும் அஞ்சவத்தைத் 
தெளிவு என்பதை விரிந்த நூல்களில் காணலாம் ; 
கதலித் தண்டு - வாழைத்தண்டு . 


320. கொளுவுமாபோல் - கொளுத்துவதைப் 
போல . 


321 . இலங்கல் - ( மண்ணில் 
தெளிந்து ) விளங்குதல் ; துலங்கு 
அறியப்படுகின்ற . 


இருந்தாலும் 
புலன்களால் 


158 


322. கான்ற சோறு - வாந்தியெடுத்த உணவு ; 
ஒரு முறை அநுபவித்துப் பார்த்துவிட்ட நுகர்ச்சிக் 
காகவே மறுபடியும் ஏங்குதல் கான்றதை விரும்புதலுக்கு 
நிகர் என்றவாறு . இவ் வுவமையை , கலந்து ஊடிக் 
கொண்டாள் முற்றான் மடற்பனை ஊர்வதென் கின்ற 
முறைதவறு ; கற்றார் உரைப்பினும் கான்றதற் கேங்கும் 
கணக்கொக்குமே " ( வண்ணச்சரபம் 

சுவாமிகளின் 
திருச்செந்தூர்க் கோவை - 95 ) என்புழிக் காணலாம் . 

இம் மடந்தைப் பருவப் பகுதியில் அறுபத்து 
மூவரில் ஒருவரும் இடம்பெறவில்லை . 

அரிவை 
323. பிணிகூழை - கட்டப் பெறும் ( அதாவது 
ஐவகையாகப் புனையப்படும் . கூந்தல் , வினைத்தொகை ; 
மன்னு வம்பின் கட்டறுத்த வண்குயத்தாள் -சிலேடை 
1. பொருந்திய முலைக்கச்சை மீறி வளர்ந்த பெருத்த 
நகில்களை உடையவள் 
2. பொருந்துகின்ற தீமைகளின் பிணிப்பை நீக்குவதா 
கிய தருப்பையைப் போன்ற கூர்த்த அறிவினை 
உடையவள் , இப்பொருளில் குயம் - தருப்பை , உவம் 
ஆகுபெயராக அறிவை உணர்த்தியது ; பொன் அரிவை - 
திருமகளைப் போன்ற அரிவைப் பருவத்தாள் . பொன் 
எனற்குப் பொதுவாக அழகிய எனினுமாம் ; அரிவை 
பத்தொன்பது வயதுப் பெண் . 

324. புலன் .அறிவு ; மதர்விழி - செருக்கைக் 
காட்டும் கண்கள் , செறுக்கும் விழி என வினைத்தொகை 
ஆக்கினுமாம் . 

325. மீது ஈனும் - முன்னால் தான் பெற்ற 

326. கற்றா- இளைய கன்றை உடைய பசு , 
கற்றா மீது ஈனும் கன்றை , தனை அகன்ற கன்றை 
உள்ளி எனத் தனித்தனி இயையும் ; முற்பவம் - முந்தைய 
பிறவி . 


159 


ஆனால் , 


327. தெள்ளிமை - அறிவுத் தெளிவு . 

328. உலகுடல் உம்மைத்தொகை , உலகு 
புவன போகங்களையும் , உடல் தனு கரணங்களையும் 
சுட்டின. 

329. தந்திரியாழ் - நரம்புகளையுடைய இசைக் 
கருவி , இக் கண்ணியின் இரண்டாம் அடியில் ஏகாரத் 
திற்கு யா என்னும் உயிர்மெய்யெழுத்து மோனையாக 
வந்துள்ளது- இரண்டாம் சீரின் ஈற்றசையில் . பழைய 
யாப்பிலக்கணங்களில் இதற்கு இலக்கணம் கிடைக்காது . 

இயங்குவ நிற்ப வான யாவையுங் கலைமா 
தோடு ( பிரபுலிங்கலீலை - கைலாசகதி - 2 ) ; ஏதிலான் 
போல நின்றான் யார்கணும் பந்தம் இல்லான் 
( வில்லிபாரதம் - பதினைந்தாம் போர் - 28 ) என்பன 
போன்ற மிகுதியான இலக்கிய வழக்கு நோக்கி வண்ணச் 
சரபம் சுவாமிகள் , 
இகர எகரமும் இவற்றின் நெடில்களும் 
காரமும் இசையும்மோ னைக்கே 

( அறுவகை இலக்கணம் 487 ) 
என இலக்கணம் வகுக்கிறார் . 
330 . வீக்கி - நரம்புகளைக் கட்டி , 

சுருதி 
சேர்த்து என்றபடி ; கருதி - சிந்தித்து தூக்கி -உயர்த்தி , 
பாராட்டி ; 

332. விரைவுற்று- ( கோவிலுக்கு ) வேகமாகச் 
சென்று ; அந்தும் துாபம்- ( தமக்கு வழிபாட்டு முறை 
யாகப் ) பொருந்திய நறும்புகையிடுதல் ; 

333. திருப்பனந்தாட் சாய்ந்த ....... திருத்தும் - 
தாடகை என ஒரு மங்கை ( இராமாயண 
அல்லள் ) திருப்பனந்தாளில் வாழ்ந்திருந்தாள் ; 
இவள் சிவநேசம் மிக்கவள் . நாடோறும் இறைவனை 
மலர்சூட்டிவழிபட்டுவந்தாள் ஒரு நாள் மாலை அணிவிக் 
கும்போது உடை 

உடை நெகிழ்ந்துவிட்டது . முழங்கையால் 
அதை இடுக்கியவாறே 

சூட்ட 

முடியாமல் 


யகரயா 


அரக்கி 


மாலை 


160 


தவித்தபோது சிவலிங்கம் சாய்ந்து கொடுத்து மாலையை 
ஏற்றுக் கொண்டது . பிறகு அது நிமிரவே இல்லை , 
மன்னன் யானைகளைக் கொண்டு இழுத்தும் பயன் 
தரவில்லை . கலய 

நாயனார் 

இதனையறிந்து தம் 
கழுத்தில் கயிறு கட்டிக்கொண்டு இழுக்கச் சிவலிங்கம் 
நேராக நிமிர்ந்தது . 


334 .. கலயர் - குங்கிலியக் கலய நாயனார் , 
திருக்கடவூரில் திருஞான சம்பந்தர் காலத்தே வாழ்ந் 
திருந்த வேதியர் , கோவிலில் நாள்தோறும் குங்கிலியப் 
புகை இடுவதையே 

நியமமாகக் கொண்டிருந்தார் ; 
வறுமை வந்தது ; ஒரு நாள் மனைவி தன் தாலியைக் 
கழற்றிக்கொடுத்து அதனை விற்று வீட்டிற்குத் தேவை 
யான பண்டங்களை வாங்கிவரச் சொன்னாள் ; போகும் 
வழியில் குங்கிலிய வியாபாரி ஒருவன் நல்ல சரக்காகக் 
கொண்டுவந்தான் . அதைப் பார்த்த கலயர் மாங்கலி 
யத்தைக் கொடுத்துக் குங்கிலியத்தை வாங்கி விட்டார் ; 
அதனைத் திருக்கோயில் பண்டாரத்தில் சேர்த்துவிட்டு 
அங்கேயே தங்கிவிட்டார் . இறைவனருளால் அவர் வீடு 
முழுவதும் நெல்லும் பொன்னுமாக நிறைந்து விட்டது . 
அவர் திருப்பணியைத் தொடர்ந்து செய்துகொண்டு 
நலமாக வாழ்ந்திருந்தார் . திருப்பனந்தாட் செய்தி 
முன்னே கூறப்பட்டது . இறுதியில் வீட்டுப் பேறடைந்தார் 


சந்தனக் காப்பு அரற்கு முட்ட ; சிலையில் 
சந்தனக் கட்டையைத் தேய்க்கும் கல்லில் 


335. மூர்த்தி நாயனார் - மதுரையில் வணிகர் 
மரபில் தோன்றியவர் ; கோவிலுக்கு நாள்தோறும் 
சந்தனம் அரைத்துக் கொடுத்து வந்தார் ; மதுரை 
ஆட்சி சமணரிடம் சென்றதால் இவருக்குச் சந்தனக் 
கட்டை கிடைக்கவில்லை ; அதனால் தம் கையையே 
சந்தனக்கல்லில் தேய்த்தார் ; இறைவன் தோன்றித் 
தடுத்ததுடன் நாட்டாட்சியும் இவர்பால் வருமாறு 
செய்தார் ; இவர் திருநீறு , உருத்திராக்கம் , சடாமுடி 


161 


ஆகிய மூன்று சிவசின்னங்களையே அரசச்சின்னங்க 
ளாகக் கொண்டு அரசுபுரிந்தார் . இறுதியில் இறைவனடி 
எய்தினார் ; ஐம்முகனார் - ஐந்து திருமுகங்களை உடைய 
சிவபெருமான் , இவை ஈசானம் , தற்புருடம், அகோரம் , 
வாமம் , சத்யோசாதம் எனப்படும் . 


336. முருக நாயனார் - திருப்புகலூர் அந்தணர் 
திருக்கோவிலில் மலர்ப்பணி விடை செய்துவந்தார் ; 
திருஞானசம்பந்தரோடு தொடர்புகொண்டு அவர் 
திருமணத்திற்குச் 

அங்குப் 

பலருடன் 
சோதியிற் கலந்தருளினார் . 


சென்று 


336. சூலை விட்டு- சூலைநோயை அனுப்பி 
(உண்டாக்கி என்றபடி ) ; சூலை விட்டு ஆண்டு அருகமதம் 
நீக்கி அருளி என்க . 


சமண 


மன்னனாகிய 


337 . 

சமணக் கோ 
மகேந்திரவர்மன் . 


338. மதகரி - மதம்பிடித்த யானை . 


339 , கல் ஆர்த்து- கல்லில் கட்டி , கார்க்கடல் 
நீலச் சமுத்திரம் , 


- 


342 . 

வேதியன் அப்பூதி அடிகளின் 
புதல்வராகிய மூத்த திருநாவுக்கரசு . 


343. கோயிற் 

கதவு திறக்கப்பாடியது 
திருமறைக்காட்டில் ; பொற்காசு பெற்றது திருவீழி 
மிழலையில் , திருநாவுக்கரசர் வரலாறு அனைவரும் 
அறிந்த ஒன்று . 


345. அப்பூதி அடிகள் வரலாறு வெளிப்படை ; 
சிலம்பி -சிலந்திப்பூச்சி , 


162 


346. வல்லை - விரைவில் . 


- 


347. குன்ற 

வில்லியான் - மேருமலையை 
வில்லாகக் கொண்ட சிவபெருமான் ; 

உரைப்பப் 
பெற்றார் என இயையும் . 

348 . பாணர் நீலகண்டப் பெரும்பாண 
நாயனார் ; கங்குலின்கண் - இரவில் 

349. பேணும் அனல் வேதிகை- தாம் தினந் 
தோறும் ஒளபாசனை செய்து வளர்த்துவந்த வேள்விக் 
குண்டம் ; யாணர் -வளமையான , இங்கே வசதியான . 

350 , வேதி எழுந்து - ஓமகுண்டத்தில் உயர 
ஓங்கி . 

351 திருநீலநக்கர் - சாத்தமங்கையைச் சேர்ந்த 
அந்தணர் ; திருக்கோயிலில் ஒருநாள் இவர் பூசை 
செய்து கொண்டிருந்தபோது சிவலிங்கத்தின் மேல் ஒரு 
சிலந்தி விழுந்தது . இவருக்கு உதவியாக அருகே இருந்த 
இவர் மனைவி உடனே வாயால் ஊதி அப்பூச்சியைத் 
துரத்தி விட்டார் ; இதனைத் தவறான செயல் எனக் 
கருதிய நக்கர் மனைவியைத் துறந்து கோவிலிலேயே 
நீத்து வீட்டிற்குச் சென்றார் ; அன்று இரவு இறைவன் 
நாயனார் கனவில் காட்சிகொடுத்து "உன் மனைவியால் 
ஊதப்பெற்ற இடம் தவிர மற்றப் பகுதி அனைத்திலும் 
சிலம்பியின் நஞ்சால் ஏற்பட்ட கொப்புளங்களைப் 
பார் எனக் காட்டினார் ; நக்கர் மனைவியை ஏற்றுக் 
கொண்டார் ; நலமாக வாழ்ந்திருந்தனர் ; அப்போது 
திருஞானசம்பந்தர் 

அடியார் திருக்கூட்டத்துடன் 
சாத்தமங்கை வந்தார் ; அவரோடு வந்த திருநீலகண்ட 
யாழ்ப்பாணருக்கும் , அவர் மனைவிக்கும் 
ஔபாசன வேள்விக் குண்டத்திற்கு அருகேயே தங்க 
இடம் அமைத்துக் 

கொடுத்தார் ; 

அன்று அத்தீ 
வலஞ்சுற்றிச் சுடர்விட்டு ஒளிர்ந்தது ; 
திருஞானசம்பந்தரின் திருமணத்திற்குச் 

சென்று 
சோதியில் கலந்தார் . 


தம் 


இவர் 


163 


352. ஒருமை - தன் தலைவர் என்னும் துணிபு ; 


353. அமணன் - சமண சமயத்தான் ; நீர்ச்சடில - 
கங்கையை உடைய சடையைப் பெற்றுள்ள, இரண்டன் 
உருபும் பொருளும் உடன் தொக்க தொகை. 


355. திருவாரூர் எல்லை பவம் சேரும் 
திருவாரூருக்குள் பிறக்கும் . 

356. காமித்து - விரும்பி . 

357. நாவுக்கரசர் புகழ்ந்தது ; 
ஆராய்ந் தடித்தொண்டர் ஆணிப்பொன் ஆரூர் 

அகத்தடக்கிப் 
பாரூர் பரிப்பத்தம் பங்குனி உத்திரம் பாற்படுத்தான் 
ஆரூர் நறுமலர் நாதன் அடித்தொண்டன் நம்பி நந்தி 
நீரால் திருவிளக் கிட்டமை நீணா டறியுமன்றே 

( தேவாரம் 4-102-2 ) 


நமிநந்தியடிகள் ஏமப்பேரூரில் வாழ்ந்திருந்த வேதியர் ; 
ஒருநாள் திருவாரூர் ஆலயத்தில் பல திருவிளக்குகளை 
ஏற்ற விரும்பி , மாலையில் அருகேயிருந்த வீடுகளிற் 
சென்று தீபம் ஏற்ற நெய் வேண்டினர் : அவர்கள் 
சமணர்களாதலின் தர மறுத்ததோடு ஏளனமாகவும் 
பேசினர் ; வருந்திய நாயனாருக்குக் குளத்து நீரைக் 
கொண்டு விளக்கெரிக்கும்படி ஆகாயவாணிவழி இறை 
யாணை கிட்டியது ; அப்படியே செய்தார் . ஒருமுறை 
திருவாரூர் தியாகராஜப் பெருமானின் திருஉலாவோடு 
திருமணலிவரை சென்று வந்தார் ; தெருவில் பலரைத் 
தீண்டியதால் தூய்மை கெட்டு விழுப்பு ஏற்பட்டுவிட்டது 
எனக் கருதியிருந்தார் ; அப்போது ஒரு 

கனவில் 
திருவாரூர்ப் பிறந்தவர் அனைவரும் சிவகணங்களே என 
உணர்த்தப் பெற்றார் ; அடுத்தநாள் திருவாரூர் வந்து 
அவ்வூர் 

ரினர் அனைவரையும் சிவகணங்களாகக் கண்டு 
அங்கேயே வசித்திருந்து முக்தி பெற்றார் . 


164 


359. பொற்றாளம் பெற்றது - திருக்கோலக் 
காவில் ; காசு பெற்றது திருவீழிமிழலையில் ; ஏமம் குலவு 
கிழி - பொன் முடிச்சு , பெற்றது திருவாடுதுறையில் , சிவ 
பாதவிருதயர் செய்ய விரும்பிய வேள்விக்கு ; முத்துச் 
சிவிகை , முத்துப்பந்தல் , முத்துச்சின்னம் 
பெற்றது திருநெல்வாயிலில் ; காளமாகிய சின்னம் . 


ஆகியன 


- 


361 . உலக 

மன்னை 
வேந்தனை , கூன்பாண்டியனை ; 


பாண்டிமண்டல 


362 . 


ஏடு எதிர்த்தது வைகை நதியில் . 


363. விடம் தீர வணிகன் மகனை எழுப்பியது 
திருமருகலில் ; ஆண்பனை 

பெண்பனை 

ஆனது 
திருவோத்தூரில் . 


364. அங்கம் பூம்பாவையானது மயிலாப்பூரில் ; 
அருகர் கழுவேறியது மதுரையில் . 


365. புத்தர் அழிந்தது போதிமங்கையில் . 
366. பொன்னி - காவிரியாறு ; 

தோணியில் 
கடந்தது முள்ளிவாய்க்கரையில் , 


367. முயலகன் நோய் தீர்த்தது திருப்பாச்சி 
லாச்சிரமத்தில் , கொல்லிமழவன் மகளுக்கு ; தமிழ் - 
தேவாரம் . 


வன் , 


368. தமிழாகரன் - தமிழுக்கு இருப்பிடமான . 

" வகைதகு முத்தமிழாகரன் ( ஆளுடைய 
பிள்ளையார் திருக்கலம்பகம் 6 ) ; பார்த்திப - தலைவ 
ராகிய ; திருஞானசம்பந்தர் வரலாறு அறியாதார் 
அறியாதாரே ; மேற்கண்ட கண்ணிகளில் தொகுத்துக் 
கூறப்பெற்றவை போலப் பல இடங்களில் காணலாகும் ; 


165 


ஒன்று : 

அணங்கமர் யாழ்முரித்து ஆண்பனை 

பெண்பனை ஆக்கி அமண் 
கணங்கழு ஏற்றிக் கடுவிடம் 

தீர்த்துக் கதவடைத்துப் 
பிணங்கலை நீர்எதிர் ஓடஞ் 

செலுத்தின வெண்பிறையோடு 
ணங்கிய மாடச் சிரபுரத் 

தான்றன் இருந்தமிழே " . 
( ஆளுடைய பிள்ளையார் திருவந்தாதி 39 ) 


369 . ஏயர்கோன் கலிக்காம 

நாயனார் - 
பெருமங்கலம் என்னும் ஊரைச் சேர்ந்த வேளாளர் ; 
மானக்கஞ்சாற நாயனாருக்கு மருகர் ; திருப்புன்கூர்ச் 
சிவாலயத்தில் தொண்டு புரிந்து கொண்டிருந்தவர் ; 
சுந்தரமூர்த்தி நாயனார் 

இறைவனைப் பரவை 
நாச்சியார்பால் தூதனுப்பிய செயலைக் கேள்வியுற்று 
மிக வெகுண்டார் ; இதனையறிந்த சுந்தரர் வருந்தி 
இறைவனிடம் முறையிட்டார் ; இருவரையும் இணைக்க 
விரும்பி இறைவன் கலிக்காமருக்குச் சூலைநோய் தந்து 
அந்நோய் சுந்தரரால்தான் நீங்கும் என அறிவித்தான் ; 
கலிக்காமர் சுந்தரரைப் பார்க்கவும் விரும்பாமல் 
வயிற்றைக் கிழித்துக் கொண்டு இறந்து விட்டார் ; பிறகு 
சுந்தரர் வந்ததும் மீள எழுப்பப் பெற்றார் ; இருவரும் 

நீங்கி நண்பராயினர் ; பிறகு சுந்தரரோடு 
திருவாரூரில் வாழ்ந்திருந்து இறுதியில் முத்தியடைந்தார் 


பகை 


370 . 


தமிழ் 

மூவாயிரம் - திருமந்திரம் ; 
திருமூலர் வரலாறு வெளிப்படை ; ஓகை - மகிழ்ச்சி . 


371. தொட்டு - வெட்டி ; கார் ஊர் உளத்து 
கரிய பாவ எண்ணங்கள் பரந்திருக்கின்ற மனத்தினர் 
பாவத்தைக் கருமை 

எனல் 


ஆகிய 


கவிமரபு . 


166 


அருணகிரி 


“ பாவ நிறத்தின் தாருகவர்க்கம் பாழ்பட உக்ரம் 
தருவோனே (திருப்புகழ் 600 ) என்பார் 
நாதர் ; பார் ஊரை - நிலத்தையும் வாழ்ந்திருந்த 
ஊரையும் , பார் 

வயல்களையும் ஊர் வீடுகளையும் 
குறித்து நின்றன , உம்மைத் - தொகை . 


என 


372 .. தண்டியடிகள் - திருவாரூரினர் ; பிறவிக் 
குருடர் ; கோயில் வழிபாட்டிற்குத் தண்ணீர் போது 
மான அளவு கிடைக்காததால் கமலாலயக் குளத்தை 
ஆழமாக்கிச் செப்பம் செய்ய முனைந்தார் ; குளத்தருகே 
வாழ்ந்திருந்த சமணர் பழித்தனர் ; அடிகள் இறைவன் 
பால் முறையிட்டார் ; சிவபெருமான் இவருடைய 
கனவில் காட்சியளித்து மறுநாள் இவர் பார்வையைப் 
பெறச் சமணர் குருடராவர் 

உரைத்ததோடு 
மன்னன் கனவிலும் மறுநாள் நாயனார் வழக்கைத் 
தீர்க்கும்படி ஆணையிட்டார் ; விடிந்த பின் அனைவரும் 
குளக்கரையில் கூடினர் ; தண்டியடிகள் நீரில் மூழ்கி 
எழும்போது பார்வை பெற்றார் ; சமணர்கள் 
அனைவரும் பார்வையிழந்தனர் ; அரசன் அவர்களை 
ஊரைவிட்டே ஓட்டிவிட்டான் ; நாயனார் இறுதியில் 
முத்தி பெற்றார் . 

373. மகம் - வேள்வி ; சிறப்புலி நாயனார் 
திருஆக்கூர் வேதியர் ; திருவைந்தெழுத்தையே மூலமாகக் 
கொண்டு வேள்வி செய்து 

பயனையும் 
சிவபெருமானுக்கே அர்ப்பணம் செய்து வந்தவர் ; இதன் 
பயனாக இறைவன் திருவடி நீழலை அடைந்தார் . 


அதன் 


சினகரம் - கோயில் ; 


அனவரதம் 


374 . 
எப்போதும் . 


376.கூற்றுவ நாயனார் - ஒரு குறுநில மன்னர் ; 
கள் நிதையை ஆண்டிருந்து பல மன்னர்களை வென்று 
போர்சர் ஆனார் ; சோழர்களைப் போலத் தில்லை 
மூவாயிரவர் கையால் முடிசூடிக் கொள்ள விரும்பினார் ; 


167 


ஆடல் 


அவர்கள் மறுத்து விட்டனர் ; 

கூற்றுவர் 
வல்லானின் திருவடிகளே தமக்கு முடியாகட்டும் எனச் 
சிந்தித்துத் துயில் கொள்ளக் கனவில் அவ்வாறே 
அருளப்பெற்றார் ; இறுதியில் வீட்டின்பமடைந்தார் ; 
நல்கவெலும் கூற்றுவர் , அன்பாய் அகம் மகிழும் 
கூற்றுவர் எனத் தனித்தனி இயையும் . 


உடையவன் ; 


377. விறலினான் - திறமை 
கிட்டலர் -பகைவர் , 


379. புகழ்ச்சோழர் கருவூர் அரசர் ; 
அதிகனோடு போரிட்டு வென்று போரில் வெட்டுண்ட 
வீரர்களுள் சிலரின் தலைகளைப் பார்வையிட்டபோது 
ஒன்றில் ஒரு சடை இருக்கக்கண்டு தான் ஒரு சிவனடி 
யாரைக்கொன்ற பாவத்திற்காக அத்தலையை 
தட்டிலேந்தித் தலைமேல் தாங்கித் தீப்புகுந்து முத்தி 
பெற்றார் ; எறிபத்தர் 

கையில் வாளீந்த வரலாறு 
280 ஆம் கண்ணி உரையில் சுருக்கமாகக்கூறப்பட்டது . 

380. மாழை - பொன் , இங்கே பொற்காசு . 

381 , காமக் குறியோர் - புணர்ந்த பிறகு அச் 
சின்னங்களுடன் அப்படியே வந்தவர் ; உனி - கவனித்து . 

382. நரசிங்க முனையரையர் - திருமுனைப் 
பாடி அரசர் , திருவாதிரைதோறும் தம்பால் வருகின்ற 
சிவனடியார்களுக்கு அமுதிட்டு நூறு பொன் கொடுத்து 
வந்தார் ; ஒரு திருவாதிரையில் காமுகன் ஒருவன் நாண 
மின்றிப் புணர்ச்சிச் சின்னங்களுடன் சிவவேடமும் 
தரித்துப் பொன்பெற வந்தான் ; மற்ற அடியார்கள் 
அவனை 

இகழ்ந்தபோதும் மன்னர் அவனுக்கு 
அமுதளித்து இருநூறு பொன் வழங்கினார் . 

383. பதம் விளக்க - கால் அலம்ப ; கடிஆர் 
( மணப்பொருட்கள் சேர்ந்து ) வாசனை பொருந்திய ; 
புனல் - தண்ணீர் . 


168 


384 . கை வாங்க என மாறுக . வாங்குதல் - 
தயக்கத்தால் செயலில் வேகம் குறைதல் , 


385 . 

கலிக்கம்பர் - திருப்பெண்ணாகடத்து 
வணிகர் ; நாள்தோறும் சிவனடியார்களை வீட்டிற் 
கழைத்து மனைவியார் நீர்வார்க்கக் கால் அலம்பி அமுது 
படைத்து வழிபட்டு வந்தார் ; தம் பழைய வேலையாள் 
ஒருவன் ஒருநாள் சிவனடியாராக வரக் கலிக்கம்பர் அவன் 
கால்களையும் பற்றினார் ; ஆனால் மனைவி பழைய 
நினைவால் - நீர்வார்க்கத் தாமதம் செய்யவே சினங் 
கொண்டு அவருடைய கையை வெட்டிவிட்டார் . தானே 
அடியாருக்கு 

அமுது 

செய்வித்து அனுப்பினார் . 
நாயனார் சில நாள் கழித்து முத்தி பெற்றார் ; கிட்டி 
சென்றடைந்து . 

386. சத்தி நாயனார் - வரிஞ்சையூரில் வாழ்ந்த 
வேளாளர் ; சிவனடியார்களை நிந்தை செய்பவர்கள் 
யாராக இருந்தாலும் அவர்களுடைய 

நாக்கைக் 
கத்தரிக்கும் இயல்புடையவர் . இதே அடியார்பணியால் 
அவர் முத்தி அடைந்தார் ; வெண்பா - க்ஷேத்திரத் 
திருவெண்பா ; இப் பிரபந்தம் - பதினொன்றாம் 
திருமுறையில் இடம்பெற்றுள்ளது . 

187 : காடவர்கோன்-காஞ்சிபுரத்தையாண்ட 
மன்னர் ; க்ஷேத்திரத் திருவெண்பாவின் ஆசிரியர் ; 
ஐயடிகள் என்னும் பெயருடையவர் . 


388 , வாயிலார் - மயிலாப்பூரினர் ; இல்லறத் . 
தார் ;சிவபெருமானுக்கு உள்ளத்திலேயே 

ஆலயம் 
அமைத்து நாள்வழிபாடு சிறட் புவழிபாடுகளை மான் சீக 
மாகவே செய்து சிவபதம் பெற்றவர் . 
890. செருத்துணை 

மருகலைச் 

சேர்ந்த 
தஞ்சாவூரில் வாழ்ந்த ஒரு வேளாளர் ; திருவாரூரில் 
கோயிற்பணிவிடை செய்து வந்தார் ; ஒருநாள் பல்லவ 


169 


மன்னராகிய கழற்சிங்க நாயனார் தம் மனைவியுடன் 
திருக்கோயில் வழிபாட்டிற்கு வந்தார் . வலம் வருகையில் 
மலர் மண்டபத்திற்கு அருகே கொஞ்ச தூரம் தள்ளிக் 
கீழே விழுந்திருந்த மலர் ஒன்றை அரசியார் எடுத்து 
மோந்தார் . இதனைக் கண்ட உடனே பெருஞ்சினங் 
கொண்ட செருத்துணையார் முகர்ந்த நாசியை அரிந்து 
விட்டார் ; இச் செய்தியை அறிந்த பல்லவன் முகர்ந்த 
மூக்குடன் மலரை எடுத்த கையையும் அரிய வேண்டும் 
எனக் கூறிக்கொண்டே மனைவியின் 

கைகளையும் 
வெட்டி வீழ்த்தினார் . செயற்கரிய இச் செய்கைக்காக 
இரண்டு நாயன்மார்களும் நீண்டநாள் கழித்து முத்தி 
பெற்றனர் . 


392. அன்பர்க்கு ஆவனவும் செய்யும் . 

395 . இடங்கழி நாயனார்- கொடும்பாளூரை 
ஆண்டுவந்த வேளிர் மரபினர் ; கோயிற்பணிகளையும் 
அடியார் வழிபாட்டையும் சிறப்பாகச் செய்துவந்தார் ; 
சிவனடியார்களுக்குத் 

தவறாமல் 

அமுது படைக்கும் 
விரதம் பூண்ட 

அன்பர் 

ஒருவர் ஒரு நாள் தம்பால் 
பொருளில்லாமையால் அரசாங்கக் களஞ்சியத்தில் நெல் 
எடுக்க முனைந்து பிடிபட்டுவிட்டார் ; இதனை அறிந்த 
மன்னராகிய இடங்கழியார் தம் கருவூலம் முழுவதையும் 
தானியக் 

களஞ்சியங்களையும் சிவனடியார்களே 
கொள்ளை கொள்ள அனுமதித்து விட்டார் ; 
சில்லாண்டுகள் கழித்து இந் நாயனார் முத்திபெற்றார் . 

396. பூங்கோயில் - திருவாரூர்க் கோயிலின் 
பெயர் , கமலாலயம் என்பதன் தமிழ் வடிவம் ; தார் 
ஊர்-மாலைகள் அசைகின்ற ; தனித்தேவி - பட்டத்தரசி ; 
ஏர் ஊரும்-அழகு பொருந்திய . 


397 , மாந்தளிர்க்கை - மாமரத்தின் இளந் 
தளிரைப் போன்ற மெல்லிய கை ; அணி மூக்கை - அழகிய 
நா.சியை ; முனிந்து -சினந்து . 


170 


398. செருத்துணை 

நாயனார் 

வரலாறு 
390 ஆம் கண்ணி உரையில் கூறப்பெற்றது . 

399. சிற்பரன் - அறிவையும் கடந்து நிற்கும் 
கடவுள் ; வில் பொலியும் மாடங்கள் - ஒளிவீசித் திகழும் 
மாடிகள் ; வில்பொலியும் , விண்ணில்உயர் என்னும் 
இரண்டையும் தனித்தனியே 

மாடங்களுக்கு 
அடையாக்குக . 


400. கோச்செங்கட் சோழர் - இவர் சிவ 
பெருமானுக்கு எழுபது மாடக்கோயில்கள் எழுப்பியவர் 
என்பதைத் திருமங்கையாழ்வார் . 
இருக்கிலங்கு திருமொழிவாய் எண்தோள் ஈசற்கு 

எழில்மாடம் எழுபது செய் துலகம் ஆண்ட 
திருக்குலத்து வளச்சோழன் 

( பெரிய திருமொழி 6-6-8 ) 
எனச் சிறப்பாகக் கூறுகிறார் . வேதியர்க்கு என்பதைச் 
சிலேடையாகக் கொண்டு 1 . அந்தணர்களுக்குத் 
தில்லையில் வீடுகள் கட்டித் தந்ததையும் , 2. வேதத்தின் 
பொருளான சிவபெருமானுக்கு மாடக்கோயில்களைக் 
கட்டியதையும் கருதுக ; இப் பொருளில் வேதியற்கு 
எனற்பாலது சிலேடை 

விகாரப்பட்டது ; 
" வேதியா ! வேதகீதா ! ( தேவாரம் 4-62- 1 ) என்னும் 
அப்பர் திருவாக்கால் இறைவனை வேதியன் என்னும் 
மரபறியப்படும் . 


நோக்கி 


கோச்செங்கட்சோழன் தன் முற்பிறவியில் ஒரு 
சிலந்தியாக இருந்தான் . இச் சிலந்தி திருவானைக்கா 
இறைவனை வழிபட்டுவந்ததோடு அவன்மேல் நாவல் 
மரச் சருகுகள் விழாதபடி வலையும் கட்டி வந்தது ; 
அங்கேயே வழிபட்டு வந்த ஒரு யானை இச் சிலந்திக் 
கூட்டை அசுத்தமாகக் கருதித் தினந்தோறும் கலைத்து 
வந்தது ; ஒரு நாள் சிலந்தி சினங்கொண்டு யானையின் 
துதிக்கையில் நுழைந்து அதைக் கொன்றுவிட்டது ; 


171 


தானும் இறந்தது ; இறைவன் யானைக்கும் வரமளித்துச் 
சிலம்பியைச் சோழ மன்னனாகப் பிறப்பித்தான் ; 
முற்பிறவியில் யானைமீது கொண்ட பகை 
காரண 
மாகவே கோச்செங்கட்சோழன் யானையால் அடைய 
முடியாத மாடக் 

கோவில்களாகக் கட்டினான் , 
வண்ணயாழ் - இராகங்களைத் தோற்றுவிக்கின்ற யாழ் ; 
இரண்டன் தொகை . 


403. தமிழை யாழில் இட்டு-இயலை இசை 
யொடு புணர்த்துக் கருவியில் இசைத்து , வள்ளிதழ்க் 
கோதை தானே இட்டதோர் வண்ணந் தன்னை 
(சிந்தாமணி 

1696 ) என்புழிப் புணர்த்ததொரு 
புணர்ப்பு விசேடம் என்றார் நச்சினார்க்கினியர் . 


404. யாழ்மூரி - யாழில் அமைத்துப் பாட 
முடியாத பண் ; திருநீலகண்டப் பாணர் - திருநீலகண்ட 
யாழ்ப்பாணர் என்றே வழங்கப் பெறுவார் ; இவர் 
திருஎருக்கத்தம்புலியூரில் பிறந்தவர் ; மதுரைக் 
கோயிலில் யாழ் வாசிக்கும்போது சுருதி கலைந்து 
விடாதிருக்கும் பொருட்டு இறைவனால் பலகை அருளப் 
பெற்றவர் ; சீகாழி சென்று திருஞானசம்பந்தரைப் 
பிரியாமல் அவர் திருப்பாசுரங்களை யாழிலிட்டு 
இசைத்து வந்தார் ; பாணரின் உறவினர் இவருடைய 
யாழிசையால் தான் சம்பந்தருக்குப் புகழ் சேருகிறது 
எனக் கூறியதால் உள்ளம் வருந்தித் தம் யாழில் 
அடங்காத பண் 

ஒன்றை அருளவேண்டுமெனச் 
சம்பந்தரிடம் வேண்டினார் ; அப் பெருமான் மாதர் 
மடப்பிடியானை எனத் தொடங்கும் பதிகம் 
இசைத்தார் ; அது இவருடைய கருவியில் அடங்கவில்லை ; 
பாணர் யாழை உடைக்க முயலச் சம்பந்தர் தடுத்தார் ; 
திருஞானசம்பந்தரின் திருமணத்தில் யாழ்ப்பாணர் 
சோதியுட் கலந்தார் . 


405. அவனி - உலகம் ; வற்கடம் - பஞ்சம் . 


172 


406. மஞ்சனம்-திருமுழுக்காட்டும் நீர்க்குடம் , 
மஞ்சனம் - அபிஷேகம் , ஆகுபெயராக நீரை உணர்த்தி , 
இருமடி . யாகுபெயராக நீர்க்குடத்தை உணர்த்தியது ; 
ஞாலமிசை - நிலத்தில் ; நம்பனார் -சிவபெருமான் . 


உடைய 


407. புகழ் அனாற்கு புகழை 
அன்னாருக்கு , இரண்டன் தொகை . 


408. புகழ்த்துணை நாயனார் - செருவிலிபுத் 
தூரில் தோன்றிய ஆதிசைவர் ; நியமம் தவறாமல் 
ஆலயத்தில் அபிஷேக ஆராதனை செய்து வந்தார் : 
பஞ்சம் வந்தது ; உடல் இளைத்துத் திருமஞ்சனக்குடத் 
தைத் தூக்க வலுவற்றவராய் , ஒரு நாள் அதனைச் 
சிவலிங்கத் திருமேனியின் மீதே போட்டு மூர்ச்சித்து 
விழுந்துவிட்டார் ; அன்றிலிருந்து பஞ்சம் தீர்ந்து நாடு 
செழிக்கும்வரை இறைவன் இவருக்கு நாள்தோறும் 
பொற்காசொன்றை வழங்கிவந்தார் ; இவரும் தம் 
விரதத்தில் நழுவாமலிருந்து 

முத்தி 

பெற்றார் ; 
செற்றம் - தீராச் சினம் . 

410. தாபித்து - எழுந்தருளச் செய்து ; கணம் 
குழு , பரிவார 

தேவதைகளைக் குறித்து நின்றது ; 
அளி- அன்பு . 


411 . 

பூசலார் நாயனார் - திருநின்றவூர் 
அந்தணர் ; ஓர் சிவாலயம் கட்ட விழைந்தார் ; பொருள் 
இல்லாமையால் மனக் கற்பனையாலேயே படிப்படியாக 
ஆலயம் அமைத்து முடித்துத் திருக்குடமுழக்கிற்கும் 
மானசீகமாக நாள் குறித்திருந்தார் ; காடவர்கோன் 
என்னும் மன்னன் காஞ்சிபுரத்தில் உண்மையாகவே ஒரு 
கற்றளி எடுப்பித்து இந்த நாளையே கும்பாபிஷேகத் 
திற்குக் குறித்திருந்தான் . முதல் நாள் இரவு இறைவன் 
மன்னனின் கனவில் தோன்றித் தான் பூசலார் கட்டிய 
கோவிலில் குடியேற வேண்டியிருப்பதால் கற்றளிக் 


173 


சிவானு 


. 


குடமுழக்கை வேறொரு நாள் வைத்துக் கொள்ளும்படி 
கூறிவிட்டார் . மறுநாள் அரசன் திருநின்றவூர் சென்று 
கோயிலைக் காணாது திகைத்து , பூசலாரின் சிவபக்தியை 
அறிந்து வணங்கிச்சென்றான் ; உரிய நேரத்தில் பூசலார் 
அகக்கோயிலில் சிவப்பிரதிட்டை இனிது நிறைவேறியது ; 
இறுதியில் பூசலார் வீட்டின்பம் பெற்றார் ; பூதித் 
துணை -1 .. 

மனைவி , 2. திருநீற்றின் பெருமையை 
உணர்த்திய துணைக்கருவி , 3. இணைந்து 
பூதியில் திளைத்தவள் என முப்பொருள் காண்க . 
கவிமன்னர் - திருஞான சம்பந்தர் ; 

சொல் - புகழ் , 

, 
மங்கையர்க்கரசி வளவர்கோன் பாவை வளைக்கைம் 
மடமானி , பங்கயச்செல்வி பாண்டிமாதேவி 
பந்தணை விரலாள் பாண்டிமாதேவி " பத்தி .ஆர் 
கின்ற பாண்டிமாதேவி மண்எலாம் நிகழ மன்ன 
னாய் மன்னும்மணிமுடிச் சோழன் தன் மகளாம் பண் 
ணின் நேர் மொழியாள் பாண்டிமாதேவி பல் நலம் 
புணரும் பாண்டிமாதேவி " ( தேவாரம் 3-120 ஆம் 
பதிகம் ) என ஆளுடைய பிள்ளையார் போற்றிக் கூறு - 
வதை நினைந்து சொல்லியது . 

412 , மங்கையர்க்கரசி - நின்றசீர் நெடுமாற 
நாயனாரின் மனைவியாகிய இவர் வரலாறு வெளிப் 
படை ; துண்டமதி - பிறைச்சந்திரன் ; தண்டல் இலா 
குறைவற்ற . 

413. கோது இல் - குற்றமற்ற ; கீள் - கோவணத் 
தோடு சேர்த்து நெய்யப்பெற்ற அரைஞாண் ; 
நேசநாயனார் - காம்பீலி என்னும் ஊரில் வாழ்ந்திருந்த 
சாலியர் ; சிவனடியார்களுக்கு ஆடை , கீள் , கோவணம் 
நெய்து வழங்குவதையே தம் வழிபாடாகக் கொண் 
டொழுகி இறைவன் திருவடி அடைந்தார் . 

415. காசினி - உலகம் 
416. அருள் 

ஆகர - கருணைக்கு இருப்பிட 
மானவரே ; இருள்தீர் கர - அறியாமையை ஒழிக்கும் 
ஞானமுத்திரையைக் காட்டும் கைகளை உடையவரே . 


"நலத் 
உள்ளம் உலகில் ஒட்டாமல் 
இரு, எனதம் 

174 
418. திகம்பரன் -திசைகளையே ஆடையாகப் 
பெற்றவன் ; இகம்பரம் - இம்மை மறுமை ; துணையும் 
இல்லோன் - பேரூழியில் சிவபிரான் தன்னந்தனிய 
னாகவே இருப்பார் என்பது மரபு . 

" கடல்உலகம் அண்டர் அண்டம் காய் அழலின் நீற்றி 
அடலை உடல் முற்றும் அணிந்து - சுடலைதனில் 
தாழ்சடிலத் தென்கருவைத் தாணு தமியனாய் 
ஏழிசையாழ் வாசித் திடும் 

( திருக்கருவை வெண்பா அந்தாதி 44 ) 
அகம்பன் - உள்ளத்தில் சற்றும் நடுக்கம் ஏற்படாதவன் . 
ஸ்திதப்ரக்ஞன் . 

419. எண் சித்தி -286 ஆம் கண்ணியுரையில் 
கூறப்பெற்றது . 

420. பரிந்தே - அன்பு கொண்டே . 

422. புளகம் மயிர்க்கூச்செறிதல் ; கம்பம் - 
நடுக்கம் . 

425. வல் இருப்புத் தூண் - பலங்கொண்ட 
இரும்புக் கம்பம் ; மாயைவினை ஆசு -மாயையும் கர்மமும் 
ஆகிய இரண்டு மலங்கள் ; மாயைவினை - உம்மைத் 
தொகை , ஒருசொல் நீர்மைத்தாக நின்று ஆசுடன் 
இணைந்து பண்புத்தொகையாயிற்று . 

427 . கமல இலை 
தண்ணீர் , துறவிகள் உலகியலிலே இருப்பினும் அவர்தம் 

உவமை ; 
வெண்தேர் - கானல் நீர் . பேய்த்தேர் எனப்படும் ; 
நாதரின் அருட்பார்வை கிடைத்த உடனே தனு கரண 
புவன போகங்கள் நிலையில்லாப் பொய்ப்பொருள் என 
உணரலாகும் . 


175 


" தந்தைதாய் மகவு மனை வாழ்க்கை யாக்கை 

சகம் அனைத்தும் மவுனிஅருள் தழைத்த போதே 
இந்திரசா லம்கனவு கானல் நீராய் 
இருந்ததுவே இவ்வியற்கை என்னே என்னே 

( தாயுமானவர் பாடல்கள் - தந்தை தாய் -1 ) 


என்பது 


முன்பினும் பொய்யாக ஞானகுருவினை 
அடைவதற்கு முன்னமே நூற் கல்வியாலும் கேள்வி 
யாலும் அவள் உலகம் பொய் என அறிந்திருந்தாள் . 
இது அநுபவத்திற்கு வராமல் வாசாஞானமாக மட்டுமே 
இருந்தது . இப்போது குருவருள் கிட்டிய உடனே 
வெறும் சொல்லளவிலான அறிவாக இல்லாமல் 
அநுபவபூர்வமான அநுபூதியாக ஆயிற்று 
கருத்து ; தூரத்திலே இருந்து பார்க்க நீரலைபோல் 
காட்சிதரும் கானல் அருகே சென்ற உடனே மணலாகிய 

உண்மை வடிவத்தைக் காட்டுவதும் , தூக்கம் 
தெளிந்த உடனே முன்பு கண்டது கனவு எனப் பின்பு 
தெளிவடைவதும் உவமையின் 

பயன் ; 

மாயப் 
பேய்த்தேர் போன்றும் நீப்பரும் உறக்கத்துக் கனவே 
போன்றும் நனவுப்பெயர் பெற்ற மாய வாழ்க்கையை 
மதித்து ( கோயில் நான்மணிமாலை 28 ) 
நெடும்பிழையென் றோதி உலகம் அலகைத்தேர் என்ன 
அறைவாள் (சித்தாந்தப் பஃறொடை 230 ) என்பன 
போலப் பல நூல்களில் இவ்வுவமை இடம்பெறும் . 
அசைவு அற்று - மன ஒருமை பெற்று . 


தன் 


" உலகே 


உலாவின் இந்த அரிவைப் பருவத்தில் 
குங்கிலியக் கலயர் , மூர்த்தியார் . முருகனார் . 
திருநாவுக்கரசர் , அப்பூதி அடிகள் , திருநீலநக்கர் , 
நமிநந்தி அடிகள் , திருஞானசம்பந்தர் , ஏயர்கோன் 
கலிக்காமர் , திருமூலர் , தண்டியடிகள் , சிறப்புலியார் , 
கூற்றுவ நாயனார் ; புகழ்ச்சோழர் , 

நரசிங்க 
முனையரையர் , கலிக்கம்பர் , சத்தி நாயனார் . ஐயடிகள் 
காடவர்கோன் , வாயிலார் 

நாயனார் , 


176 


கழற்சிங்க நாயனார் , இடங்கழியார் , செருத்துணையார் , 
கோச்செங்கட்சோழன் , திருநீலகண்ட யாழ்ப்பாணர் , 
புகழ்த்துணை நாயனார் , பூசலார் , மங்கையர்க்கரசியார் 
நேசநாயனார் ஆகிய இருபத்தெட்டு நாயன்மார்கள் 
டம்பெற்றுள்ளனர் . 


தெரிவை 
தெரிவை இருபத்துநான்கு வயதுப் பெண் . 

430. ஓதி - கூந்தல் ; அமர் - பொருந்திய 
ஓதியின் கண் என ஏழன் உருபு விரிக்க ; 

431. கோதை - மலர்மாலையனைய பெண் , 
உவம ஆகுபெயர் ; புலன் - ஐம்புலன்களில் ஒன்றாகிய 
செவி ; இருங்குழை - பெரிய காதணி ; தாவடி - பயணம் ; 
தா இல் - குற்றமற்ற 


432. உரகப் பை - பாம்பின் படம் . 

433. அண்டசம் - முட்டையில் பிறப்பன ; 
சுவேதசம் - வேர்வையில் பிறப்பன ; உற்பீசம் . நிலத்தில் 
பிறப்பன ; சராயுசம் கருப்பையில் பிறப்புன ; 
உயிர்த்தோற்றம் இவ்வாறு நான்கு வகைப்படும் ; 

434. தாபரம் ஒரே இடத்தில் இருப்பவை , 
நிலைத்திணை நாற்காலி- விலங்கினம் ; எழுவகைப் 
பிறப்பில் இத்தொல்லை உலகில் ( 433 ) என்றதால் 
தேவரையொழித்து ஏனைய ஆறையும் கூறினார் . 


; 


435. மெத்தச் சலித்தது 
புல்லாகிப் பூடாய்ப் புழுவாய் மரமாகிப் 
பல்விருகம் ஆகிப் பறவையாய்ப் பாம்பாகிக் 
கல்லாய் மனிதராய்ப் பேயாய்க் கணங்களாய் 
வல் அசுரர் . ஆகி முனிவராய்த் தேவராய்ச் 
செல்லாஅ நின்ற இத் தாவர சங்கமத்துள் 
எல்லாப் பிறப்பும் பிறந்திளைத்தேன் 

( திருவாசகம் -சிவபுராணம் 26-31 ) . 


177 


436. ஒத்த வினையாள் - இருவினையொப்பு 
அடைந்தவள் ; மலபாகம் - மல பரிபாகம் ; இனையும் 
வருந்தும் 

437. அந்தகன் - குருடன் ; வந்து அருள்வது 
என்று ; என்று - எந்நாள் . 

439. வேதிகை - மேடை ; ஆதரம் - அன்பு . 

440. வாழி - முன்னிலை அசை ; 
அருளாழியான் - கருணைக் கடல் போன்றவன் . 

441. அந்தம் இலா - எல்லையற்ற . 

442 , மின்பொலி நீறு - ஒளியால் விளங்கு 
கின்ற விபூதி ; திருநீற்றின் வேடம் மெய் . " 

தூய்மைத் 
திருநீற் றடைவேமெய்ப் பொருளென் றறியும் 
துணிவினார் ( பெரிய.-நமிநந்தி .5 ) 


மயலும் 

அளித்து - சிவகாமத்தை 
உண்டாக்கி , முன் தீதகற்றி ( 441 ) என்றது அவகாமங் 
களை ஒழித்ததை ; இவ்வாறின்றி இங்கு மயல் அழித்து 
என பாடங்கொண்டால் தொடர்ந்து இங்கேயே 
பதைத்து மயங்கி 

மயலுள் தாழ்ந்தே எனக் 
கூறுவதற்குப் பொருந்தாது 


மா 


445. முதல்நாள் இரவு கனவில் 

மயல் 
அளித்தான் ; நேரம் செல்லச் செல்ல அது வளர்ந்து 
மாமயலாகித் தலைவியை மூழ்கடிக்கிறது ; கணிப்பரிய - 
எண்ணிக்கைக்கு அடங்காத , மிகுதியான என்றபடி : 

447 , பாரா - பார்த்து , செய்யா என்னும் 
வாய்பாடு , 

448 , அருவிமான - அருவியைப் போல .. 
449. கம்பித்து - நடுங்கி .. 

450. ஒளிகாலும் பிரகாசிக்கும் ; கண்ணுளர் 
அருகே இருப்பவர்கள் , அணுக்கத்தொண்டர் . 


178 


451 . முரசு ஆர்கலியின் ஆர்ப்ப ; ஆர்கலியின் 
கடலைப் போல , இன் உவம உருபு ; கடி - நறுமணம் ; 
- உலகம் முதலிய புவன 

போகங்களை 
உணர்த்தியது . 


452. அத்துவ 

ரூபன் - வழியின் வடிவமாக 
இருப்பவன் ; கேவல நிலையில் உள்ள ஆன்மா தனு 
கரணங்களைப் பெற்றுப் புவன போகங்களைப் புசித்தே 
ஆணவ நீக்கத்தில் ஈடுபடுகின்றதாதலின் அந்த வழியே 
இறையருளால் கிடைத்த இறை வடிவாகிறது . இது 
முதல் நிலை ; அருள் ரூபன் - இறைவனின் திருவருள் 
வீழ்ச்சியாம் சத்திநிபாத வடிவன் ; இது . இடைநிலை ; 
இன்பரூபன் - சிவானந்த போகமாகிய வடிவன் ; இது 
இறுதிநிலை . 


453. அட்டரூபன் - அட்டமூர்த்தம் , ஐந்து 
பூதங்கள் , சூரியன் , சந்திரன் . ஆன்மா ஆகிய எட்டும் 
இறைவன் வடிவங்களாகும் ; 

இருநிலனாய்த் தீயாகி நீரு மாகி 

இயமான னாய்எறியும் காற்று மாகி , 
அருநிலைய திங்களாய் ஞாயி றாகி , 
மாய் அட்ட மூர்த்தி ஆக " 

( தேவாரம் 6-94-1 ) 


1 


ஆகாச 


* மண்ணீர் விசும்பு கனல்கால் அருக்கன் 

மதி ஆவி என்னும் முறையால் 
எண்ணீர்மை கொண்ட இவை எட்டும் அன்றி 

உலகென்ப தில்லை இவையே 
அண்ணா உனக்கு வடிவாம் " 

( கலைசைப் பதிற்றுப் பத்தந்தாதி 69 ) 
என்பார் சிவஞான முனிவர் . சப்தகான ரூபன் - ஏழு 
சுரங்களாலான இசையையே 
கொண்டவன் , 

" ஏழ் இசையாய் இசைப்பயனாய் இன் 
னமுதாய் " (தேவாரம் 7-51-10) ; நால் தலையன்நாதன் - 


தன் 


வடிவமாகக் 


179 


உடைய 


- நான்கு தலைகளை 

பிரமனுக்கும் 
தலைவன் , 

உயர்வு சிறப்பும்மை விகாரத்தால் 
தொக்கது ; நவரூபன் - நவந்தருபேதத்தை உடையவன் . 
சிவம் , சக்தி , நாதம் , விந்து , சதாசிவன் , மகேசன் , 
உருத்திரன் திருமால் , பிரமன் என்பன அவை 
சிவம் சக்தி நாதம் விந்து 

சதாசிவன் திகழும் ஈசன் 
உவந்தருள் உருத்தி ரன் தான் 

மால் அயன் ஒன்றின் ஒன்றாய்ப் 
பவந்தரும் அருவம் நாலிங் 

குருவம் நால் உபயம் ஒன்றா 
நவந்தரு பேதம் ஏக 

நடிப்பன் என்பர் " 

( சித்தியார் - 164 ) 
என்பது சாத்திரம் ; ஏற்றம் உள- உயர்வுடைய . 


நாதனே 


454. ஓர் ஐந்து ரூபன் - ஈசானம் , தற்புருஷம் 
அகோரம் , வாமதேவம் , சத்தியோஜாதம் என்னும் 
ஐந்து ; பிரமன் , திருமால் , உருத்திரன் , மகேஸ்வரன் . 
சதாசிவன் என்னும் பஞ்சப்பிரம வடிவன் எனினுமாம் ; 
ஐ ஐந்து - சந்திரசேகரர் , உமா மகேசர் , இடபாரூடர், 
சபாபதி , கல்யாண சுந்தரர் , பிட்சாடனர் , 

பிட்சாடனர் , காமாரி , 
காலகாலர் , திரிபுராரி . சலந்தராரி , மாதங்காரி , 
வீரபத்திரர் . சங்கரநாராயணர் , மாதொருபாகர் . 
கிராதர் , கங்காளர் , சண்டேசாநுக்ரகர் , நீலகண்டர் , 
சக்கரப்பிரதர் , கசமுகானுக்கிரகர் , சோமாஸ்கந்தர் , 
ஏகபாதர் , சுகாசீனர் , தட்சிணாமூர்த்தி , இலிங்கோற் 
பவர் என்னும் சிவமூர்த்தங்கள் இருபத்தைந்து . 
இவற்றுள் முன் இருபத்துநான்கும் உருவமும் இருபத்து 
ஐந்தாவது அருஉருவமும் ஆகும் , இந்த லிங்கவடிவமே 
மற்ற இருபத்து நான்கற்கும் ஆதியாகும் என்பதை , 


180 


மொழிந்த நால் இரு மூவர்க்கு மூலமாய் , 
ஒழிந்தி டா அரு வோடுரு வாய் , மயல் 
அழிந்த ஆணொடு பெண்ணுரு ஆகியும் 

எழுந்த தாகும் இ லிங்கநன் மூர்த்தியே 
( பேரூர்ப் புராணம் - காலவன் வழிபடு படலம் 24 ) 
என்னும் கச்சியப்ப முனிவர் திருவாக்கால் அறியலாம் ; 
இந்து - சந்திரன் ; சிவரூபன் -வழிபடுபவருக்கு மங்களத் 
தை அருளும் திருவடிவை உடையவர் . 


455. கொடி மறு த - கொடிகளால் அலங்கரிக்கப் 
பெற்ற தெரு , மூன்றன் தொகை . 

456. தவிசு - இருக்கை . 


457, விதிர் விதிர்த்து - நடுங்கி , எதிர்ப் 
படுவோரின் உயர்வையும் தம் தாழ்வையும் உணர 
வல்லாருக்குப் பெரியோர் திருமுன்பு ஏற்படுவதோர் 
மெய்ப்பாடு . 


. 


458 கண்டி - உருத்திராக்க மாலை , சிகை 
குடுமி , கண்டி சிகை - உம்மைத்தொகை ; 

சுடர் மறை 
நெருப்புக்கண்ணை வெளியே தெரியாதபடி ஒளித்துள்ள ; 
மறைநுதல் - வினைத்தொகை ; மறை , 

சந்த , தூ 
என்பனவற்றைத் தனித்தனி இயைக்க ; சந்த நுதல் - 
சந்தனத்தை அணிந்த நெற்றி , இரண்டன் தொகை ; 

நுதல்- ( திருநீறணிந்த ) வெண்மையான நெற்றி ; 
சாந்தத் தூதுதல் என்பது பாடமாயின் திருநீறணிந்த 
தூயநெற்றி என்க ; சாந்தம் -திருநீறு . 


459. களம் - கழுத்து . 

460. குழை - சிவபிரான் அணியும் காதணி , 
அதனை மறைத்து ஆறுகட்டி புனைந்துள்ளார் . 

461. விதி சிரம் - பிரமாவின் மண்டையோடு , 
கரந்து - மறைத்து , நிரை - வரிசையான . 


181 


462. அஞ்சு கொத்து மாலை -சிறிய உருத்தி - 
ராக்கங்கள் நூற்றெட்டைப் பொற்கம்பியால் கட்டிய 
மாலை ஓர் இழையாக ஐந்து இழைகளைப் பிணைத்து 
மார்பில் அணியும் கொத்துத் தாழ்வடம் ; அம் 
புலித்தோல் - அழகிய வேங்கையின் தோல் ; மென்பட்டு 
ஆர் - மெல்லிய பட்டு வேட்டி பொருந்திய . 

463. மருங்குல் - இடுப்பு . 

464. தாகம் அறப் பாரீர் - நீங்கள் உங்கள் 
ஆசைதீர என்னைப் பாருங்கள் எனத் 

தெரிவை 
கனகசபைநாதரிடம் கூறியதாகப் பொருள் கொள்ளக் 
கூடாது ; பிறவிநோய் தீர வேண்டும் என்னும் என் 
வேட்கை தீரும்படி நீங்கள் கடைக்கண் நோக்கால் 
சட்சு தீட்சை வழங்கவேண்டும் என்பதே பொருள் ; 
அடுத்துப் பதமலர் என் சென்னிமிசை தாரீர் என்றது 
ஸ்பர்ச தீட்சை . 


466. களம் - முதலது கழுத்து , அடுத்தது நஞ்சு , 
மூன்றாவது கள்ளம் , வஞ்சனை ; சொல்பின் வரு 
நிலையணி . 

497. இளமதி , வெண்மதி , வளையும் மதி முழு 
வளர்ச்சியின்றிப் பிறையாக உள்ளதும் , வெள்ளை 
நிறமுடையதும் , வளைந்திருப்பதுமாகிய சந்திரன் ; 
வல்வினையால் - என் தீயவினைகளின் காரணத்தால் ; 
வளையும் - இரட்டுற மொழிதலாக என்னைச் சூழ்ந்து 
கொண்டு என் ஆன்ம ஈடேற்றத்தைத் தடுக்கின்ற ; 
வல்வினையால் வளையும் மதி - " வினை புத்திதத்துவத் 
தைப் பற்றி நின்று சங்கார காலத்தில் புத்திதத்துவம் 
மாயையின் ஒடுங்கியவழி . அம்மாயை பற்றுக்கோடாக 
நின்று , புனர் உற்பவத்தில் தநுகரணம் முதலியவற்றிற்கு 
ஏதுவாய் வரும் எனக் கொள்க (சிவஞான போத 
மாபாடியம் 2 ஆம் சூத் அதிகரணம்) : விநாச காலே 
விபரீத புத்தி என்னும் பழமொழியும் இதுபற்றியே 
எழுந்தது ; குளம்-நெற்றி ; வளையுமதி இருமுறை மடங்கி 
வந்தது மடக்கணி , 


1 


182 


468. அரி ஐம்பொறி -1 . தீயின் அழகிய சுடர் 
2. பகைவராகிய ஐந்து புலன்கள் , ஏனழயேற்கு 
என்னுடன் பிறந்த ஐவரும் பகையே ” (திருவிசைப்பா 
8-2 ) ; அடக்கவாகாதோ எனற்பாலது தளைநோக்கி 
அகரம் 

தொக்கது ; அரி என்பின் ஆய - திருமாலின் 
எலும்புகளால் ஆகிய , அரியைம்பொறி மடக்கு . 


469 , மாலைய்யொளித்த - யாப்பு நோக்கிய 
விரித்தல் ; மாயை 

மாயையால் தோன்றிய 
மயக்கத்தை , மூன்றன் தொகை . 


மாலை 


470. எழில்தார் - அழகிய மாலை ; மாழை 
ஒண்கண் - அழகியதும் ஒளி மிக்கதுமாகிய விழிகள் . 

471. இரவி வெயில் - சூரியனின் கதிர்ச்சூடு ; 
இழுது -- நெய் . 


472. கரியில் திகழ் எரி - இருந்தையில் பற்றிய 
தீ ; கூர்த்த - மிகுந்த 

473. ஈன - இழிந்த : மானும் - நிகர்க்கும் . 
474. ஓகை - மகிழ்ச்சி ; மண்டி - அதிகரித்து . 

475. பெருவழியில் போவார்தம்பின் - இரட்டுற 
மொழிதலாகச் சிவிகை ஏறிப் பெரிய வீதியில் செல்லும் 
அவருக்குப் பின்னால் என ஒருபொருளும் , சிவஞான 
நெறியாகிய பெரிய ஒழுக்கத்தைப் பின்பற்றும் 
தேசிகரைப் 

பின்பற்றி என மற்றோர் பொருளும் 
கொள்க ; உன்னி - நினைந்து ; சங்கம் நீங்குவது மான 
கைவளை கழன்று பிரிவதைப் போல , தன்னை விருநம்பி 
வாங்கி அணிந்து மகிழ்ந்து பிற அணிகளோடு சேர்த்துப் 
போற்றும் மகளிரைப்பற்றிச் 

சற்றும் வருத்தம் 
கொள்ளாமல் கை மெலிந்தவழி வளையல் அணிந்த 
வளுக்கே தெரியாமல் கழன்று சென்றுவிடுகிறது 
செயல் பிள்ளைப்பேற்றை விரும்பிப் பெற்று வளர்த்து 
மகிழ்ந்து பல சேடியரோடு கூட்டிப் பாதுகாக்கும் 


183 


தாயைவிட்டு 

அவளுக்கே தெரியாமல் நீங்கிவிடும் 
தலைவியின் செயலுக்குத் தொழிலுவமம் ஆகிறது ; 
வளையின் செயல் தலைவியின் செயலுக்கு உவமை . 


. 


477. வழிவசை வசைவழி என மாறுக , 
இகழ்ச்சிக்குக் காரணம் , முன்பின்னாகத் தொக்க 
நான்கன் தொகை ; படி - உலகம் ; கழிபெரு - எண்ணிக் 
கையில் மிகுந்தவர்களும் பெருமையால் சிறந்தவர் 


களுமாகிய . 


478. சொல் தவறினோர்க்கு ; தொலையா - 
தப்பாது ; நிரயம் - நரகம் ; பொற்றொடி- பொன்னால் 
ஆகிய வளையல்களை அணிந்தவளே , அண்மைவிளி 
இயல்பாயிற்று 


480. தீதிலா மாளிகை என்றமையானே 
அருத்தாபத்தியால் வீதியில் 

இருந்தால் தீமை 
விளைகிறது என்னும் பொருளும் பெறப்படுகிறது . 


481-483 . தாய்க்கூட்டம் - ஒரு பிறவிக்கு ஐந்து 
தாயர் , பிறவிகளோ எண்ணிற்கடங்காதவை , எனவே 
தாயர்கள் எத்துணையர் எனக்கூற 

யலாதபடி 
மிகுதியானவர்கள் என்பது கருத்து ; 
உய்வகை பாராட் டும் தாய் 

ஊட்டும் தாய் முலைத்தாய் கைத்தாய் 
செய்வகை அறிந்து போற்றும் 

செவிலித்தாய் ஐவர் தாயர் 
என்பது சூடாமணி நிகண்டு ( 12-44 ) . 
* 484 . 

அன்னை - அண்மைவிளி ; என்னலும் 
என்று கேட்கவும் . 


486. திசை நூல் 

திசை நூல் - திசைமொழிகளாலான 
நூல்கள் , இது தெலுங்கு , கன்னட நூல்களை -சிறப்பாக 
இசைப்பாடல்களை குறித்தது ; சந்து - சந்தனம் . 


184 


தணவாது - நீங்காமல் ; சரித்தே - 


487 . 
இயங்கியே . 


488 . 


பாங்கோ 


முறையாகுமோ . 


489. இட்டம்.இஷ்டம் , விருப்பம் 

491-492 . புன்மை இழிதகைமை ; 
முறிய என மாறுக , மனம் நோகும்படி ; ஒப்பு : 


- 


உளம் 


பொன்னொடு மணிஉண் டானால் 

புலைஞனும் கிளைஞன் என்று 
தன்னையும் புகழ்ந்து கொண்டு 

சாதியில் மணமும் செய்வர் ; 
மன்னரா யிருந்த பேர்கள் 
வகை கெட்டுப் போவா ராகில் 
பின்னையும் யாரோ என்று 
பேசுவார் ஏசு வாரே . 

( விவேக சிந்தாமணி 25 ) 


== 


493. செவ்வி - அழத ; கல்வி உடைமை என்றது 
படித்துப் பட்டங்களால் பெருமையும் பொருளும் பெறு - 
தலை , முன் அறிவுடமை என்றது இயற்கையறிவை ; 
ஒல்லாது - பொறுத்துக் கொள்ள இயலாமல் . 

494. அழுக்காறுற்றே - பொறாமை கொண்டு ; 
ஒருவும் வகையும் விட்டுவிலகிச் செல்லுமளவும் ; ஒழிப்பீர் 
-நீக்குவீர் ; கருதில் - நன்றாக ஆராய்ந்து பார்த்தால் . 


495 . பொய்யின் கிரமம் - (உள்ளன் பில்லாமல் 
வெளித் தோற்றத்தால் மட்டும் அன்பு பாராட்டுகின்ற) 
அசத்தியமான ஒழுக்கம் . 


496 அடுபிணி - வருத்துகின்ற நோய் , வினைத் 
தொகை ; அழுங்கி- துன்புற்று ; கிடையில் கிடப்பின் - 
படுத்த படுக்கையாக இருப்பின் , ஆணிற்குக் கூறியது 
பெண்ணிற்கும் உபலட்சணம் ; கடுகி - விரைவில் 


185 


497 . 

மா காலன் - பெரிய இயமன் ; மரபில் 
உறும் . (உம்முடைய ) குடியில் தோன்றுகின்ற ; பாகு 
ஆர்மொழியார் வெல்லப்பாகு 

இனிய 
சொற்களையுடைய இளம்பெண்கள் 


போன்ற 


498. முனிந்து -சினந்து , இயமனுக்கு யார்மீதும் 
வெறுப்போ சினமோ இல்லாவிடினும் காலன் 
சினத்தோடு உயிரைப் பற்றுவதாகக் கூறல் கவிமரபு . 


500. முன்னைவினை வாதனை - பிராரத்த 
கருமத்தால் விளைந்த வருத்தம் ; முற்றியது ஈது என்ன 
முற்றிய தீது என்ன 

இரண்டு வகையாகவும் 
கொள்ளலாம் 


என 


501. உளத்து உன்னி- நெஞ்சத்தால் நினைத்து , 
விருப்பமில்லாமல் நினைத்தாளாதலின் உளத்து உன்னி 
என வேண்டாது கூறினார் , கண்ணால் பார்க்கமுடியாத 
காட்சி என்பது போன்ற வழக்கு ; துன்னு - பொருந்தும் ; 
தோடு - பழத்தின் ஓடு . 


தெரிவையின் நிலையை உரைக்கும் இந்த 
உலாப் பகுதியில் திருத்தொண்டர்களைப் பற்றிய 
செய்திகள் ஏதும் இல்லை . 


பேரிளம்பெண் 


502. பேரிளம் பெண் - தெரிவைப் பருவத்தைக் 
கடந்தவள் ; எனவே வயது வரம்பு கூறவேண்டியதில்லை . 
மதிப்பொறி - சந்திரப்பிரபை என்னும் தலையணி ; ஆர 
பொருந்தும்படி ; ஐம்பாலில் - கூந்தலில் ; மகளிரின் 
தலையலங்காரம் முடி , குழல் , தொங்கல் , பனிச்சை , 
சுருள் என ஐவகைப்படுதலின் கூந்தல் ஐம்பால் 
எனப்படுகிறது ; ஏரி உலவும் சிறப்புடைய . 


186 


இவர் 


503. முன்பே கூறியபடி ( கண்ணி 297 உரை ) 
தீவிரதரத்தை நான்கு பிரிவாகப் 

பிரித்துக் 
கொள்கிறார் . அவற்றுள் மிகமிக அதிகமாகச் சத்தி 
பதிந்த நிலையாகிய தீவிரதரத்தின் தீவிரதரநிலை 
இந்தப் பேரிளம்பெண் பகுதியில் இடம்பெறுகிறது . 
கோது ஈரும் - குற்றத்தைப் பிளந்து அழிக்கும் ; மா தேசு 
சிறந்த ஒளியை உடைய ( கண்ணாள் ) . 


மா 


504 மை அணுகா - மை தீட்டப் பெறாத ; 
நோக்கத்தாள் - கண்களை உடையவள் ; 

தேசு 
( உடையனவும் ) மை அணுகாதவையுமாகிய நோக்கத் 
தாள் என்க ; பேரிளம்பெண் 

மை 

தீட்டாமை . 

புயல் ஒழுங்கு 
தீரத் தெழுதல் இலாத் தெண்டிரைபோல் அஞ்சனங்கள் 
ஓரத்தெழுதாத ஒண்கண்ணாள் 

(திருக்காளத்திநாதர் உலா 509 ) 
ஒப்பனையில் நாட்டமில்லாத இயற்கை அழகி என்பது 
கருத்து : பின்வருவனவும் இதுவே ; வம்பை - மார்க்கச்சை ; 
வெறி செய்ய - நறுமணத்தையும் சிவந்த நிறத்தையும் 


உடைய . 


505 . வளை கொங்கை - சற்றே சரிந்த நகில் ; 
சற்றே முடிசாய்த்து நின்ற முலையாள் 

(திருவேங்கட உலா 543 ) 


506. பேரிளம்பெண்கள் நிறைய அணிகலன் 
அணியாமை - 

" அவையவத்தின் தொல்லை அபிராமம் எல்லாம் 
இவைகரக்க லாவதென் என்றோ - கவின் இசைத்த 
நாணாதி ஆபரணம் நான் கெய்தி யோ நவம் ஆம் 
பூணாரம் அத்தனையும் பூணாதாள் ” 

(திருவானைக்கா உலா 420 , 421 ) 
சேண் ஆரும் - வானுலகில் உள்ள; வாணி - கலைமகள் 


187 


507 . 


கலை சாத்திரமும் - கலைகளும் அறிவு 
கலை - மொழிகள் . எழிற்கலைகள் 


நூல்களும் , 
எனினுமாம் . 


508. பல் சமயமும் முணர்ந்து - யாப்பு நோக்கிய 
விரித்தல் . சிவம் இங்கே சைவ 

சைவ சமயத்தைக் குறித்து 


நின்றது . 


509. ஆரும் பிறவி- (உயிர்களுக்குத் தொடர்ச்சி 
யாக வினைக்கு ஈடாகப் ) பொருந்துகின்ற பல பிறவிகள் ; 


எழுகடல் மணலை அளவிடின் அதிகம் 
எனதிடர் பிறவி 

அவதாரம் ; 
னி உன் தபயம் எனதுயிர் உடலும் ; 
இனியுடல் விடுக 

முடியாது ; 
கழுகொடு நரியும் எரிபுவி மறலி 
கமலனும் மிகவும் 

அயர்வானார் ; 
கடன் உன் தபயம் ; அடிமை உன் னடிமை ; 
கடுகிஉன் அடிகள் 

தருவாயே 
என்பார் அருணகிரிநாதர் . ( திருப்புகழ் 596 ) ஆரும் 
மடி - நிறைகின்ற வயிற்றில் . 


ஆடும் 


- 


510 . 

கொல்லுவதைப்போலத் 
துன்புறுத்துகின்ற ; தாதா - வள்ளல் ; பீடு - பெருமை . 


சமய 


511 . 

வல்லி - பிற சமயங்களை 
வாதத்தால் வென்ற வெற்றியை உடைய 

கொடி 
போன்றவள் ; பேர் -விருது . 


சமயசயவல்லி என்னும் 


512 , அப் பெயர் 
விருதை . 


ஆகிய 


னும் . 

188 
513 . பெயர் மாற்றுதற்கா - சயவல்லி 
என்னும் பட்டத்தை அபசயவல்லி 
என மாற்றுவதற் 
காக , 

அதாவது தோற்கடிக்க ; எல்லவரும் - ( பிற 
சமயத்தினராகிய நாங்கள் ) எல்லோரும் . 

இங்கிருந்து இவ் வுலாப் பிரபந்தம் சிவஞான 
சித்தியார் பரபக்கம் , சங்கற்ப நிராகரணம் 
நூல்களைப் பின்பற்றி ஒவ்வொரு சமயக்கருத்தாக 
எடுத்துப் பூர்வபட்சம் செய்து , பிறகு மறுத்துச் சைவ 
சித்தாந்தத்தை நிலைநாட்ட முற்படுகிறது 

514. மற்று அவரைப் பார்த்து என்புழி மற்று 
மொழிமாற்றின்கண் வந்தது ; உமது முத்திநிலை 
என்றது செய்யுட்கிழமைக்கண்வந்த ஆறாம் வேற்றுமை . 

உலகாயதன் உலகாயத சமயத்தை 
மேற்கொண்டவன் ; இச்சமயம் காட்சி , கருத்து , நூல் 
ஆகிய மூன்று பிரமாணங்களுள் காட்சியை மட்டுமே 
தக்கதென மேற்கொள்ளும் . ஐந்து 

பூதங்களுள் 
காட்சிக்குப் புலனாகாத ஆகாயத்தை விடுத்துப் 
பூதங்களும் 

வெவ்வேறு விதமாகக் கலக்க உடலும் ,, 
உலகும் தோன்றின எனக் கூறும் . - இச் சேர்க்கை 
நீங்கியபோது பொருள்கள் தம் நிலை மாறி மீண்டும் 
நான்கு 

பூதங்களாக மாறிவிடும் என்னும் . இத் 
தோற்றமும் அழிவும் ஏன் என்று கேட்டால் அது அப் 
பொருட்களின் இயற்கைப் பண்புஎனப்பதில் சொல்லும் . 
இக் கொள்கை சுபாவவாதம் எனப்படும் . உடலின் 
வேறாக உயிர் என்ற ஒன்றையும் இச் சமயம் ஏற்றுக் 
கொள்வதில்லை . 

உயிர் , 

கடவுள் , மறுமை , வீடு , 
பாவம் , புண்ணியம் என்பனவற்றை ஏற்றுக்கொள்ளாத 
இச் சமயத்திற்கு உலகியல் இன்பமே வாழ்வின் குறிக் 
கோளாகும் . கண்டு கேட்டு உண்டு 

உயிர்த்து 
உற்றறியும் ஐம்புலன்களாலும் ஒரு சேர இன்பம் பெறும் 
நிலையே இச் சமயத்திற்குப் பேரின்பமாம் . 


189 


515 . அளவைக்காட்சி - காட்சியளவை என 
மாறுக , பிரத்யட்சப் பிரமாணம் ; நால்பூதம் - மண் , 
நீர் , காற்று , நெருப்பு ஆகிய நான்கு 


516. மனாதி - மனம் முதலியன ; காண்க : 
“ ஒத்துறு புணர்ச்சியில் உருக்கள் பல ஆகும் 
வைத்துறு கடாதிபல மண்ணில்வரு மாபோல் ; 
புத்திகுணம் நற்பொறி புலன்கள் இவை எல்லாம் 
இத்தின்வரும் நீரினில் எழும்குமிழி யொத்தே 

(சிவஞான சித்தியார் - பரபக்கம்-51 ) 


517 . காய் - பாக்கு ; அடை - வெற்றிலை ,, 
வெற்றிலை பாக்கு , சுண்ணாம்பு ஆகிய மூன்றும் சேரும் 
போது அம்மூன்று பொருள்களில் எதிலும் இல்லாத 
செம்மை தோன்றுவதைப் போன்று நான்கு பூதங்களின் 
கலவையால் அதில் இல்லாத அறிவும் உண்டாகிறது . 
தேரின் நூறடை காய்செ றிந்தவை சேர வேறு 
சிவப்பெழும் ( சிவஞான சித்தியார் - பரபக்கம் 38 ) 

518-519 . ஒப்பு : 
நித்தலுமே 
பூசிமுடித் துண்டுடுத்துப் பூங்குழலார் தங்கலவி 
ஆசைதனிற் பட்டின்ப ஆர்கலிக்குள் - நேசமுற 
நின்று திளைக்கும் இதுமுத்தி அல்லதுவே 
றொன்று திளைக்கும் அதுமுத்தி- அன்றென்று 
இலகா இருளலகை போல் இகலே பேசும் 
உலகாயதன் 

( நெஞ்சுவிடு தூது 107-110- ) ; 
அத்தன்- கடவுள் . 

520. காட்சி அல்ல - அறிவு புலன்களால் 
நேரிடையாக அறியப்படும் தூலப்பொருளன்று : சொல் , 
செயல்களால் ஒருவரிடம் உள்ள அறிவு அறியப்படுகிறது . 
எனவே இது அநுமானமே ; கார் - மேகம் . 


190 


உடைய 


அது- உண்ப 


521. மேதினியோர் - உலகில் உள்ள மக்கள் ; 
துன்னுபுனல் - நிறைந்த நீர் , வினைத்தொகை 

522 மாற்றம் - சொல் ; சீற்றரவு.சினத்தை 

பாம்பு , இராகு கேதுக்களைச் சுட்டியது , 
சீற்றவரவு எனற்பாலது யாப்பு நோக்கித் தொகுத்தல் 
விகாரம் பெற்றது . 

523 ஆரியன் - மேலோன் , இங்கு நூலாசிரிய 
னாகிய அறிஞன் . 

524. விடக்கு -ஊன் ; தின்னும் 
தாகிய அச்செயல் ; 

525-526 . சோரி - இரத்தம் ; என்பு - எலும்பு ; 
மேதை - மாமிசம் ; நீர் - இவ்விடத்தில் சிறுநீர் ; மச்சை 
வழும்பு ; முடை 

மென் தோல் - தீயவாசனையை 
வெளிப்படுத்துவதும் மென்மையானதுமாகிய தோல் ; 
கபம் - கோழை , ஒப்பு ; 

குடரும் கொழுவும் குருதியும் என்பும் 
தொடரும் நரம்பொடு தோலும் - இடையிடையே 
வைத்த தடியும் வழும்பும் ஆம் மற்றிவற்றுள் 
எத்திறத்தாள் ஈர்ங்கோதை யாள் (நாலடி . 46 ) 


527. தொழுது உய் எனக் கூறி உலகாயதன் 
மதத்தை மறுத்தாள் ; போதம் இலான் - மெய்யறிவு 
இல்லாதவனாகிய உலோகாயத வாதி . 

528-529 , புத்தரில் - சவுத்திராந்திகர் . யோகா 
சாரர் , மாத்துமிகர் , வைபாடிகர் என நான்கு பிரிவின 
ராகிய பௌத்த சமயத்தினருள் ; சவுத்திராந்திகம் - இது 
ஹீனயான பௌத்தத்தைச் சேர்ந்தது ; குமாரலப்தர் 
என்னும் அறிஞரால் விளக்கப்பெற்றது ; இச் சமயம் 
புறத்தே பொருள்கள் உண்டு என ஏற்றுக்கொள்வது ; 

பொருள் முதல் வாதம் ; சவுத்திராந்திகம் 


எனவே 


191 


என்னும் பெயர்க் காரணம் - சகம் முழுவதும் இவ்விரு . 
வகைச் சமுதாயத்துள் ( அகம் , புறம் ) அடங்கும் என்று 
ஆசிரியன் உணர்த்தினான் . அதுகேட்ட மாணாக்கர் 
இங்ஙனம் மாணாக்கர் வினாவிய கடாவிற்கேற்ப அறி - 
வுறுக்கும் சூத்திரங்கள் எவ்வளவின் முடிவு பெறும் எனக் 
கடாயினார் . அவ்வழி 

ஆசிரியன் 

சூத்திராந்தம் 
கடாவிய நீர் சௌத்திராந்திகர் எனப் பெயர் பெறுக 
என்றமையின் அவர்க்கு அது 

பெயராயிற்று 
( சிவஞான போத மாபாடியம் அவையடக்கப் பகுதி ) . 
ஆனால் இன்றைய பெளத்த ஆய்வாளர்கள் , கௌதம 
புத்தரின் போதனைகளில் - வினயம் அபிதர்மம் என்னும் 
பகுதிகளைவிட- சூத்திரப் பகுதியே சிறந்தது என்போர் 
சௌத்திராந்திகர் எனப்படுவர் என்கின்றனர் . 


- 


நல் அரு உருவம் வீடும் புகல்வழக்கு மிகும் 


என்க ; 


வரும் உரு அருவம் வீடு 

வழக்கென நான்க தாகித் 
தரும் அவை ஒன்று இரண்டாய்த் 
தான் விரிந் தெட்டி னாமே 

(சிவஞானசித்தியார் - பரபட்சம் - 66 ) 


அரு என்பது சித்த அரு , கன்ம அரு என 
இருவகைப்படும் ; உருவம் பூத உருவம் , உபாதாய 
உருவம் என இரண்டாகும் ; வீடு குற்றவீடு , கந்தவீடு 

இருவகையாம் ; வழக்கு உள் வழக்கென்றும் 
இல் வழக்கென்றும் இரண்டாகும் . 


என 


இவற்றுள் புலன்கள் 

பொறிகளின் வழிச் 
சென்று அறியும் அருவம் சித்த அரு எனப்படும் ; 
அவ்வாறு கண்டவற்றை நன்று என்றும் தீது என்றும் 
பிரித்துக் காண்டல் கன்ம அரு ஆகும் . 


192 


நிலம் , நீர் , நெருப்பு , காற்று ஆகிய பூதங்கள் 
நான்கும் 

உருவாம் ; கடினத்தன்மை சுவை 
வன்னம் , நாற்றம் என்னும் நான்கும் உபாதாய 
உருவம் எனப்படும் . 


கெட 


ஆசை முதலிய பண்புகள் முழுவதும் அழிந்து 
வீடுபேறடையாமல் சேட்டை 

முத்தியின்பம் 
அடையும் என்றது குற்றவீடு எனப்படும் ;; உருவம் , 
வேதனை , குறிப்பு , பாவனை , விஞ்ஞானம் என்னும் 
ஐந்து கந்தங்களும் ஒன்றன் பின் ஒன்றாகத் தொடர்ந்து 
அழியக் கெட்டு அடைவது கந்தவீடு ஆகும் . 


உள்வழக்கு , இல்வழக்கு என்னும் இரண்டும் 
தொகைஉண்மை வழக்கு , தொடர்ச்சியுண்மை வழக்கு , 
மிகுத்துரையுண்மை வழக்கு , தொகைஇன்மை வழக்கு . 
தொடர்ச்சி இன்மை வழக்கு . மிகுத்துரை இன்மை 
வழக்கு என ஆறாக விரியும் . 


கந்தம் ஐந்தும் மெய் - உருவம் , வேதனை . 
குறிப்பு , பாவனை , விஞ்ஞானம் என்னும் பஞ்சகந்தங் 
கள் மட்டுமே உள்பொருளாகும் : உருவகந்தமாவது 
பூதம் நான்கு உபாதாயம் நான்கு ஆக எட்டுமாகும் . 


வேதனைக்கந்தம் குசலா வேதனை , அகுசலா 
வேதனை , குசலாகுசலவேதனை என மூவகைப்படும் ; 
இவற்றுள் குசலாவேதனையாவது இன்பத்தை அறிதல் ; 
அகுசலாவேதனை என்பது துன்பத்தை அறிதல் ; சுகம் 
துக்கம் இரண்டையும் அறிதல் குசலா குசலவேதனை 


ஆம் . 


குறிப்பு கந்தம் எனப்படுவது மெய் , வாய் , 
கண் , மூக்கு , செவி , சித்தம் ஆகிய ஆறு கருவிகளுமாம் . 


193 


புண்ணியம் பத்தும் பாவம் பத்தும் ஆகிய 
இருபதும் பாவனா சந்தம் 

சந்தம் எனப்படும் ; புண்ணியம் 
பத்தாவன : அருள் , அவாவின்மை , தவத்தில் 
விருப்பம் என மனத்தால் நிகழும் மூன்றும் , இனியவை 
கூறல் , உண்மை கூறல் பயனுள கூறல் , அறம் உரைத்தல் 
என வாக்கால் நிகழும் நான்கும் , வணக்கம் , ஈகை , 
தவம் செய்தல் என உடலால் நிகழும் மூன்றும் ஆம் . 
பாவம் பத்தாவன தீய எண்ணம் , ஆசை , 

சினம் 
உள்ளத்தால் நிகழும் மூன்றும் , கடுஞ்சொல் , 
பொய் கூறல் , பயனில் சொல் , கோள் கூறுதல் 
உரையால் நிகழும் நான்கும் , களவு , கொலை , 
வீண்செயல் என உடலால் நிகழும் மூன்றும் ஆம் . 


- 


என 


என 


விஞ்ஞான கந்தமாவது குறிப்பு கந்தமாகிய 
ஆறு கருவிகளால் அறியப்படும் ஆறு அறிவுமாம் . 

இந்தக் கந்தங்கள் ஐந்தும் மற்றுள்ள விவ 
காரங்களும் முன்னர்ச் சொல்லப் பெற்ற உரு , அரு . 
வீடு , வழக்கு என்னும் நால்வகையினுள் அடங்கிவிடும் . 
எனவே தான் வழக்குக்கந்தம் என வந்தது ; வழக்கினுள் 
அடங்கும் கந்தம் என வேற்றுமைத்தொகை . 


என்றபடி ; 


அன்றி - அல்லாமல் , நால்வகையுள் அடங்கும் 
கந்தங்கள் -ஐந்தை அல்லாமல் என் 

காலம் 
இறப்பு , நிகழ்வு , எதிர்வு என்று மூவகைப்பட்ட காலம் ; 
உயிர் - ஆன்மா : வான் - ஆகாயம் , ( பௌத்தர்கள் 
ஆகாயமாகிய பூதத்தை ஏற்பதில்லை உலோகாயதர் 
போலவே ) ; திக்கு ஆம் . திசைகள் ஆகிய ; இந்த 
விதியோடு - கூறப்படுகின்ற இந்த விதிக்கப்பெற்ற 
கோட்பாடுகளோடு : இறையும் இலை - கடவுள் என்ற 
ஒரு பொருளும் இல்லை ; காலம் முதலிய நான்கும் 
இறையை நோக்கக்கீழான தத்துவங்களாதலின் அவற்றை 
ஒடுக்கொடுத்துப் பிரித்தாா ; இறையும் என்புழி 
உ.ம்மை உயர்வு சிறப்பு ; அன்றியும் கேட்போனுக்கு 


194 


உயர்வு சிறப்பும் புகல்வோனுக்கு - அவன் நிரீசுரவாதி 
யாகலின் - வெறும் எண்ணும்மையும் ஆம் எனினும் 
இழுக்கின்று . 

சொன்ன நூல் வகையும் இன்றிச் 

சொல்லிடும் பொருள்கள் எல்லாம் 
என்னையோ அறிகி லோம் ; பித்து 

ஏறியோ ? வானம் ஆன்மா 
மன்னுகா லங்கள் திக்கு 

மனமொடு வாக்கி றந்திட்டு 
உன்னும்ஓர் இறையும் உண்டென்று 
உரைப்பது நித்தம் அன்றே . 

(சிவஞான சித்தியார் - பரபக்கம் 75 ) 


530 உலகில் வந்து செத்த உரு எனக்கூட்டுக ; 
செத்த உரு மண் நிகர் - இறந்த உடல் மண்ணைப் 
போன்றது தான் ; அதனால் ஊன் உண்ணலால் தவறில்லை 
என்றபடி . கொன்றிடல் ஆகா தென்றும் கொன்றவை 
கொண்டு நாளும் தின்றிடல் ஆகும் ; மண்ணோடு 
ஒத்திடும் செத்த எல்லாம் ( சிவஞான சித்தியார் 
பரபக்கம் 92 ) ; எப்பொருளும் ஒத்த கணம் தோன்றி 
உடன் மாயும் - உலகத்தில் நம்மால் காணப்படுகின்ற 
பொருள்கள் யாவும் ஒருகணத்தில் 

உண்டாகித் 
தன்னைப்போல் மற்றொன்றைத் தோற்றுவித்துவிட்டுத் 
தான் அழிந்துவிடும் ; பௌத்தர்களின் இக் கோட்பாடு 
கணபங்கவாதம் எனப்படும் இவ் வழிவு கெட்டுக்கெட்டு 
வருதல் , கெட்டு ஒத்துநிற்றல் , கெட்டுக் குறைதல் , 
கெட்டு வளர்தல் என நான்காகும் 

எனக் கூறி 
இவற்றிற்கு உதாரணமாக முறையே காற்றின் வீச்சு , 
விளக்கின் சுடர் . 

நீரோட்டம் , எறும்பொழுக்கு 
என்பன வற்றைக் காட்டுவர் ; இவற்றின் விரிவைப் 
புத்தசமயத் தத்துவ நூல்களிற் காண்க , 

531. பொன்றக் கெட்டு முழுவதுமாக அழிந்து ; 
நவை இல் - குற்றமற்ற ; 


195 


ஓங்கிய உருவ மோடும் 

வேதனை குறிப்பி னோடும் 
தாங்குபா வனைவிஞ் ஞானம் 

தாமிவை ஐந்தும் கூடிப் 
பாங்கினால் சந்தா னத்தில் 

கெடுவது பந்த துக்கம் ; 
ஆங்கவை பொன்றக் கேடாய் 
அழிவது முத்தி இன்பம் 

(சிவஞான சித்தியார் - பரபக்கம் 94 ) 
அவ மதியாய் - தவறான அறிவை உடையவனே . 


532-533 . வானம் இடம் கொடுத்தலால் 
ஆகாயம் எனப்படும் வெளி நிலம் முதலிய மற்ற நான்கு 
பூதங்களும் நிலைபெற்றிருக்க இடத்தைத் தந்திருப்ப 
தாலும் ; வல்வினைகள் என்புழி இரண்டன் உருபு விரிக்க 
உயிர் வல்வினைகளை ஈனமற அருந்தி முத்தியுறலால் 
உயிரும் ஆம் என்றவாறு : 

வினைகளை 

அருந்துதல் 
என்பது நல்வினை , தீவினைப் பயன்களைத் துய்த்தல் , 
அருந்துதல் எனல் மரபுவழக்கு ,. 

• மேவிய மகிழ்ச்சி 
வினைப்பயன் உண்குவர் (மணிமேகலை - ஆபுத்திரன் 
நாடடைந்த காதை - 140 ) என்றார் சாத்தனாரும் ; 
தம் பயனை எங்கும் எப்படியும் ஊட்டும் திறம்பற்றி 
வல்வினைகள் என்றார் . வினைகளைத் துய்த்துக்கழித்தே 
இருவினையொப்பின் வழிப் பிறவிநோயைக் களைய 
வேண்டுமாதலின் ஈனம்அற என்றார் ; உயிரும் ஆம் . 
உயிரும் உள்பொருளே 

ஆகும் ; 

உயிர் என ஒன்று 
இருந்தால் தான் அது வீட்டையடைந்து இன்பந் துய்க்க 
இயலும் ; மூவினைமையால் காலம் நலம் தீமைவர 
(உண்டு ) -இறப்பு , நிகழ்வு , எதிர்வு என மூன்று நிலை 
எத்துணைச் சிறிய நேரத் துளிக்கும் உண்டு , ஆதலால் 
காலம் என்பதொன்று உண்டு , அது உயிர்களுக்கு நன்மை 
தீமைகளைச் செய்யும் ; திக்கு நலம் தீமை வர உண்டு 
தம்மை நோக்கிக் கன்மஞ் செய்தோர்க்கு அதற்குரிய 
பலன்களைக் கொடுக்கும் திசைகளும் உண்டு , விரும்பிய 


196 


பயன் கிடைத்தல் நன்மையும் காலவிசேஷத்தால் 
கிடைக்காவிட்டால் தீமையும் ஆம் என்க , இங்குத் 
தீமை என்றது எண்ணம் நிறைவேறாமை என்னும் 
அளவில் நின்றது ; நலம் தீமை வர என்னும் தொடர் 
தனித்தனியே காலம் , திக்கு என்பனவற்றோடு சேர்ந்தது ; 
இதனைச் சேர்ப்பவனும் ஆம் - இந்தக் காரியங்களை 
ஒன்றாக இணைத்துச் செய்யும் காரியகர்த்தா ஆகிய 
இறைவனும் உண்டு ; நீ அறி - இதனை நீ தெளிவாகத் 
தெரிந்து கொள்வாயாக , 


எப்பொருட்கும் இரந்தரமாய் இடம் கொடுத்து நீங்காது 
இருள் ஒளிதா னன்றி இரண் டினுக்கும் இட வகையாய் 
ஒப்பில் குணம் சத்தமதாய் வாயு வாதி 
உதித்தொடுங்க நிற்கும் வான்;உயிர் முன்னே சொன்னோம் 
செப்பிடும்கா லம்பொழுது நாளாதி யாகித் 
திரிவிதமாய் தீமைநன்மை செய்யும் ; திக்கு 
தப்பில் குணக் குக்குடக்குத் தெற்கு வடக் காதி 
தானாகித் திரியாதே நின்றுபலந் தருமே 


காரியமாய் உலகம் எலாம் இருத்த லாலே 
கடாதிகள் போல் காரியகர்த் தாஒருவன் வேண்டும் 

(சிவஞான சித்தியார் - பரபக்கம் 127 , 128. ) 


534. முத்தி இறந்து கெடின் - முத்தி எனப் 
படுவது ஐந்து கந்தங்களும் முற்றிலும் அழிந்து கெடுவதே 
என்றால் ; , முன்னோனுடன் - இறைவனுடன் ; உயிரும் 
ஒத்து அறியுமோ - ஆன்மாவும் இணைந்து இன்பத்தை 
உணருமோ ? உணராது என்றபடி ; 

கந்தம் ஐந்தும் 
அழிந்தால் வீடுபெற மீதம் ஒன்றும் இல்லை , ஆனால் 
முத்தியின்பத்தை அறிவு நுகரும் என்றால் கந்தங்கள் 
அழியவில்லை என்பது பெறப்படும் , எனவே முத்தி 
இல்லையாயிற்று ; 


197 


" ஐந்துகந்தம் சந்தானத் தழிதல் பந்த துக்கம் 

அறக்கெடுகை முத்தியின்பம் என் றறைந்தாய் ; கந்தம் 
ஐந்தும் அழிந் தால்முத்தி அணைபவர்யார் ? என்ன 
அணைபவர்வே றில்லை என்றாய் ; யார்க்குமுத்தி 

இன்பம் ? 
ஐந்தின் உணர் வினுக்கென்னில் அழியாதஉணர்வு உண்டு ; 

ஆகவே அவ்விடத்தும் உருவாதி கந்தம் 
ஐந்தும்உள வாம் ; அதுவும் பந்தம் ஆகி 
அரந்தை தரும் ; முத்தி இன்பம் அறிந்திலைகாண் நீயே " 

சிவஞான சித்தியார் - பரபக்கம் 133 ) 


535 . செப்பிய இத் தீநெறி - நீ இதுவரை 
கூறிய புலைநெறியாகிய சௌத்திராந்திக 

பெளத்த 
சமயத்தை ; ஈசன் - சிவபெருமான் ;; சைவசமயக் 
கருத்துக்களை ஏற்றுக்கொள் என்றவாறு . 


536-538 . அன்ன சொல் சீரை - சௌத்தி 
ராந்திகன் கூறிய அத்தகைய சொற்களை , சொற்சீர் 
ஒரு பொருட்பன்மொழி ; திகைத்து அகன்றான் - சமய 
சயவல்லியின் மறுப்புரைக்குப் பதில் 

கூறமுடியாமல் 
மயங்கிச் சௌத்திராந்திகன் அவ்விடத்தை விட்டு 
நீங்கினான் . 


யோகாசாரம் - இது மகாயான பௌத்தத்தைச் 
சேர்ந்தது ; இச் சமயத்திற்கு வடிவம் கொடுத்தவர்கள் 
அசங்கா . வசுபந்து என்னும் அறிஞர்கள் ஆவர் . இவர்கள் 
காலம் கி . பி . 4 ஆம் நூற்றாண்டு , பெயர்க்காரணம் : 
ஆசிரியன் மொழிந்ததனை உடம்பட்டு அதற்குமேல் 
வினாயினார் ஆகலின் யோகாசாரர் என்று ஆயினார் 
என்பது . பெளத்தமதத்தில் ஆசிரியன்மொழி உடம்படு 
தலை ஆசாரம் எனவும் , அதற்குமேல் வினாவு தலை 
யோகம் எனவும் குறியிட்டு வழங்குபவாகலான் அவ் 
விரண்டானும் பெற்ற பெயர் என்றுணர்க என்பார் 
சிவஞான 

(சிவஞானபோத மாபாடியம் 


முனிவர் 


198 


அவையடக்கப் பகுதி ) ; இதனை இன்றைய அறிஞர்கள் 
ஏற்பதாகத் தெரியவில்லை ; பொதுவாக நுட்பமான 
தத்துவ ஆராய்ச்சியையும் நல்ல ஒழுக்கத்தையும் 
வலியுறுத்துவதால் யோகாசாரம் எனப்பட்டது எனக் 
கொள்ளலாம் ; யோகாசாரம் 

ஜடப்பொருள்கள் 
அனைத்தும் பொய்யானவை , எனினும் சித்தம் அல்லது 
மனம் என்னும் ஒன்று மட்டும் உண்மையானது 
ஏற்றுக் கொள்கிறது ; எண்ணங்களின் தொகுப்பாகிய 
மனம் என்பது இல்லாவிட்டால் சிந்தனைக்குச் சற்றும் 
இடமில்லை ; இக் கொள்கை விஞ்ஞான வாதம் 
எனப்படும் . 


என 


- 


தகுபோதம் மாறும் பொருளாகித் தோன்றும் - 
அறிவே இந்திரியங்களுமாய்த் தோன்றுகின்ற வடிவங் 
களுமாய் 

வரும் ; பொருளாய் எழலால் - அவ்வாறு 
காணப்படும் உருவங்களாக வருவதனாலும் ; வருபோதம் 
வா தனையில் கூடி 

வரலால் 

அப்படி வந்த அறிவு 
இந்திரிய வாதனைகளோடு சேர்ந்து வருதலாலும் ; 
வடிவு இலது அதனால்- அறிவு உருவமற்ற அருவமாக 
இருப்பதாலும் ; கனவை மானும் சகமும் ஒடிவு இல் 
அறிவு - சொப்பனத்தைப் போன்ற உலகமும் அழிவற்ற 
அறிவேயாகும் ; பொருளாய் எழலாலும் , வாதனையில் 
கூடி வரலாலும் , வடிவிலதனாலும் கனவை மானும் 
என எண்ணும்மைகளை விரித்துக் கூட்டுக ; அறிவோன் , 
அறிவு , அறியப்படுபொருள் என்னும் மூன்றில் அறிவு 
ஒன்றே உள்பொருள் ; அதுவே அறிவோனாகவும் , 
அறியப்படு பொருளாகவும் பிரிந்து வெளியே வேறு 
பொருள்களைப் போலத் தோற்றமளிக்கிறது ; உள்ளத் 
திற்கு வெளியே ஒன்றும் இல்லாதபோதும் பொருள்கள் 
இருப்பதுபோலக் காட்சியளிப்பதற்குக் கனவே சிறந்த 
சாட்சியாகும் ; கனவு 

போலவே நனவும் ஒருவகை 
இல்பொருள் காட்சிதான் ஒன்பது யோ காசாரரின் 
கொள்கை ; முற்கூறப் பெற்ற சௌத்திராந்திகனின் 
கொள்கைகளுள் பலவற்றை 

ஏற்றுக்கொண்டு 


199 


சிறப்பாக வேறுபட்ட கொள்கையை மட்டுமே இவன் 
கூறுகிறான் என்க ; இக் கண்ணிகள் 

யோகாசார 
மதத்தைக் கூறும் சித்தியாரர்ப் பாடலின் மறுபதிப்பே ; 
அவ் விருத்தம் வருமாறு : 


போதமே பொருளாய்த் தோன்றும் ; 

பொருளதாய் எழலால் , போதம் 
வாதனை அதனால் கூடி 

வருதலால் , வடிவி லாமை 
ஆதலால் கனவே போலும் 

சகம் ; உள தறிவே ஆம் என்று 
ஓதினான் ஓதான் ஆய 
உணர்வினால் யோகா சாரன் 

(சிவஞான சித்தியார் - பரபக்கம் - 135 ) 


541 . 


அறியும் 


539 

நொடியும் அறிவு கணத்தில் 
கெட்டது - உன்னால் உள்பொருளாகக் கூறப்படும் 
அறிவு உன்னுடைய 

கணபங்க 

வாதத்தின்படி ஓர் 
இமைப்பொழுதில் அழிந்துவிடுகிறது . வாதனையில் 
உறுவது நீ எப்படி ஓர்வுற்றாய் - அப்படியிருக்க அந்த 
அறிவு வாதனையோடு கூடி வருவதை நீ எங்ஙனம் 
அறிந்தாய் , அழிந்த அறிவு எவ்வாறு தொடர்ந்து வரும் 
என்றவாறு ; அறியும் அரு - பொருள்களை 
அறிவாகிய அருவப் பொருள் ; பேதித்து- தன் உருவ 
மற்ற தன்மை மாறி ; மண் முதலாம் பேத உரு ஆகுமோ - 
நிலம் முதலாகப் பல்வேறு உருவங்களாக மாறுமோ , 
அருவப்பொருள் தன் இயல்பு மாறிப் பற்பல உருவப் 
பொருள் ஆகுமோ என்னும் வினா ஆகாது என்னும் 

போதம் - சொல்லப்படுகின்ற 
உண்மைப் பொருளாகிய அறிவு ; பொருளாய் உற்று 
ஒழியா - தானே அறியப்படுகின்ற பொருளாக மாறித் 
தான் இல்லாமல் அழிந்து போகாது , ஒருவன் உலகத்தை 
அறிகின்றபோது நான் உலகம் என்று கூறாமல் இது 
உலகம் எனப் பிறிது பொருளாகக் கூறுவதாலேயே 


பொருளது ; 


ஓது உள் 


200 


அறிவு வேறு . அறியப்படும் பொருள் வேறு , அவை 
இரண்டும் ஒன்றாகா என்பது பெறப்படுகிறது ; 


இலை என்று கொண்டோய் . அறிவைத் தவிர 
வேறு ஒன்றுமே இல்லை என்னும் கொள்கையை உடைய 
யோகாசாரனே ; வருந்தும் உயிருக்கு வாதனையும் 
உண்டோ - இயல்பாகவே துக்கத்தைத் தன் இயல்பாகப் 
பெற்ற ஆன்மாவிற்கு வாதனை என்ற மற்றொரு 
பொருளும் உளதாமோ , அறிவு மட்டும் உள்பொருள் 
என்றால் வாதனை என்றது எங்கிருந்தது வந்தது என்ற 
படி ; சிவன் அருளில் கூடு - சைவசமயத்தில் சார்வாயாக . 


542. பொறியிலி- அறிவற்றவன் , சைவத்தில் 
சேர்வதற்கேற்ற நல்லூழற்றவன் எனினுமாம் . இக் 
கருத்து தெய்வச் சேக்கிழார் பெருமான் , சமயங்க 
ளானவற்றின் நல்லாறு தெரிந்துணர நம்பர் அருளாமை 
யினால் கொல்லாமை மறைந் துறையும் அமண்சமயங் 
குறுகுவார் ( பெரிய புராணம் - திருநாவுக்கரசர் 37 ) 
அருளிய தன் அடிப்படையில் 

கூறப்படுகிறது ; 
ஊற்றம் - இங்கே மெய்யறிவின் உறுதிப்பாடு , தடுத்த 
புறச் சமயிகட்குத் தரமுறுத்தி நிறுத்துகின்றார் தம்பால் 
ஊற்றம் என்பதால் இச்சொல் இப் பொருட்டாதலை 
அறியலாம் ( கொலை மறுத்தல் 3 ) 


என 


. 


மாத்துமிக பெளத்தம் இது மகாயானத்தின் 
உட்பிரிவாகும் ; கி . பி . இரண்டாம் நூற்றாண்டில் 
இருந்த ஆரியதேவர் , நாகார்ச்சுனர் என்னும் இரண்டு 
அறிஞர்கள் இதனைத் தோற்றுவித்தனர் ; பெயர்க் 
காரணம் : ஆசிரியன் மொழிந்தது பொருள் எனக் 
கோடலில் தலைமாணாக்கர் ; அதற்குமேல் 
நிகழ்த்தாமையின் கடைமாணாக்கர் என இரண்டும் 
ஒருங்குற்று நின்றமையின் மத்தியம மாணாக்கராய் 
மாத்தியமிகர் எனப்பெயர் பெற்றார் என்பது 
(சிவஞானபோத மாபாடியம் - அவையடக்கப் பகுதி ) ;; 


வினா 


201 


க் காலத்தார் இதனை ஏற்காமல் , எதிர்நிலைக் 
கொள்கைகளை நீக்கி . உலகம் முற்றிலும் பொய்யும் 
அன்று மெய்யும் அன்று என நடுநிலை கூறுவதால் 
மாத்தியமிகர் எனப்பட்டனர் என்பர் . 


சயவல்லி 


உற்று அவள் முன் ; அவள் - சமய 
பண்டறி சுட்டு . 


543-544 . அவயவங்களே பொருளும் ஆகும் - 
அறிகருவிகள் ஐந்து , தொழில்கருவிகள் ஐந்து ஆக 
இந்திரியம் பத்தும் பொருளாகத் தோன்றும் ; அவை 
இன்றேல் பலபொருள் இன்றாகும் - அந்தப் பத்து 
இந்திரியங்களும் போனால் தோன்றும் 

போனால் தோன்றும் பொருள்களும் 
இல்லாமற் போகும் ; பகரும் பவ பொருளும் இன்றேல் - 
கூறப்படும் தோற்றப் பொருள்களும் இலவாயின் ; 
அறிவும் இலையாகும் - ( பொருள் இவை என அறிவதற்கு 
ஒன்றுமின்மையின் ) அறிவும் இல்பொருளாகிவிடும் ; இக் 
கண்ணிகளும் , 


“ அவயவம் பொருளாய்த் தோன்றும் ; 

அவயவம் ஒழிந்தால் பின்னை 
இவைபொருள் என்ன வேறொன்று 

இலாமையால் பொருள்கள் இன்றாம் ;; 
அவை பொருள் இலாமை யாலே 

அறிவும்இன் றாகும் என்று 
நவைதரு மொழியினாலே 
நவிலும்மாத் தியமி கன்தான் 

(சிவஞான சித்தியார் - பரபக்கம் 138 ) 


என்பதன் மறுபதிப்பே ; மின்தோய் . மின்னலைப் 
போன்ற , தோய் -உவமஉருபு . " பாலருவித் திங்கள் தோய் 
முத்தமாலைப் பழிப்பில்நெடும்குடை (சிந்தாமணி 
291 ) என்புழிப்போல . 


202 


545. ஒன்றும் அவயவங்கள் கண்டு உணராது 
அப்பொருளை - இந்திரியங்கள் கூடி நின்று ஆன்மா ஆகிய 
ஒரு பொருளை அறியமாட்டாது ; மெய் , வாய் , கண் , 
மூக்கு , செவி என்னும் அறிகருவிகள் ஐந்தும் , வாக்கு , 
கால் , கை , குதம் , குறி ஆகிய தொழில்கருவிகள் ஐந்தும் 
ஒன்றாகக் கூடிச் செயல்பட்டாலும் 

அவற்றோடு 
ஆன்மா வந்து கூடாவிட்டால் எப்பொருளையும் அறிய 
இயலாது என்றவாறு , இங்குப் பொருள் என்றது உயிரை ; 
அன்றி - அல்லாமலும் ; இவையை - இந்த அவயவ அவயவி 
களை ; அற்றுச்சாரியை கெட்டது ; கடபடத்தில் ஆக்கில் 
குடத்திலும் துணியிலும் வைத்து 

ஆராயின் ; 
அவை - அந்த அவயவங்கள் ; 

எய்தும் 
குடத்திற்கு அவயவம் மண் ஆகவும் துணிக்கு அவயவம் 
நூல் ஆகவும் வேறுவேறு பொருளாக இருக்கும் , 
அந்தந்த அவயவங்களிலே 

அந்தந்த 

அவயவியே 
உண்டாகித் தோன்றுமேயன்றி வேறு 

வேறு உண்டாகா 
என்றவாறு ; அவயவங்களே பொருள் ஆகா - அதனால் 
அவயவங்களே பொருளாக மாட்டா , ரண்டும் 
வேறுவேறாகும் என்றபடி . 


வெவ்வேறு 


பொருளுக்கு எய்தும் அவயவங்கள் இன்றியே 
எய்தியது - ஆன்மாவால் இந்திரியங்களின் துணை இல்லா 
மலே உணரப்படும் உணர்வுகள் ; கண்ட பொறியும் 
அறியாது காண் - நேராகப் 

பார்த்த கண்ணாலும் 
அறியப்படாது என்பது உறுதி , கண்ட பொறி எனக் 
கண்ணைக் கூறியது பிற இந்திரியங்களுக்கும் 
லட்சணம் ; இந்திரியங்களோடும் அவற்றின் விடயங்க 
ளோடும் 

கூடி நின்றால்தான் 

உணர்வு 
உண்டாகும் . எனவே ஆன்மா என்ற ஒன்று உண்டு என 
நிரூபிக்கப்படுகிறது . 


ஆன்மா 


அரனை -சிவபெருமானை ; மண்டும் - மிகுதியான; 
கண்டித்து - மாத்தியமிகன் கூறிய கொள்கையை எதிர்த்து . 


203 


ஏக 


548. துணுக்குற்று 

அவன் 

அல்லது 
துணுக்குற்றவன் ஆகிய மாத்தியமிகன் என வினையா 
லணையும் பெயர் ஆக்கினுமமையும் ; வல்லை -விரைவாக ; 
வைபாடி - வைபாடிக பௌத்தன் . 


வைபாடிகம் - இது ஹீனயான பௌத்தத்தின் 
உட்பிரிவு ஆகும் ; இச் சமயத்தைத் தாபித்தவர்களுள் 
தின்னாகரும் தருமகீர்த்தியும் முதன்மையானவர்கள் ; 
பெயர்க் காரணம் : - ஆசிரியன் அங்ஙனம் உணர்த்திய - 
வழி அது கேட்ட மாணாக்கர் புறப்பொருள் ஞானத்தால் 
அநுமித்து அறியற்பாற்று என்றது என்னை ? ஞானமே 
தனக்குக் காட்சிப்பொருளாகலானும் . காட்சிப்பொருள் 
ஒன்றும் இன்றாயின் வியாத்தி உணர்தற்கு இடமின்மை - 
யான் வழியளவை நிகழாது ஆகலானும் இது மாறுகோள் 
உரை 

எனக் கடாயினராகலின் அவர் 
வைபாடிகர் எனப்பட்டார் . மாறுகோள் உரை எனினும் 
விபாடை எனினும் 

ஒக்கும் (சிவஞானபோத 
மாபாடியம் - அவையடக்கப்பகுதி ) ; இன்றைய அறிஞர் 
இக்கருத்துக்கு மாறுபட்டு , அபிதர்மத்திற்கு எழுதப் 
பெற்ற விபாஷா என்னும் விளக்கஉரையைச் சற்றும் 
மாறாமல் அப்படியே முழுமையாகப் பின்பற்றினவர்கள் 
வைபாஷிகர்கள் எனப்பட்டனர் என்பர் . 


போலும் 


- 


போன்று ; 


549-552 அரிசனமும் நூறும் அணுக -மஞ்சளும் 
சுண்ணாம்பும் ஒன்று சேர ; அருணம் தருவது அது 
போல சிவப்பு நிறம் தோன்றுவதைப் 
சகமும் பொருளும் 

ஞானமும் மருவ வரும் என்க ; 
சகமும் என்புழி இறந்தது தழுவிய எச்சஉம்மை , 
அருணத்தைத் தழுவியது , மற்ற இரண்டும் எண்ணும் 
மைகள் ; காணப்பட்ட பொருள்களும் இந்திரிய விடய 

அறிவுஞ் சேர்ந்தபோது உலகப்பொருள்கள் 
தோன்றும் என்றவாறு . 


மான 


204 


அரிசனம் நூறு கூட 

அருணம்வந் தெழுந்தாற் போல 
விரிசகம் பொருள்கள் ஞானம் 

விரவிட மேவித் தோன்றும் 
(சிவஞான சித்தியார் - பரபக்கம் 141 } 


16 


பொருள் சகமும் - பொருளும் சகமும் என 
உம்மை விரிக்க , ஆன்மாவும் உலகமும் ; உள்ளும் புறம்பு 
ஆய் - அகத்தும் புறத்தும் அமைந்தனவாக , நிரல்நிறை ; 
அருவும் உருவும் ஆம் - வடிவமற்றதும் வடிவமுள்ளதும் 
ஆகும் . இதுவும் நிரல்நிறை ; அவை ஒன்றாகியே தான் 
சேர வருவதெங்கே என இயையும் . அகத்தே உள்ள 
அருவமாகிய ஆன்மாவும் , புறத்தே உள்ள உருவமாகிய 
உலகப் பொருள்களும் ஒன்றாகச் சேராது என்றவாறு 


" . பொருளது புறம்ப தாகும் ; 

போதம் அந் தரம தாகும் ; 
தெருளிடின் இரண்டும் சென்று 

சேர்ந்திடு மாற தின்றாம் ; 
அருஉணர்வு உருவம் ஞேயம் 
ஆதலி னாலும் கூடா 

(சிவஞான சித்தியார் - பரபக்கம் 142 ) 


பொய்யை மாற்றி- பொய்யாகிய 

கொள்கை 
யைக் கைவிட்டு ; பரமன் - சிவபெருமான் ; நிகண்டருகக் 
கையன் - நிகண்டவாத சமணனாகிய சிற்றறிவினன் ,. 
நிகண்டவருக என ற்பாலது கெடுதல் விகாரம் பெற்றது . 


சமணர்கள் உடையற்றவர் ( திகம்பரர் ) , 
வெள்ளுடையர் ( சுவேதாம்பரர் ) என இரு பிரிவினர் 
ஆவர் . நிகண்டர் என்ற சொல் ஆடை இல்லாதவர் 
எனப் பொருள்படும் . எனவே இப்பகுதி திகம்பர சமண 
சமயத்திற்குரியது . 


முழுத்துறவும் மகளிர்தம் ஆன்மவிடுதலையும் என்னும் 

205 
கி.மு. ஆறாம் நூற்றாண்டில் தோன்றியசமண 
சமயம் கி . பி . முதல் 

கி . பி . முதல் நூற்றாண்டில் முற்சொல்லப் 
பட்ட இரு பிரிவாகப் 

வர்த்தமான 
மகாவீரரின் திருமணம் , சமணத் திருநூல் திரட்டு , 


பிரிந்தது . 


மூன்று விஷயங்கள் பற்றிய கருத்து வேறுபாடே 
பிரிவிற்குக் காரணம் . மகாவீரர் திருமணமே செய்து 
கொள்ளவில்லை என்பதுவும் , பாடலிபுரத்துத் 
திருநூல் திரட்டு 

முழுமையாக 

ஏற்புடையதாகாது 
என்பதுவும் , ஆடையையும் துறந்து முழுத் துறவு 
கொள்ள இயலாததால் பெண்கள் இப்பிறவியில் 
மோட்சம் பெறாமல் ஆணாக மறுபிறவி எடுத்த 
பின்னரே வீடு பெறுவர் என்பதுவும் திகம்பரர்களின் 
கொள்கைகள் ஆகும் . இவர்கள் நிர்க்கந்தவாதிகள் 
எனவும் வழங்கப்படுவர் . 


553-556 . பொன்னெயில் வட்டம் - பொன் 
மதிலால் சூழப்பெற்ற சமவ சரணம் என்னும் சமணத் 
திருக்கோயில் ; இது பூமிக்கு ஐயாயிரம் வில் உயரத்திற்கு 
மேலே பன்னிரண்டு யோசனை 

அளவுள்ளதாய்ச் 
சௌதருமேந்திராதி தேவர்களால் நிருமிக்கப்பெற்ற 
ஜினாலயம் ; இதற்குப் பூமியிலிருந்து இருபதினாயிரம் .. 
படிகள் உள்ளன என்பர் ; இது குபேரனால் நிருமிக்கப் 
பெற்றதென்றும் கூறப்படும் ; அனந்த ஞானாதி- அனந்த 
ஞானம் முதலிய எட்டு ; அவையாவன : - அனந்த ஞானம் 
எல்லையற்ற அறிவு , அனந்த தரிசனம் - எல்லையில்லாக் 
காட்சி , அனந்த வீரியம் - அளவற்ற ஆற்றல் , அனந்த 
சுகம் - முடிவற்ற இன்பம் , நிர்நாமம் . பெயர் இன்மை , 
நிர்கோத்திரம் - குலமரபின்மை , நிராயுஷ்யம் - ( பிறப்போ 
இறப்போ இல்லாததால் ) ஆயுள் வரையறையின்மை , 
சம்யதாபாவம் - அழிவின்மை என்பன ; அருகபரன் 
அருகக் கடவுளாகிய 

பரம்பொருள் , சமணத்தில் 
தத்துவரீதியாக இறை என்று ஒன்று இல்லாவிடினும் 
கன்மத்தளை நீங்கி அசீவத் தொடர்பு முற்றிலும் அற்று 


206 


வீடுபேற்றை அடையும் சீவனே இறையைப் போலக் 
கருதப்படுகிறது . இறைவன் இல்லாத சமயம் நடை 
முறைச் 

சாத்தியமில்லையாதலின் பிற்காலத்தில் 
அருகக்கடவுள் என்ற ஓர் உருவக்கடவுளே சமணர் 
களின் வழிபடு தெய்வமாகி விட்டார் . 

அடைவிலா யோனி யானாய் 

யாரும் ஒப் பாரும் இன்றிக் 
கடையிலா ஞானம் எய்திக் 

கணங்கள் நான் மூன்றும் சூழ்ந்து 
புடையெலாம் போற்றி ஏத்தப் 

பொன்னெயிற் பிண்டி மூன்று 

குடையினால் இறைவன் ( நீலகேசி 446 ) 
எனப் போற்றப்பெறும் இவ் வருக தேவன் 


1 , 


முழங்கும் கலைமகள் காந்தன்கண் டீர்முது நீர்மடுவும் 
கிழங்குந் தவிர விசும்பிடைப் பூத்தலர் கிண்டி வண்டு 
தழங்குங் கமலத்து வந்துல கேழையுந் தந்தவரே 
எனப் பிரமனாகவும் , 
" எம் அச்சுதா னந்தனை மாறிலாத மலர் மகள் 

காந்தனை 
எனத் திருமாலாகவும் , 

ஆதிமுதற் கடவுளுக்குக் குணப்பேர் தூய 

ஆயிரத்தெட் டுடையவற்கைந் துளவாம் என்ப ; 
கோதில் புகழ்ச் சத்தியோ சாதன் , வாமன் , 

அகோரன் , ஈசானன் , தற் புருடன் என்று 
சாதமுதற் கலியாணம் ஐந்தின் வானோர் 

தாமன்பால் இட்டதிரு நாமந் தானே 
எனச் சிவபெருமானாகவும் போற்றப்படுகிறார் . 

( திருக்கலம்பகம் 6 , 32 , 49 ) 


சொல் நூலில் - உரைத்த வேதத்தில் , அது 
பரமாகமம் எனப்படும் ; எழுத்து அஞ்சினால் - பஞ்சாஸ் 
தமயம் என்னும் வாக்கியத்தினாலே , எழுத்து முதலில் 
சொல்லை உணர்த்திப் பிறகு சொற்களானியன்ற 


207 


வாக்கியத்தை உணர்த்தலால் இருமடியாகுபெயர் ; 
பத்தாம்- ( உரைக்கப்பெற்ற பொருள்கள் ) பத்து ஆகும் , 
அவை காலம் உயிர் , தன்மம் , அதன்மம் நன்மை , தீமை 
ஆகாயம் , புற்கலம் , பற்று , வீடு என்பனவாம் . 


எனக்கேட்டாங் கெடுத்துரைப்பான் இந்திரர்கள் 

தொழப்படுவான் 
தனக்காய தர்மமும் அதர்மமும் காலமும் 
கனப்பாட்டிற் காயமே உயிர் உருவே புண்ணியமே 
நினைக்குங்கால் பாவமே கட்டுவீ டென நிறுத்தி 

( நீலகேசி 288 ) 


பொருட்களை அஸ்திகாயம் ஏன்னும் 
வாய்பாட்டோடு வழங்குதல் சமண மரபாகும் . 
இவற்றுள் சீவாஸ்திகாயம் (உயிர் ) , புற்கலாஸ்திகாயம் . 
தர்மாஸ்திகாயம் , அதர்மாஸ்திகாயம் , ஆகாசாஸ்தி 
காயம் என்னும் ஐந்தும் மூலபதார்த்தமாகும் . இவை 
பஞ்சாஸ்திகாயம் எனப் பெயர் பெறும் . 


இப் பத்தனுள் புற்கலம் . ஆகாசம் , காலம் , 
தர்மம் , அதர்மம் என்னும் ஐந்தும் அசீவ மூலங்கள் - 
அசேதனப் பொருள்கள் ஆகும் இவற்றுள் காலம் 
பருமன் இல்லாதது . எனவே அநஸ்திகாயம் என வழங்கப் 
பெறும் . ஏனைய நான்கும் பருமனுடையவை . ஆதலால் 
அஸ்திகாயம் எனப்பெறும் . 


காலம் - தனியே காலத்திற்குத் தொடக்கமும் 
முடிவும் இல்லை . ஆனால் நடைமுறையில் உலகியற் 
சம்பவங்களின் துணை கொண்டு விநாடி முதல் , யுகம் 
வரை பகுத்து வழங்குகிறோம் . இறப்பு. நிகழ்வு , எதிர்வு 
எனக் கூறுவதும் நாமாகப் படைத்துக் கொள்வதே 
ஆகும் . இக் காலம் என்பது தனிப்பட்ட , தொடர்பற்ற 
நுண்புள்ளிகளைப் போன்றது . ஒருபொழுதும் கூட்டுச் 
சேராமல் அண்டவெளியை நிரப்பி நிற்கும் . 


208 


உயிர் - ஆன்மா , சீவன் எனப்படுவது இதுவே . 
து சடப்பொருள் அன்று ; அறிவுமயமானது ; என்றுமே 
அழியாதது ; முதலும் முடிவும் 

முடிவும் அற்றது ; உயிர்கள் 
கணக்கிலடங்காதன வாகும் ; உயிர் தான் இருக்கும் 
உடலின் பருமனுக்கும் அளவிற்கும் ஏற்றவாறு விரிந்தும் 
சுருங்கியும் வடிவமெடுக்கும் ; இதன் குணங்களாவன : 


அறிவு அருள் ஆசை அச்சம் மானம் 
நிறைபொறை ஓர்ப்புக் கடைப்பிடி மையல் 
நினைவு வெறுப்புஉவப்பு இரக்கம் நாண் வெகுளி 
துணிவு அழுக் காறு அன்பு எளிமை எய்த்தல் 
துன்பம் இன்பம் இளமை மூப்பு இகல் 
வென்றிபொச் சாப்பு ஊக்கம் மறம்மதம் 
மறவி இனைய உடல்கொள் உயிர்க்குணம் 
துய்த்தல் துஞ்சல் தொழுதல் அணிதல் 
உய்த்த லாதி உடலுயிர்த் தொழிற்குணம் 

( நன்னூல் 452 , 453 ) 


தன்மம் , அதன்மம் - சட . உலகத்தின் அணுக் 
களை இயக்கும் சக்தி தன்மம் என்றும் , இயக்கமற்ற 
பொருட்களை அந்த நிலையிலேயே நிறுத்திவைக்கும் 
சக்தி அதன்மம் என்றும் கூறப்பெறும் . தன்மம் தான் 
முதல் இயக்கத்தைத் தராது ; அதாவது நிலையான 
ஒன்றை இயக்க வைக்காது ; ஆனால் தானாக இயங்கிக் 
கொண்டிருக்கும் பொருள்களின் இயக்கத்தை இடை 
விடாமல் தொடரச் செய்வதுதான் 

இதன் பணி . 
இவ்வாறே அதன்மமும் தானாக ஒரு பொருளின் இயக் 
கத்தை நிறுத்தாது : இயக்கமற்று நிலையாக நிறுத்தப் 
பட்டவற்றை அப்படியே வைத்திருக்கும் . சமணர்கள் 
கூறும் தன்மம் , அதன்மம் புண்ணிய பாவங்கள் அன்று ; 
முற்றிலும் வேறானவை . 


209 


தருமாத்தி காயம் தான் எங்கும் உளதாய்ப் 
பொருள்களை நடத்தும் பொருந்த நித்தமாய் ; 
அப்படித் தாகி அதன் மாத்தி காயம் 
எப்பொருள் களையும் நிறுத்துதல் இயற்றும் 

( மணிமேகலை 27 : 187-190 ) 


நன்மை , தீமை - நல்வினை , தீவினை ; புண்ணியம் , 
பாவம் - இவை கன்மம் எனப்படும் . இக் கன்மமே 
பிறப்புக்கு முதற்காரணம் . 

சூக்குமமான 
நுண்துகள்களால் ஆன பருப்பொருள் . ஓர் உடம்பை 
விட்டு உயிர் பிரியும்போது கன்மமே அவ்வுயிருக்கு ஓர் 
உடலாக அமைந்து விடுகிறது ; இவ் வுடல் கார்மணசரீரம் 
எனப்படும் . இந்தக் கார்மண சரீரம் அச் சீவன் மறு 
பிறப்பை எடுக்கும்வரை இருக்கும் . கன்மம் உயிரில் 
சென்று பொருந்தும் செயல் இடைவிடாமல் நிகழ்ந்து 
கொண்டே இருக்கும் . கன்மங்கள் தாமாகவே உரிய 
உயிர்களைச் சென்றடைந்து 

தத்தம் பயன்களைத் 
தரவல்லன ; கன்மம் பயன்களை ஊட்ட ஓர் இறைவன் 
வேண்டியதில்லை இருவினைப் பயன்கள் செய்தவனை . 
யே சென்றடைவதற்கு ஏதுவாகிய நியதியே ஊழ் 
எனப்படும் . 


ஊழிற் பெருவலி யாவுள ; மற்றொன்று 
சூழினும் தான்முந் துறும் ( திருக்குறள் 380 ) 


வெளி - ஆகாயம் ; பொருள்கள் எல்லாம் இருப்ப 
தற்கு ஆகாயம் இடம் தருகிறது . இது வரம்பற்றது . 
பௌதிகப் பொருள்கள் நிறைந்த ஆகாயத்தின் கீழ்ப் 
பகுதி 

லோகாகாசம் (உலகவெளி ) எனவும் , அருகர் 
வசிக்கின்ற மேற்பகுதி அலோகாகாசம் ( பரவெளி ) 
எனவும் வழங்கப்பெறும் . தளைகளிலிருந்து விடுபட்ட 

சென்றடைந்து இன்பமாக இருப்பது இந்த 
அலோகாகாசமாகிய பரவெளியில் தான் . 


உயிர் 


210 


- 


பல 


சேர்ந்து 


புற்கலம் - புற்கலம் என்னும் சொல் சேர்ந்து 
ஒன்றாவதும் பிறகு பிரிந்து பல ஆவதும் எனப் பொருள் 
தரும் . நம்முடைய ஐந்து புலன்களாலும் நுகரப்படும் 
பருப்பொருள்கள் அனைத்திற்கும் ஆதிமூலப்பொருளாக 
அமைவது புற்கலம் எனப்பெறும் . பிரிந்துள்ள நிலையில் 
இப் புற்கல அணுக்களைப் பார்க்கவோ நுகரவோ 

யலாது . ஆனால் கேவலிகளின் - மெய்ஞ்ஞானிகளின் 
காட்சிக்குப் புலனாகும் . இப் புற்கல அணுக்கள் 

முழுப் பருப்பொருளாகும்போது அது 
ஸ்கந்தம் ( கூட்டுப்பொருள் ) என்று கூறப்பெறும் . 
ந்த ஸ்கந்தங்களே புலன்களால் நுகரப்பெறும் . இவ் 
வண்டம் முழுவதும் ஒரு மகாஸ்கந்தம் எனப்படும் . 
இப் புற்கல அணுக்கள் ஒரு காலத்தில் ஒரு 

ஒருவரால் 
உண்டாக்கப் பெற்றவை அல்ல ; என்றுமே உள்பொருள் . 
எப்போதும் இடைவிடாமல் இயங்கிக் கொண்டே 
இருக்கும் . இவை பற்பல விகிதங்களில் ஒன்றோடொன்று 
பல்வேறு வகையாக ஒன்று சேர்தலால் வேறுவேறு 
பண்புகளைஉடைய பல பொருள்கள் தோன்றுகின்றன . 


பற்று - பந்தம் , இருவினைகளின் பயனாக 
உயிருக்கு ஏற்படும் தளை அல்லது கட்டு . இது சீவனின் 
இயல்பான சாந்தத்தையும் ஞ பானத்தையும் 
சிற்றறிவையும் துன்பத்தையும் தருகிறது . இந்தப் 
பந்தம் சம்சாரத்தால் நிகழும் உழவு , தொழில், வரைவு . 
வாணிகம் , வித்தை , சிற்பம் ஆகிய அறுவகைத் தொழில் 
வடிவில் கட்டுப்படுத்தும் . 


வீடு - வினை அற்றால் பிறவி நீங்கும் . இவ்வாறு 
சீவன் அசீவனோடு சேர்ந்து பெற்றுள்ள பற்றுக்கள் 
அனைத்தையும் முற்றிலும் நீத்து . இருவினைகளையும் 
முழுவதும் களைந்து , பிணி , பிறப்பு , மூப்பு . இறப்பு . 
துன்பம் , வறுமை ஆகியவற்றை ஒழித்துத் தன்னுடைய 
இயல்பான தூய நிலையை அடைதலே வீடுபேறாகும் . 


211 


சீர்சால் நல்வினை தீவினை அவை செயும் 
வருவழி இரண்டையும் மாற்றி முன் செய் 
அருவினைப் பயன் அனு பவித்தறுத் திடுதல் 
அதுவீ டாகும் 

( மணிமேகலை 27 : 198-201 ) 


முக்திநிலையைப் பெறச் சமுவரம் , நிர்ச்சரம் 
என்னும் இரண்டினை அனுட்டிக்க வேண்டும் . புதிய 
தாகக் கன்மம் தோன்றாதபடி நிறுத்துவது . சமுவரம் 
ஆகும் . ஏற்கெனவே சேர்ந்துள்ள வினைத்தொகுதியை 
அழிப்பது நிர்ச்சரம் எனப்படும் . 


" வரும்பாவம் எதிர்காத்து மன்னும்தம் பழவினையும் 
ஒருங்காக உதிர்த்தக்கால் உயிர்த் தூய்மை வீடென்றாள் " 

( நீலகேசி 313 ) 


இவ்வாறு காலம் முதல் வீடுவரையான பத்தும் விளக்கப் 
பெற்றன . 


கன்மம் நாசம் உற - முன்பே 

சேர்ந்துள்ள 
வினைக்கூட்டத்தைச் சமைக்கப்பட்ட உணவை உண்டு 
தீர்த்துவிடுவதைப்போல அநுபவித்து அழித்தும் 
( நிர்ச்சரம் - இது உதிர்த்து விடுதல் எனப்பொருள் தரும் ) , 
புதியதாகக் கன்மம் ஏற்பட்டுவிடாதபடி பார்த்துக் 
கொண்டும் வினைகளை மீதமில்லாமல் அழித்து 
விட்டால் ; அளி மிகு - கருணைமிக்க ; தொழில் ஆறாவன - 
உழவு , தொழில் , வரைவு , வாணிகம் , வித்தை , சிற்பம் 
என்பன ( இது சிவஞான சித்தியார் பரபக்கம் 150 ஆம் 
பாடலுக்கு ஞானப்பிரகாசரின் உரையிற் கூறப்பெற்றது ) 
வினைமாய - வினைப்பயன்கள் துய்த்துக் கழிக்கப்பட்ட 
பின் , முன் கன்மம் நாசம்உற என்றது " சீர்சால் நல்வினை 
தீவினை அவை செயும் வருவழி இரண்டையும் மாற்ற 
லை (மணிமேகலை 27 : 198 , 199 ) , இங்கு வினைமாய 
என்றது முன்செய் அருவினைப் பயன் அனு பவித்தறுத் 
திடுதலை ( மேற்படி 199-200 ) ; சைவ சித்தாந்தத்தில் 


212 


கூறப்பெறும் சஞ்சித , ஆகாமிய கருமங்களின் கழிவைச் 
சமுவரத்தோடும் பிராரப்த கன்மத்தைத் துய்த்துக் 
கழித்தலை நிர்ச்சாத்தோடும் இணைத்துப் பார்க்கலாம் . 


காணும் அங்கறுவ கைத்தொழில்களவை 

கட்டு விட்ட நெறி கன்மமேல் 
மாண நின்று வரு மாறி மாறிமுன் 
வகைந்த துண்டுவிடல் மாட்சியே " 

(சிவஞான சித்தியார் - பரபக்கம் -150 ) 


இனி கந்த , ரச , ரூப , பரிச , சத்த , பரிணாமம் 
ஆகிய ஆறு உவர்ப்புகளையும் நீங்க என உரைப்பினும் 
ஆம் . இது சித்தியார் உரையில் ( பரபக்கம் 161) தத்துவப் 
பிரகாசர் கூறியது . 

மேலும் அறுவகைத் துவர்ப்பும் வீழ்ந்த 
வன்றே ” என்னும் திருத்தக்க தேவரின் வாக்கிற்கு 
அறுவகைத் துவர்ப்பாவன; ஆசியம் , இரதி , அரதி , 
சோகம் , பயம் , சுகுச்சை என இவை . அவற்றுள் ஆசியம் 
என்பது சிரித்தல் ; இரதி என்பது வேண்டுதல் : 
அரதி என்பது வேண்டாமை ; சோக மென்பது அசைவு ; 
பய மென்பது அச்சம் ; சுகுச்சை என்பது அருவருப்பு 
எனக் கூறியதையும் (சிந்தாமணி 3076 நச்சர் உரை ) 
சிந்திக்கலாம் . 


“ அற்ற துவர்ப்பின ராகும் அரு நிலை 
உற்றவர்க் கிவ்வா றொழுக்கம் தலைநிற்றல் 
நற்றவ மென்றிங்கு நாங்கள் மொழிந்தது 
மற்றிது வானுல காள்விக்கும் " 

( சூளாமணி 2013 ) 
என்பதும் இது . 


557-561 . பண்நேர் உரையாள் முன் செப்ப - 
இன்னிசையபை போன்ற மொழிகளை உடைய பேரிளம் 
பெண்ணின் எதிரே கெண்டவாதி 

சொல்ல ; 


213 


- 


சுவபாவ 


காதி 


உயிர்க்குணங்கள் விட்டே ஆன்மாவின் 
குணங்களை மறைக்கும் காதி கர்மங்களைத் துறந்து ,. 
கர்மங்களாவன 

ஞானாவரணீயம் , தரிசனா 
வரணீயம் , மோகனீயம் , அந்தராயம் என நான்காம் ; 
இவை உபாதி எனவும் வழங்கப்பெறும் ; 


இவற்றுள் ஞானாவரணீயம் என்பது நல்லறிவை 
மறைக்கும் கன்மம் ஆகும் . தரிசனாவரணீயம் 
என்பது நற்காட்சியை மறைக்கும் கன்மம் ஆம் . மோக 
னீயம் என்பது உலகியற் பொருள்களின் மேல் அவாவை 
உண்டாக்கும் மயக்கம் , அந்தராயம் என்பது வீரியம் 
முதலியவற்றைத் தடுக்கும் இயல்புடைய கர்மம் . 
அருகன் 

இக் காதிகர் மங்களை நீக்கி உயர் 
குணங்களை அடைந்தான் என்பதனை , 

கேவலப் 
பிரத்யட்சமாவது ஞானாவரணீயம் , தர்சனாவரணீயம் 
மோஹநீயம் , அந்தராயமென்னும் காதிகர்மங்கள் 
ஒழிவறக் கெட்டவழிப் பிறப்பதாகிய ஜீவாதி சகல 
பதார்த்தங்களையும் காலத்திரய கோசரமாகியவற்றின் 
நிகழ்ச்சிகளையும் சாதனக்ரம வ்யாகாதத்தினீங்க 
ஏக க்ஷணத்தே சாக்ஷாத்கரிப்பதாய் விளக்கத்துக்குத் 
தலைவரம்பாய் , விளக்கமுடைத்தாகிய பகவத் அர்கத் 
பரமேஸ்வரனது திவ்யஞான மாகும் ( நீலகேசி - 118 
சமய . உரை ) என்பதால் அறியலாம் . 


மருவு குணம் - அனந்த ஞானம் , அனந்த 
தர்சனம் , அனந்த வீரியம் , அனந்த சுகம் என்பன . 
இவற்றோடு நிர் நாமம் , நிர்கோத்ரம் , நிராயுஷ்யம் , 
சம்யதாபாவம் என்னும் நான்கையும் கூட்டி எட்டு 
எனினும் ஆம் ; அருகன் இறை அல்லன் என்றது காதி 
கன்மங்களோடு தோன்றி அவற்றை நீத்து நற்பண்பு 
களைப் பெற்றவன் பரம்பொருள் ஆகான் என்றவாறு . 
இவ் வாதத்தை அருகன் சில குணங்களை நீங்கிச் 
சில குணங்களை வந்து கூடுகையானும் , அப்படி 
உண்டாவது அறத்தினால் எனின் அவ்வறனும் ஒருவன் 


. 


24 


ண்டாக்கினானாக வேண்டுமாகையாலும் கர்த்தா 
அல்ல என்று மறுத்துக் கூறிற்று " என்பதால் அறியலாம் . 
(சித்தியார் - பரபக்கம் 152 தத்துவப் . உரை ) . பரம் 
பொருள் நன்று உடையான் ( தேடிப்பெறாமல் இயல் 
பாகவே நல்ல குணங்களை உடையவன் ) , தீயது இல்லான் 
( தன்பால் இருந்து முயற்சியால் நீக்கிக் கொண்டான் 
என்னாமல் இயல்பாகவே தீயகுணங்கள் இல்லாதவன் ). 
சென்று அடையாத திருஉடையான் (இடையிலே வந்து 
சேராமல் எப்போதுமே 
சாசுவதமான 

சிறப்பைப் 
பெற்றவன் ) என்பது சைவ சித்தாந்தம் . 


பயனாக 


சமயசய 


தன்மத்து இயலும் ) தன்மாத்தி உறும் உருவம் 
ஏயும் - சீவன் 

தான் செய்த நல்வினையின் 
ன்மாத்தி காயத்தை எடுத்துக் கொள்ளும் ; உயிர்கள் 
தம் வினைப்பயனைத் துய்ப்பதற்கு யாதனா சரீரம் 
என்னும் சூக்கும் உடலை எடுக்கும் என்பது வைதிக 
சமயக் கோட்பாடு . நிகண்டவாதி கூறுகின்ற தருமாத்தி 
காயம் தூலமான சரீரபேதமே ஆதலால் ஏற்க இயலாது 
என்கிறாள் சைவப் பேரிளம் பெண்ணாகிய 
வல்லி . உதுவும் - அந்த நல்வினைப் பயனாகிய புண்ணிய 
சரீரமும்; அறம் தொலையில் 

ஆகும் எனப் 
பார்த்திருத்தல் - சமுவர நிர்ச்சரங்களால் இருவினைப் 

முற்றிலும் நீங்கினால் முத்தி நிலையை 
அடையலாகும் 

எதிர்பார்த்துக் காத்திருக்கும் 
செயல் ; ஆழ்கடல் நீர் வற்றிய பின் ஓகையில் மீன்தின்ன 
ஒருபூசை மேவி அங்குத் தூங்கும் நெறி ஆகும் - ஆழம் மிக்க 
சமுத்திரத்தில் உள்ள தண்ணீர் முழுவதும் வறண்டு 
போன பிறகு மகிழ்ச்சியுடன் அங்குள்ள மீன்களை 
அருந்தலாம் எனக் கருதி ஒரு பூனை ( கடற்கரையை ) 
அடைந்து அங்கு வாளா காத்திருப்பதைப் போன்ற 
வழியே ஆகும் ; பார்த்திருத்தல் தூங்கும் நெறி ஆகும் 
என்பது முடிபு . இது 


பயன்களும் 


என 


215 


பூர்வ கன்மம் அற்றிடப்பு - 

சித்த பின்பு பொன்னெயில் 
நேர்வ தென்னில் அக்கன் மத்து 

நிச்ச யம்மி லாமையில் 
தீர்வ தின்மை தீரின் வாயில் 
சேர்வ தின்மை 

தெண் கடல் 
நீர்வ றந்த பின்பு பூனை 

மீன ருந்த நின்றதே 


என்னும் சித்தியார்ப் பாடலையும் , அதற்குத் தத்துவப் 
பிரகாசர் . முன் ஜனனங்களில் 

உள்ள கருமம் 
தொலைய இந்த ஜனனத்திலே புசித்தால் பொன் 
னெயில் வட்டத்தைச் சென்று பொருந்துமென்று நீ 
சொல்லின் அக்கன்மத்துக்கு அளவின்மையால் நியமிக்க 
அறிவதில்லையாய்ப் புசித்துத் தொலையாதுமாம் ; 
கன்மம் புசித்துத் தொலைவு பெற்றால் இந்தியங்களுடன் 
சத்தாதி கூடுவதின்மையாம் ; அவை கூடாதொழியவே 
மோட்சஉபாயமான தவம் செய்தலும் இல்லையாம் ; 
ஆதலால் கன்மத்தைத் தொலையப் புசித்துப் பொன் 
னெயில் 

வட்டத்தை அடைவோம் என்று நீ கருதி 
யிருத்தல் பூனை தெளிந்த சமுத்திரத்து நீர் வற்றின 
வாறே மீன் தின்னக்கடவோம் என்று கருதி அது வற்று 
மளவும் பார்த்திருந்த தன்மைக்கு ஒக்கும் என எழுதிய 
உரையையும் பின்பற்றியது . ( சிவஞான சித்தியார் 
பரபக்கம் 163 தத்துவப் . உரை ) 

உன்சொல் துன்று வினை - உன்னால் சொல்லப் 
பட்ட இருவினைப் பயன் : 

சடமாம் 

அசேதனப் 
பொருள் ஆகும் ; ஆங்கு - வினைப்பயனை உரிய சீவன் 
நுகரவேண்டிய தக்க 

பருவத்தில் , 

ஆங்கு - காலப் 
பொருளில் வந்தது , 
“ பொள்ளென ஆங்கே புறம்வேரார் ; காலம்பார்த் 
துள்வேர்ப்பர் ஒள்ளி யவர் 

( திருக்குறள் 487 ) 


- 


216 


என்புழிப் போல ; அது தானே கொண்டு அணையாதாம் 
அவ் வினைப்பயன் ஊட்டுவார் ஒருவர் இல்லாமல் 
தானாகவே உரிய சீவனைத் தேடிச் சென்று அதன்பால் 
பொருந்தாது ; 


பல் ஆவுள் உய்த்து விடினும் குழக்கன்று 
வல்லதாம் தாய்நாடிக் கோடலைத் - தொல்லைப் 
பழவினையும் அன்ன தகைத்தேதற் செய்த 
கிழவனை நாடிக் கொளற்கு 

( நாலடி . 101 ) 


என்றபடி வினைப்பயன் தானே உரியவரைச் சென்று 
அடையும் என்பதும் , 

அதனை ஊட்டுவிக்க ஓர் 
றைவன் தேவை இல்லை என்பதும் சமணர் கொள்கை . 
ஆனால் சைவம் , 


செய்வினையும் செய்வானும் அதன் பயனும் 

சேர்ப்பானும் 
மெய்வகையால் நான்காகும் விதித்தபொருள் 

எனக்கொண்டே 
இவ்வியல்பு சைவநெறி அல்லவற்றுக் கில்லைஎன 
உய்வகையால் பொருள் சிவன் என்று அருளாலே " 

( பெரியபுராணம் - சாக்கிய . 5 ) 
உணர்வதாம் . 

ஈங்கு அவற்றை விட்டு - நீ என்னிடம் கூறிய அக் 
கொள்கைகளை விட்டுவிட்டு , யாவை ஈங்களிப்பன 
(மணிமேகலை 14:48 ) ஒழிககாமம் ஈங்கென 
(சீவகசிந்தாமணி 72 ) என்பனவற்றிற் போல ஈங்கு 
தன்மையை உணர்த்திற்று ; தட்டி - மறுத்துக்கூறி ; 
அவனும் விட்டு ஏக 

மாறுக , 

அவ்விடத்தை 
நீத்துச் செல்ல என்றபடி . 


என 


562-565 . ஆசீவகன்- திகம்பரவாத சமணரில் 
ஒரு பிரிவினர் . சமய திவாகரர் தம் நீலகேசி உரையில் , 


217 


" திகம்பரத்வம் ஒப்பினும் அநேகாந்த வாதிகளாகிய 
நிர்க்கிரந்த ரல்லர் ஆஜீவகர் என்பார் ( நீலகேசி -669 
சமய . உரை ) ; இவ் வாக்கியத்தை ஏறக்குறைய இப் 
படியே ஞானப்பிரகாசர் தம் சித்தியார் உரையில் 
எடுத்தாளுகிறார் ( பரபக்கம் -165 , ஞானப் . உரை ) 
இவர்களுக்குத் தெய்வம் மற்கலி என்பதும் , நூல் 
நவகதிர் என்பதும் , 


என்றலும் மற்கலி தானே இறை ; இனி 
ஒன்பது வாங்கதிர் நூல்யாம் உடையன ; 
மன்பெறு நுண்பொருள் ஐந்தியல் பாயவை 
யின்ப நிகழ்ச்சியுங் காழ்ப்பா டெனச்சொல 

( நீலகேசி 671 ) 
என்பதால் அறியலாம் . 


அணு ஐந்து ஆகும் அதில் பூதம் நாலாம் உயிர் 
ஒன்றாகும் - ஆசீவக சமயத்தார் கூறும் பொருள்கள் 
ஐந்து ஆகும் . அவை நிலம் , நீர் , நெருப்பு, காற்று என்னும் 
நான்கு பூத அணுக்களும் உயிர் அணு ஒன்றும் ஆம் ; 
அந்தப் பூதம் அறியாது - நான்கு பூதங்களும் அசேதனப் 
பொருளாகும் ; பொருந்தும் உயிர் அறியும் - நல்வினை 
தீவினைகளோடு சேரும் இயல்புடைய உயிர் அறிவுப் 
பொருள் ஆகும் , 


வரம்பில் அறிவன் இறை நூற் பொருள்கள் ஐந்து ; 
உரம் தரும் உயிரோ டொருநால் வகை அணு ; 
அவ்வணு வுற்றும் கண்டும் உணர்ந்திடப் 
பெய்வகை கூடிப் பிரிவதுஞ் செய்யும் 
நிலம் நீர் தீக்காற் றென நால் வகையின 
மலைமரம் உடம்பெனத் திரள்வதுஞ் செய்யும் ; 
வெவ்வே றாகி விரிவதுஞ் செய்யும் 
அவ்வகை அறிவது உயிரெனப் படுமே 
( மணிமேகலை 

27 : 112-119 ) 


218 


கோது இலா - குற்றமற்றதாகிய ; நால் கரணம் 
கூடியே - உலகத்திற்குக் கருவியாக உள்ள நான்கு பூத 
அணுக்களும் ஒன்று சேர்ந்தே , நான்கு அணுக்களின் 
கூட்டமே பௌதிகப்ரபஞ்சம் ஆதலின் அவற்றைக் 
கருவிகள் என்றார் ; காதலினால் - விருப்பத்தோடு ; 
பட்டுத் தீட்டுக்கலப்பின் உற்று அறியும் - தன்னோடு 
பட்டுகின்ற சேர்க்கையால் அநுபவத்தைப் பெற்று 
மெய்யறிவு பெறும் ; புண்ணியத்தோடு ஒட்டி.- நல்வினைப் 
பயன்களோடு பொருந்தியும் , எண்ணும்மை தொக்கது ; 
பாவங்களுடன் கூடி - தீவினைப் பயன்களோடு சேர்ந்தும் ; 
இங்கும் எண்ணும்மை விரிக்க ; ஒட்டி அறிந்து - மெய்ந் 
நெறியை அடைந்து ஞானம் பெற்று ; அடைவில் - படிப் 
படியாக ; முத்தி அடையும் ; இது - சீவன் , எழுவாய் ; 
இது நாற்கரணம் கூடியே , உற்றறியும் ; ஒட்டிக் கூடி 
அறிந்து அடைவில் முத்தி அடையும் என்பது பொருள் 
முடிபு . 

ஒன் றினை ஒருவி மூன்றங் 

குற்றிடா விரண்டு விட்டு 
நின்றிடா திரண்டு கூடும் 

நெறிநிலம் நான்கு நீர்மூன் 
றின்றிரண் டழல்கால் ஒன்றா 

இசைத்திடும் . பூமி இவ்வா 
றென்று நீர் தீகால் ஆகி 
ஈண்டுவ தென்றி யம்பும் 

(சிவஞான சித்தியார் - பரபக்கம் 171 ) 
என்பதால் இப் பூத அணுக்களின் கூட்ட முறைமை 
பெறப்படுகிறது , 

" உண்மையவ் வொட்டுத் தீட்டுக் 

கலப்பினில் உணரும் ( பரபக்கம் . 172 ) 
என்ற சித்தியார்ப் பாடற்பகுதிக்கு ஞானப்பிரகாசர் . 


1 


ஒட்டுத்தீட்டுக்கலப்பின் ஓரும் உயிர் தான் ; இவற்றை 
பட்ட பொழுதுடலின் பால் 


219 


என்னும் குறட்பா ஒன்றை மேற்கோள் காட்டுகிறார் ; 
இதே பகுதிக்கு உறுதியாகப் பெயர் அறியப்படாத ஓர் 
உரையாசிரியர் ( வேலப்பப் 

( வேலப்பப் பண்டாரம் ? ) , ஒட்டு - 
நூலைக் கேட்டலானும் , தீட்டு - விடயங்களைத் தீண்ட 
லானும் , கலப்பினில் - இந்திரியங்களைக் கலத்தலானும் , 
உணரும் . ( உயிரானது ) அறியும் எனப் பொருள் 
கூறுகின்றார் . 


பெறுதலும் இழத்தலும் இடையூ றுறுதலும் 
உறுமிடத் தெய்தலும் துக்கசுக முறுதலும் 
பெரிதவை நீங்கலும் பிறத்தலுஞ் சாதலும் 
கருவிற் பட்ட பொழுதே கலக்கும் ; 
இன்பமும் துன்பமும் இவையும் அணு எனத்தகும் ; 
முன் உற ஊழே பின்னும்உறு விப்பது 

( மணிமேகலை 27 : 159 - 164 ) 


பேறிழ விடையூ றின்பம் 

பிரிவிலா திருக்கை மற்றும் 
வேறொரு நாட்டிற் சேறல் 

விளைந்திடு மூப்புச் சாதல் 
கூறிய எட்டும் முன்னே 

கருவினுட் கொண்ட தாகும் 
தேறிய ஊழிற் பட்டுச் 

செல்வதிவ் வுலகம் என்றான் , 
புண்ணிய பாவம் என்னும் 

இரண்டணுப் பொருந்த வைத்தே 
எண்ணிய இவற்றி னோடும் 

ஏழென எங்க ளோடு 
நண்ணிய ஒருவன் கூறும் 

ஞானம் இவ் வாற தென்று 
கண்ணிய கருத்தி னோர்கள் 
கதியினைக் காண்பர் . 

(சிவஞான சித்தியார்-பரபக்கம் 173 , 174 ) 
என்பன இங்கே நோக்கற்பாலன . 


220 


என்ன - ( அணு ஐந்தாகும் முதல் முத்தி 
அடையும் இது ) என்று ; செறிந்த மை போல்வான் 
செப்ப - திரண்ட மைக்குழம்பைப் 

போன்ற 

கரிய 
நிறத்தினனாகிய ஆசீவகன் சொல்ல , 

566-570 . முத்தி அறிந்தவரும் , ஞானம் ஈது 
எனவே வாய்ந்தவனும் சொல்ல 

இருவகை - ஆசீவக 
நூல் உரைத்த மற்கலி தாம் பேசாமல் சர்வத்தையும் 
அறிவாரென்றும் , மௌனங் கொண்டிருப்பாரென்றும் 
கூறப்படும் . இந்த நிலையில் இவர் செம்போதகர் 
எனப்படுவார் . உலகத்தின் கண்ணே வந்து அணுக்கள் 
ஐந்தின் செய்தியும் ஒருங்கே அறிந்து உலகத்தின் கண் 
நடக்கும் நூல் செய்த பகுதியை உடையவர் மண்டலர் 
எனப்படுவார் . இவ்வாறு முக்தி நிலையை அறிந்தவரும் 
அதனை உரைத்தவரும் இருபான்மையராவர் : எம் 
போல்வான் இறையோ - எம்மைப் போலவே உலகில் வாழ் 
உயிராகி வருபவன் பரம்பொருள் ஆக முடியுமோ ? 
ஆகாது என்றவாறு ; 
“ மண்டலர்தாம் அக்கையுற்று வாக்கினால் 

நூல்உரைக்கின் 
மண்டலத்தார்க்கு ஒப்பாம் மதி 
என்பது 

ஞானப்பிரகாசர் ஆசீவகவாத மறுப்பில் 
காட்டும் குறட்பா (சிவஞான சித்தியார் பரபக்கம் : 
176 ஞானப் . உரை ) . 

இவ் வுலாவில் ஆசீவகன் தன் சமயத்தைப் 
பற்றிக் கூறும்போது நூல் தோன்றிய விதத்தைப்பற்றி 
ஒன்றுமே கூறவில்லை ; அவன் கூறியதெல்லாம் நூல் 
நுதலிய பொருள்களைப் பற்றியே . ஆனால் மற்கலி 
நூலுக்குடையோன் என்பதும் , அதனை உரைத்தவர் 
ஒக்கலி , ஓகலி என்னும் இரு தெய்வங்கள் என்பதும் . 

அறிந்தான் இறைவன் அவனா குதலால் 
செறிந்தான் பெரிதும் ; 

( 672 ) 
இறைவன் முழுதும் உணர்ந்தானாகுதலால் மிகவும் 
செறிவுடையனாகி ஸ்தப்தனா யிருத்தலிற் பேசான் 

( 672- சமய . உரை) 


- 


221 


ஒக்கலி ஓகலி யென்றிரு தெய்வம் உரைத்தனவேல் 
மற்கலி யார் போல் அறிந்தன வாயிற் செறிந்தனவாம் 

( 681 ) 
“ ஒக்கலி ஓகலி என்னும் இரண்டு தைவதங்களும் 
ஆகமோபதேசம் செய்யுமெனில் அந்த தைவதங்கள் 
மற்கலியார்போல் அறிந்தனவாயின் ஸ்தப்தங்களாய் 
உரையாவாம் 

( 681 - சமய உரை ) என்னும் நீலகேசி 
யால் அறியலாம் . சித்தியார் பரபக்கத்திலும் ஆசீவகன் 
தன் கொள்கைகளைக் கூறும் ஒன்பது செய்யுள்களிலும் 
( 166 - 174 | இக் கருத்து இடம் பெறவேயில்லை . 
ஆனால் ஆசீவகன் மதத்தை மறுக்கும் போது மட்டும் , 


இருபான்மையர் இவர்மண்டலர்செம்போதகர் என்றே 
வருபான்மையர் இவர் மண்டலர் மண்மேல்வரு நூலும் 
தருபான்மையர் எனின் நீதல மதில் வாழ்பவர் தம்போல் 
ஒருபான்மையின் உளராகுவர் உணராதுரை செய்தாய் " 

(சிவஞான சித்தியார் - பரபக்கம் 176 ) 


என்கிறது . இதன் உரையில் 

ஞானப்பிரகாசர் 
வானத்து இந்திர தனுப்போல் இவன் அன்னவாறு 
வந்தான் என்று அறியாமல் சொன்னாய் 

எனக் 
கூறுகிறார் . இவ் வுவமை நீலகேசியில் , 


உரையான் இறைவன் உணலும் இலனாய்த் 
திரையான் நரையான் தெரிவில் லுருவம் 
வரையா வகைவா னிடுவில் அனையன் 

புரையா அறிவில் புகழ்பூ ரணனே " , ( 673 ) 
என ஆசீவகனால் கூறப்பெற்று நீலகேசியால் , 


வானிடு வில்லின் வரவறியாத வகையன் என்பாய் 
தானுடம் போடு பொறியினன் ஆதலில் சாதகனாம் ; 
மீனடைந் தோடும் விடுசுட ரான்கதிர் வீழ்புயன்மேல் 
தானடைந் தால்தனு வாம் இது வாம் அதன் தத்துவமே 


222 


வானத்து இந்திர தனுஸ்ஸுப்போல இன்னவாறு 
வந்தனனென்று அறியாமல் தோன்றுவன் எம்முடைய 
ஆப்தன் என்று சொல்லுவாய் ; அவன் சரீரேந்திரிய 
புத்தியாதிகளுடைய னாதலில் பிறப்புடையனாம் ; 
சரீராதிகளை உடையான் பிறப்புடையனாகக் காணப் 
படுதலான் . இனி ஆதித்ய கிரணம் மேகப்படலத்துப் 
பட்டால் வில்லுப் பிறக்கும் ; அதுபோல மற்கலி தேவனும் 
காரண ஜன் யனாக இசைதியோ என்றவாறு " ( நீலகேசி 
684 சமய . உரை ) என மறுக்கப்பெறுகிறது . இவ் வுலா 
ஆசிரியர் சித்தியார் பரபக்கத்தையும் அதன் உரைகளை 
யுமே பெரும்பாலும் தழுவித் தன் நூலை யாத்துள்ளார் 
என்பது இதனால் தெரியவருகிறது . 


மருவும் உயிர் அணுவாய் ஒட்டி தீண்டி கலப்பின் 
இயல் என்றது இல் - பொருந்துகின்ற ஆன்மாக்கள் 
நான்கு பூத அணுக்களாலான உடலைப் பற்றியும் 
உற்றும் கலந்தும் நின்றால் அறிவடையும் எனக்கூறிய 
சொல் உண்மையன்று . 

அணு - அணுக்களாலாகிய 
உடலுக்கு ஆகுபெயர் , வாய் - ஏழன் உருபு , இரண்டன் 
பொருளில் வந்தது . எல்லா உருபொடும் செயப்படு 
பொருள் எழும் ” ( இலக்கணக்கொத்து 45 ) , இயல்- அறிவு , 
நூல் என்னும் நேரான பொருளைஉடைய இச் சொல் 

உணரப்பெறும் அறிவைச் சுட்டி நின்றது . 
ஒட்டல் தீண்டல் கலத்தல் என்பதற்குச் சித்தியார் 
உரையாசிரியர் ஒருவர் ( வேலப்பப் பண்டாரம் ? ) நூலைக் 
கேட்டல் , விஷயங்களைத் தீண்டுதல் , இந்திரியங்களைக் 
கலத்தல் என உரை விரித்துள்ளார் ; துயில் வந்து எய்த 
பயில் கரணம் இன்று ஆல்- தூக்கம் வரும்போது 
பொருந்துகின்ற அறிவு இல்லையாகும் , ஆல் - அசை ; 
கரணம் இழப்ப - ( தூக்கத்தால் இப்படி ) அறிவு தொழிற் 
படாருப்பதால் ; உயிர்க்குத் தலைமைகுன் றியதோ - 
( தூங்குகின்ற உடலில் உள்ள)உயிரின் சிறப்பு இல்லாமற் 
போய் விட்டதோ 

தூங்குபவனை உயிரற்ற பிணம் 


நூலால் 


. 


223 


. 


எனக் கருத முடியுமோ என்றவாறு பூதம் குலைந்தனவோ 
- ( அவன் தூங்கும்போது ) நான்குவகையான பூத 
அணுக்களும் தம் கலப்பை இழந்து பிரிந்து விட்டனவோ 
உடல் தன் தன்மையை இழந்து விட்டதோ என்றவாறு ; 
வினாக்கள் எதிர்மறை ; 569 ஆம் கண்ணியில் கூறப்படும் 
கருத்து தெளிவாக விளங்கவில்லை . 


" உயிரானவை உடல்தீண்டிடல் ஒட்டுக்கலப் பெய்தும் 
பயில்வால் உணர் வெய்தும்மெனும் மொழியானவை 


பழுதாம் 


துயிலார்தரு மவர்பாலகர் தொடரார் அறி வினை; நீ 
செயிரார்தரும் உரையேதரும் அதுவோஉன செயலே 

(சிவஞான சித்தியார் - பரபக்கம் -177 ) 


என்றது 


றது இது . 


ஏதம் அற - உ.யிருக்குரிய இயல்பான குற்றங்கள் 
நீங்கும்படி ; என்று அவன் சொல் வாதமொழி மறுத் 
தாள் என்பது முடிபு 


571 ஊமன் என - வாதங்களுக்கு விடையிறுக்க 
இயலாமல் பேச்சற்றவனைப்போல ; மோனமுடன் - ஒரு 
வார்த்தையும் கூறாமல் ; தொழில் மிகு - வேள்விகளாகிய 
வைதிக கர்மங்களை அதிகமாகச் செய்கின்ற ; பட்டா 
சாரி - பாட்டமதத்தினன் . 


- 


பாட்டமதம் வேதங்கள் பிராமணம் உப 
நிடதம் என்னும் இரு பிரிவுகளை உடையன ; இவற்றுள் 
முற்பிரிவாகிய பிராமணங்களைத் தன் ஆதாரமாகக் 
கொண்டது மீமாம்சா தர்சனம் ; இது பூர்வ மீமாம்சை 
என வழங்கப்பெறும் ; இச் சமயக் கோட்பாடுகளை 
விளக்கும் நூல்களில் தலையாயது சைமினி முனிவரால் 
இயற்றப்பெற்ற மீமாம்ச சூத்திரம் ஆகும் . இந் நூலின் 
காலம் கி.மு. 300-400 ஆம் ஆண்டுகள் ஆகும் . இந் 
நூலுக்குச் சபர முனிவர் என்பார் ஒரு விரிவுரை செய் 
தார் . இவர் கி . 

கி.மு. முதல் நூற்றாண்டினர் . சபர 


224 


முனிவரின் பாடியத்தையொட்டிக் குமரிலபட்டர் , 
பிரபாகரர் என இருவர் வழிநூல் செய்தனர் . இவ் 
விருவரும் ஆசிரியரும் சீடரும் ஆவர் . 

ஆசிரியராகிய குமரிலபட்டர் சபரமுனிவரின் 
விரிவுரையை மறுத்து வழிநூல் செய்தார் . பிரபாகரர் 
அந்த பாடியத்தை ஆதரித்து வழிநூல் யாத்தார் . 
இதனால் மீமாம்சம் இரு பிரிவுகளாகப் பிளவடைந்து 
விட்டது . குமரிலபட்டரின் கொள்கைகளை ஏற்போர் 
பட்ட மீமாம்சகர் எனவும் , பிரபாகரரின் கருத்தைப் 
பின்பற்றுவோர் பிரபாகர மீமாம்சகர் எனவும் வழங்கப் 
பெறுவர் . 

பூர்வ மீமாம்சையின் வரலாற்றைத் துறை 
மங்கலம் சிவப்பிரகாச சுவாமிகள் , 
" வேதம் ஒரு நான்கும் ஆ றங்கமும் நல் நியாயம் 

மீமாம்சை யொடுமிருதி புராணமுமீ ரேழா 
ஒதலுறும் வித்தைகளாம் ; இவற்றுள்மீ மாம்சை 

உயர்ந்ததாய் ஐந்நான்கத்தி யாயமாய் அருத்த 
பேதமுற இருகூறாம் ; அவற்றுள் முதற் கூறே 

பிறங்குமருட் சைமினிசூத் திரரூப மாகிப் 
போதும் ராறத்தி யாயமாய்க் கருமப் 
பொருளுணர்த்திப் பூருவம் 

மாஞ்சையெனப் 

படுமால் , 


சாற்றிய அச் சைமினிசூத் திரத்திற்கு மிக்க 

சாபரமென் றொருபாடி யம்புரியப் பட்ட 
தூற்றமீ மாஞ்சைக்கு மதம்பாட்ட மென்ன 

ஒன்றுபட்டா சாரியனா லுரைத்திடவந் தென்றும் 
போற்றுமவன் சீடனா கியபிரபா கரனால் 

புகழ்பிரபா கரம்எனஓர் மதாந்தரம் நன் கமைய 
ஆற்றிய அச் சாபரபா டியமதற்கு விளங்க 
ஆக்கப்பட் டுலகமெலா மறிந்திடநின் றதுவே 

( வேதாந்த சூளாமணி 3 , 4 ) 
எனத் தெளிவாகக் காட்டுகிறார் . 


225 


போன்ற 


இப்பட்ட மீமாம்சகரே சுருக்கமாகப் பாட்டா 
சாரியர் ( பாட்ட சமயகுரு ) எனக் கூறப்பெறுவர் . 
இவர்களுடைய கொள்கையின்படி, ஆன்மா மாற்ற 
மடையும் இயல்புடையது ; முத்தியில் உயிருக்கு இன்பம் 
உண்டு; பிரத்யட்சம் , அநுமானம் , ஆகமம் , உபமானம் , 
அருத்தாபத்தி , அனுபலப்தி என்னும் பிரமாணங்கள் 
ஆறினையும் ஏற்பர் ; கானல் நீர் 

திரிவுக் 
காட்சிகளை விபரீதக் கியாதி என்ற பெயரால் பட்ட 
மீமாம்சகர் விளக்குவர் , 

மணலைத் தண்ணீராகப் 
பார்க்கும்போது மணல் , நீர் ஆகிய இரண்டையும் 
உள்ளம் 

தொடர்புபடுத்திப் பார்க்கும் தவற்றால் 
இத் திரிவுக் காட்சி ஏற்படுகிறது என்பர் , அதாவது 
உண்மையில் இல்லாத நீரை இருப்பதாக 

மனம் 
சேர்த்துக் கொண்டதால் விபரீதக்கியாதி தோன்று 
கிறது என்பர் ; பட்ட மீமாம்சகர் பிரபாகர மதத்தினரை 
விட அதிகமாக வேதாந்தக் கொள்கைகளின் பக்கம் 
சாய்ந்தவர்களாகக் காணப்படுகின்றனர் . 


572-575 . அழியாது அருவாய் அநாதியுமாம் 
சுயம்பு வேதம் ; அநாதி - தோற்றமில்லாதது ; சுயம்பு 
பிறரால் உண்டாக்கப்படாமல் தானே தோன்றியது . 

சார்பில் தோன்றா ஆரண வேதக்கு 
ஆதி அந்தம் இல்லை அதுநெறி 

( மணிமேகலை 27 ; 103,104 ) , 
முன்னம்ஓர் தோற்றம் இன்றி 

முடிவின்றி நித்த மாகி 
மன்னிஓர் இயல்பே யாகி 
வழங்கிடும் மறைய தென்றான் 

(சிவஞான சித்தியார் - பரபக்கம் 185 ) 
என வருவதூம் இது . 
உயிர் 

அறிவாய் பரந்தே விரவி 
நிறைந்து எங்குமாய் நிற்கும் ; பரம் - அழிவற்ற பொருள் . 


பரமாய் 


226 


- 


உரை 


நித்தமாய் எங்கும் உண்டாய் 

நீடுயிர் அறிவு தானாய்ப் 
புத்திதான் ஆதி 

கருவியின் புறத்த தாகிச் 
சுத்தமாய் அருவ மாகித் 

தொல்லைவல் வினையின் தன்மைக் 
கொத்ததோர் உருவம் பற்றிப் 
புலன்வழி உணர்ந்து நிற்கும் " 

(சிவஞான சித்தியார் - பரபக்கம் 189 ) 
நிற்கும் முற்றுவாய்பாட்டால் வந்த பெயரெச்சம் , 
நிற்கும் உயிர் உடலைப் பற்றும் என முடியும் . 

உயிர் எய்தும் வினை கெட்டு அருவாய்த் தங்கும் 
உடலைப் 

பற்றும் - முற்பிறப்பில் உள்ளம் , 
உடல்களால் ஈட்டப்பெற்ற நல்வினை தீவினைகள் 
அந்தப் பருவுடலோடு பருமை கெட்டுச் சூக்குமமாக 
உயிரோடு சேர்ந்திருந்து மறுபிறப்பில் 

வாய்த்த 
உடலின்கண் வந்தடையும் : 
" செயல் தரு வினைகள் மாய்ந்து 

சிந்தையிற் சேர்ந்து நின்று 
பயனொடு பலியா நிற்கும் 

பலாலமும் தழையும் எல்லாம் 
வயல்தனில் மருவி நாசம் 

வந்தபின் பலத்தை வந்திங்கு 
இயல்பொடு தந்தாற் போல 
என்றும் பின் இயம்பு கின்றான் 

( சிவஞான சித்தியார் - பரபக்கம் 190 ) 
தண் அளியால் - குளிர்ச்சியான அன்புடன் , இங்கு 
இயற்றும் - இந்நிலவுலகில் இப் பிறவியில் செய்யப்படும் , 
இங்கு - இரட்டுறமொழிதலாக இடம் காலம் இரண்டை 
யும் உணர்த்தியது ; சோம யாகாதித் தொழிலும்.சோம 
யாகம் முதலிய வைதிகக் கருமங்களும் ; மன் ஞானமுமே 
- நிலையான அறிவுமாகிய இரண்டுமே ; இரு காலாகச் 
சார்ந்ததுவே சேம முத்தி ஆக்கும் - இரண்டு கால்களைப் 
போல இணைந்த நிலையே நிலைத்த நன்மையாகிய 
வீட்டின்பத்தைத் தரும் . 


.. 


227 


" கருதிய கன்மம் ஞானம் 

இரண்டும்கா லாகக் கொண்டு 
மருவிட லாகும் வீடு 

(சிவஞான சித்தியார் - பரபக்கம் 192 ) 
இவ்வாறு அறிவு , சடங்குகள் ஆகிய இரண்டையும் 
இணைத்துக் 

கூறுதல் ஞானகன்ம 

சமுச்சயம் 
எனப்பெறும் . 


உலகம் நித்தமாம் - இந்த உலகம் என்றுமே 
அழியாத உள்பொருளாகும் ; வினை கெட்டு - நல்வினை . 
தீவினை ஆகிய இரு கருமபந்தங்களும் ஒழிந்து , மீமாம் - 
சகர் கன்மத்தைக் காமிய கன்மம் , பிரதிசித்த கன்மம் . 
நித்தியகன்மம் என மூவகைப் படுத்துவர் . காமியகன்மத் 
திற்குப் புண்ணியமும் . பிரதிசித்த கன்மத்திற்குப் 
பாவமும் பலன்களாகும் ; 

புண்ணிய 

பாவங்கள் 
இரண்டுமே உயிருக்குத் தளையாம் . எனவே இரண்டில் 
இருந்தும் விடுபட வேண்டும் ; நித்திய கன்மம் என்பது 
எந்தவிதப் பயனையும் எதிர்நோக்காமல் கடமைக் 
காகவே அவசியம் செய்யப்படவேண்டிய கன்மம் ஆகும் ; 
இது உயிரைக் கட்டாது . 

ஆர் உயிரின் ஊக்கம் அற பொருந்தும்- தனு , 
கரண , புவனங்களுடன் பொருந்துகின்ற உயிர் அவற்றின் 
கண் உள்ள பேரீடுபாட்டை விட்டு நீங்க முத்தி 
அடையும் ; வினை கெட்டு , ஊக்கம் அற உயிர் (வீட்டில் ) 
பொருந்தும் என்பது முடிபு . உரையை என இரண்டன் 
உருபு விரிக்க , அது சொல்லல் என்னும் வினைக்குச் 
செயப்படுபொருள் . 

576 - 579 . கோதைமுனம் - சமயசயவல்லி 
யிடம் ; தாலு - நாக்கு ; தாலு கூடாது ஓதிய வேதம் ஆதி 
உளதாகாது என்க ; நாக்கின் தொடர்பின்றி மறைகள் 
கூறப்பெற்றிருப்பின் முதலாவதாக அவை உள்ள 
பொருள்களாக மாட்டா , அதாவது நாக்கில்லாமல் 
வேதங்களைக் கூறமுடியாது . வேதங்கள் 

தாமே 


228 


அபௌருஷேயமாகத் தோன்றின அல்ல , இறைவனால் 
கூறப்பெற்றனவே என்பது கருத்து ; இந்த வேதமும் 
தந்த தாலோஷ்ட புடவியாபாரத்தால் ( பல் , நா 
உதடுகளின் திரண்ட தொழிலால் ) சொல்லுகின்ற 
பதவாக்கியங்களாய் ( சொற்களாலான வாக்கியங்கள் ) 
வருதலானும் எனவும் , சுயம்புவாகிய பரமசிவனாற் 
சொல்லப்பெற்ற வேதத்தைச் சுயம்பு 

என்றது 
ஆகுபெயர் ; இப்பொருள் அறியாது வேதத்தைச் சுயம்பு 
என மயங்கிக் கூறினான் என்க என்பார் சிவஞான 
சித்தியின் உரையாசிரியர் ஒருவர் . ( பரபக்கம் -194 
உரை . வேலப்பப் பண்டாரம் ? ) 


அணுகும் உடல் வேறாய் அறியாமையாலே 
( உயிர்கள் தாம் இருந்த உடல் அழிந்தபோது ) தாம் 
சென்று பொருந்துவதற்குரிய வேறொரு சரீரத்தைத் 
தேடிக் கொள்ள அறியாவாகையால் ; எணும் உயிரும் 
எங்கும் நிற்பது இன்றாம் ஆராயப்படுகின்ற ஆன்மாவும் 
உலகம் எங்கும் நிறைந்து விளங்குவதில்லை . 


நணுகும் அருவினை கெட்டு ஆவது இலையாம் 
ஓர் உயிரைப் பொருந்துகின்ற வினைப்பயன்கள் அவ் 
வுடல் அழியத் தாமும் அழிந்து விடுமாகையால் 
மறுபிறவியில் வந்து தோன்றுவது 

இல்லையாகும் ; 
வினைகெட்டு அருவாய்த் தங்கும் உடலைப் பற்றும் 
( 573 ) 

எனப் பாட்டாசாரியன் கூறியதற்கு மறுப்பு 

வினைப்பயன்கள் தாமே வந்து பொருந்தா , 
ஊட்டுவிக்கும் இறைவன் வேண்டும் என்பது கருத்து ; 


" வேலை தரு மோகூலி ? வேலைவிதம் கண்டிசைந்த 

கூலி தரு வான்போல்எம் கோன் 
(சிவஞானசித்தியார் - பரபக்கம் 202 ஞானப்பிரகாசர் 
உரை ) 


சோமயாகம் தரும் வினையும் ஞானமும் நீ 
சாற்றும் அருமுத்தி ஆகாது - சோமயாகம் 

சோமயாகம் முதலிய 


229 


வேள்விகளால் வரும் நல்வினைப் பயனும் , அதனால் 
வருகின்ற மெய்யறிவும் கூடுவதாகிய ஞானகன்ம சமுச் 
சயத்தால் மீமாம்சாவாதியாகிய நீ கூறுகின்ற உயர்ந்த 
வீட்டின்பம் பெறப்படாது ; சோமயாகம் அனைத்துக் 
கன்மங்களுக்கும் உபலட்சணம் ; வினை என்றது காமிய , 
பிரதிசித்த கன்மங்களல்லாத நித்யகன்மத்தை ; அரனை 
அருச்சி - (எனவே இந்த நிரீசுவர வாதத்தைக் கைவிட்டு ) 
சிவபெருமானை வழிபடுவாயாக ; பாகு ஆர் மொழிக்கு 
இனிய சொற்களைக் கூறும் இப் பேரிளம் பெண்ணிற்கு . 
புலன்களுக்குக் கிளர்ச்சியூட்டும் மொழிகளாக அல்லாமல் 
உயிருக்கும் இனிய நன்மை தரும் மொழிகளை 
உடையவள் என்பது இவ் வாகுபெயரின் 

பயன் ; 
அகன்றான் - அவ்விடத்தை விட்டு நீங்கினான் . 

580-581 . பிரபாகரன் - இந்தச் சமயத்தின் 
தோற்றத்தைப் பற்றி 571 ஆம் கண்ணி உரையில் கூறப் 
பட்டுள்ளது . இவர் தம் சிறப்புக் கொள்கைகளாவன : 
ஆன்மாக்கள் 

எவ்விதமான மாற்றத்தையும் 
அடைவதில்லை ; நல்ல உறக்கத்தில் ஆழ்ந்திருப்பது 

அறிவற்றுக் கிடக்கும் நிலையே உயிரின் 
இயல்பாகும் . முக்திநிலையில் உயிர் இன்பதுன்ப நுகர்ச்சி 
யின்றிக் கல்லைப்போலத் 

சுபாவநிலையில் 
கிடக்கும் ; பிரத்யட்சம் , அநுமானம் , ஆகமம் , உபமானம் , 
அருத்தாபத்தி என்னும் ஐந்து பிரமாணங்களே 
கொள்ளற்குரியன , அனுபலப்தி எனப்பெறும் ஆறாவது 
பிரமாணம் தேவையற்றது ; கானல் நீர் போன்ற திரிவுக் 
காட்சிகளை அக்கியாதி என்னும் பெயரால் பிரபாகர 
மீமாம்சகர் விளக்குவர் , மணல் வெளியைத் தண்ணீராகக் 
காணும்பொழுது மணல் . நீர் ஆகிய இரண்டுமே உள் 
பொருள்கள் தாம் மணல் வெளியைப் பார்க்கும் பொழுது 
சில அம்சங்களில் அதனை நிகர்த்த நீர்ப்பரப்பின் நினைவு 
ஏற்படுகிறது . உடனே மணல் வெளியே நீர்ப் பரப்பாகத் 
தோன்றுகிறது . எதிரே பார்வையில் தென்படும் 
மணற்பரப்பிற்கும் நம் நினைவில்உள்ள நீர்ப்பரப்பிற்கும் 


போன்று 


தன் 


230 


பேணு 


எந்தவகையான தொடர்பும் இல்லை என்பதை உணரத் 
தவறியதாலேயே திரிவுக் காட்சிகள் தோன்றுகின்றன ; 
பிரபாகரர் பட்ட மீமாம்சகரைவிட மெய்மை வாதத்தில் 
அதிகமாக ஊன்றியுள்ளனர் . 

செயல் அபாவத்து ஒர் அபூருவம் 
தொழிலில் உற்றே அரு பலம் ஆம் - விரும்பிச் செய்யும் 
கன்மங்கள் இல்லாமல் நீங்கியபோது அபூர்வம் என்பது 
ஒன்று உண்டாகி அரிய ஞானம் கூடும் , செயல் அபாவம் 
என்றது கன்மங்களின் இன்மையை , அபூர்வம் என்னும் 
சொல் முன் இல்லாதது எனப் பொருள் தரும் . பிரபாகர 
மீமாம்சகர் இதனை ஒரு குரு சொரூபமாகக் கொள்வர் , 
ஓர் அபூருவம் எனற்பாலது எதுகை நோக்கிக் குறுகியது ; 
இவை இரண்டும் சேர இயல் கெடவே-இந்தக் கன்மமும் 
அறிவும் கூடி நின்று தொழிற்பட்டுக் கன்மம் முடிந்த 
பொழுது ; மண்சிலைபோல் செவ்வை உறல் முத்தி - 
மண்ணைப் போன்றும் கல்லைப் போன்றும் ( அறிவும் 
தொழிலும் இன்பதுன்ப உணர்ச்சியும் அற்று ) இருப்பதே 
வீட்டுநிலை ஆகும் ; என தேர்ந்து உரைப்ப - என்று தன் 
கொள்கைகளைப் பிரபாகரவாதி ஆராய்ந்து சொல்ல , 
இக் கண்ணிகள் அப்படியே 
அருஞ்செயலின் அடாவத்தே அபூர்வம்எனும் 

அது தோன்றித் 
தருஞ்செயல்நின் றழியின் பின் பலிப்பிப்ப தாகுமது ; 
வருஞ்செயல் ஒன் றின்றியே மண்சிலை போல் ஆம்முத்தித் 
தருஞ்செயல் ஈ தெனஉணர்ந்து தாரணிமேல் 

அவன் சாற்றும் 
(சிவஞான சித்தியார் - பரபக்கம் 205 ) 
என்பதன் மறுபதிப்பாகும் . 

நவ்விவிழி - மானைப்போன்ற கண்களை உ.டைய ; 
நவ்விவிழி மாது அவனை நோக்கி , அவன் - பிரபாகர 
வாதி ; வருபலத்தை - ( முன்பிறவிகளின் நல்வினை 
தீவினைகளுக்கேற்ப ) இப்பிறவியில் உன்டாகும் இன்ப 


231 


துன்பங்களாகிய வினைப்பயனை ; வல்வினைகளே தரும் 
என்று இருக்கெல்லாம் ஓத - வலிமைமிக்க கருமங்களே 
கொடுக்கும் என வேதங்கள் யாவும் கூறிய போதும் , 
இருக்கு என்பது வேத வாக்கியங்களின் யாப்பியற் 
பெயர் , இது ஆகுபெயராக இங்கு இருக்குகளாலாகிய 
நான் மறைகளை உணாத்தியது , முதல் வேதம் இருக்கு 
எனப்படுவதும் இக்காரணம் பற்றியே , அல்லது இருக்கு 
எல்லாம் என்பதனால் இருக்குவோதம் பிறமறைகட்கும் 
உபலட்சணம் எனினும் ஆம் ; ஓதிய உன் - உன்னால் 
கூறப்படுவதாகிய ; அபூர்வ உரை மாறு-(வினைப்பயன் 
களைத் தரும் ) அபூர்வம் என்னும் ஒன்றைப் பற்றிய 
கூற்று வேதங்களுக்குப் புறம்பாகும் . அபூர்வ உரை 
என்னும் தொடர் இரட்டுறமொழிதலாக அபூர்வம் 
என்பதைப் பற்றிய கூற்று என ஒரு பொருளும் , வேதம் 
முதலாகிய முந்து நூல்களால் கூறப்படாமல் உன்னால் 
படைத்துக்கொள்ளப் பெற்றதாகிய ஒரு சொல் என 
மற்றொரு பொருளும் விளைவிக்கிறது : 

வான்பூ 
முடியில் மன்னி மணம் சேர்வது இல்லை- ( என்றுமே 
இல்பொருளாகிய ) ஆகாயப்பூ கூந்தலிற் பொருந்து 
வதனால் நறுமணத்தைப் பெறுதல் இல்லாததாகும் , 
" செய்த கன்மத்தினுடைய பலம் அநாதியில் இல்லை 
யாய்ப் 

அபூர்வமென்ப தொன்றினாலே 
வந்ததாயின் வாட்டமில்லாத குளிர்ந்த ஆகாயப் 
பூவுக்கு முன்பு மணமில்லாமல் தலையிலே சேர்ந்த 
பின்பு உண்டானது 

சொல்லும் 
தன்மைக்கொக்கும் என்பார் தத்துவப் பிரகாசர் 
கீழ்க்காட்டும் சித்தியாருரையில் ; 
வேறுபலந் தருவது தான் வினை என்று வேதங்கள் 
கூறவோர் அபூர்வந்தான் கொடுக்கும்எனக் 

கொண்ட உரை 
மாறுதரும் மறையோடு ; முன் பின்றி வந்ததால் 
தேறியவிண் பூமுடிமேல் சேர்ந்து மணம் திகழ்ந்தது வாம் 

(சிவஞான சித்தியார் - பரபக்கம் 206 ) 


பின்பு 


மணம் 


என்று 


232 


கருத்தில் 


செந்தீ செம்மை அகன்று நிலா என உயிரும் 
அறிவு செத்து ஆர்வது இலை எனக் கொண்டு கூட்டிக் 
கொள்க . 

செந்தீ செம்மை அகன்று நிலா - நெருப்பு தன் 
இயல்புப் பண்பாகிய சிவப்பு கெட்டால் தானும் 
கூடச்சேர்ந்து அழியுமேயன்றித் தனியே நிலைபெறாது ; 
என -அதுபோல . உவமஉருபு ; உயிரும் அறிவு செத்து 
ஆர்வது இலை - ஆன்மா தன்னுடைய தனிப்பண்பாகிய 
ஞானம் கெட்டால் (தானும்கூட அழியுமேயன்றி ) 
முக்தியின்பத்தை நுகர்வதில்லை , தானும் அழியும் 
என்பது உவமானத்தால் பெறப்பட்டது . ஆர்தல் என்ற 
சொல் பிரபாகரன் கருத்தில் பாஷாண நிலையாகிய 
முத்தி நிலையில் பொருந்துதல் எனவும் , சைவசித்தாந்தி 
யின் 

வீடாகிய பேரின்பத்தை நுகர்தல் 
எனவும் பொருள் தரும் ; செந்தீ நிலா என உயிரும் 
ஆர்வது இலை என்பது பொருள் முடிபு : சிலை - கல் ; 
கெட்டறிவில் என்பதனை அறிவு கெடில் என மாறுக ; 
என்பெறுவாய் - நீ (உயிர் ) என்ன பயனை அடையப் 
போகிறாய் , ஒன்றுமில்லை என வினா எதிர்மறையில் 
வந்தது ; 

ஆனந்தம் கதி என்ன அறிவழிகை வீடென்கை 
ஊனம் ; பின் உணர்விழந்தோர்க் குளதாகும் உயர் முத்தி 
தான் ; இங்குச் சிவப் பொழியத் தழல் நிற்கு மாறில்லை ; 
ஞானம்கெட் டுயிர்நிற்கும் எனும்உரை தான் 

நண்ணாதால் 
( சிவஞான சித்தியார் பரபக்கம் 207 ) 
மும்மலமும் ஏக - ஆணவம் , கன்மம் , மாயை ஆகிய 
கட்டுகள் மூன்றும் அழிய ; என்று அவன் சொல் மோக 
உரை ( யை ) மறுத்தாள் ; மோக உரை - மயக்கம் தரும் 
சொற்கள் ; முன்னவனும் ஏக - முன்னால் கூறப்பெற்ற 
பிரபாகர மீமாம்சகனும் செல்ல , இறந்தது தழுவிய 
எச்ச உம்மை உலோகாயதன் முதல் பாட்டாசிரியன் 
முடிய உள்ள எண்மரையும் தழுவி நின்றது . 


233 


586-590 . சத்தப் பிரமவாதி- காரணமாகிய 
பரப்பிரமம் இறுதிக் காலத்தில் சத்தவடிவிற்றாய் ( ஒலி 
மயமாய் ) இருக்கும் . அஃது அவிச்சையினால் சடமும் 
சித்துமாய உலகங்களாய் விரியும் . முடிவின்கண் சத்த 
மாத்திரையே உள்ளது என்று இங்ஙனமறிவதே முத்தி 
என்பதாம் என்பவன் . (சிவஞானபோத மாபாடியம் . 
அவையடக்கப்பகுதி ) இக் கொள்கை ஏகான்ம 
வாதத்தின் நான்கு பிரிவுகளுள் ஒன்றாகும் . வியாச 
முனிவரின் பிரம்ம சூத்திரமே இவர்களின் மூல நூலாகும் . 


என 


தரும் உரையே மையலினால் உய்த்து உலகம் 
ஆம்- காரணமாகிய சத்தமே மயக்கத்தினாற் செலுத்தப் 
பெற்றுத் தனு கரண புவன போகங்களாகிய பிர 
பஞ்சமாக ஆகும் . தரும் என்னும் எச்சத்தை உலகைத் 
தரும் எனக் கூட்டி உரைக்கப் பெற்றது ; பொருள் வேறு 
உண்டு என்று வைத்தே உரைப்பது பொய்யாம் - சத்தத் 
தைத் தவிர வேறாகப் பொருளும் உள்ளது 
உள்ளத்தில் கொண்டு வெளியே சொல்லும் வாதம் 
பொய்யாகும் ; இதனை உற்றுணர்தல் வீடு - சத்தம் 
ஒன்றே உள் பொருள் என்பதனை உணர்ந்து அந் நிலை 
யில் பொருந்துவதே முத்திநிலை ஆகும் . உற்றுணர்தல் 
என்பதனை உணர்ந்துறுதல் என மாறுக , கற்றபின் 
நிற்க அதற்குத் தக என்றபடி (திருக்குறள் 381 ) ; 
சிவஞானசித்தியார் பரபக்கம் இக் கருத்தை , 

உரையா னதுமை யலினால் உலகாம் ; 
புரை யோர் உணரும் பொருள் பொய் ; இதனை 
விரையா துணரும் அதுவீ டெனவே 
வரையா துரைவா திவகுத் தனனே ( 208 ) 


ப 


எனக் கூறும் ; அவன் நூல் என்றது பிரம சூத்திரத்தை ; 
உரைத்த - உரை - நீ சொல்லும் சத்தமாகிய பிரமம் ; 
மையலினால் உளதேல் - மயக்கத்தோடு கூடி இருக்கு 
மாகில் , ஆல் உருபு தூங்குகையால் ஓங்கு நடைய 
உறழ்மணியால் உயர்மருப்பின ( புறம் . 22 ) என்புழிப் 


234 


போல உடனிகழ்ச்சிக்கண் வந்தது ; மையல் தனக்குள 
தாய் வையகம் ஆகாது-தானும் மயக்கத்தோடு கூடிய 
தாகையால் உலகமாகப் பரிணமிக்காது ; இவ் வுலாப் 
பகுதியின் மறுப்பு சிறப்பாக அமையவில்லை எனவே 
கருத வேண்டியுள்ளது ; இப் புலவர் பின்பற்றும் சித்தி 
யார் பரபக்கத்தில் இந்த இடம் 

உரையா னதுமை யலினால் உலகேல் 
உரையாய் ஒருமை யலும்உள் ளதென 
வரையா துணரும் அதுவண் கதியேல் 
வரையா மறையோ டுமலைந் தனையே ( 212 ) 
சத்தமாகிய 

பிரமமானது 
கூடிக்கொண்டு பிரபஞ்சமாயிருக்குமானால் 
அந்தச் சத்தப் பிரம்மத்தோடு கூட மாயை என்று ஒரு 
பொருளும் உண்டு எனச் சொல்வாயாக ( வேலப்பப் 
பண்டாரம் உரை ? ) என்னும் இந்த மறுப்பு தத்துவ 
நோக்கிற்கு இயைபுடையதாக உள்ளது . இதற்கேற்ற 
வாறே உலாக்கண்ணி முதலில் இருந்திருந்து ஏடெழுது 
வோரால் பிழைபட்டிருக்குமோ எனக் கருத வேண்டி 
யுள்ளது . 


ன 


மாயை 


உள்ளது , 
யோடு 


இதனை வரைந்து உய்ய உணரும் அது கதி 
யேல் - இச் சத்தப் பிரமத்தை உள்ளத்தே கொண்டு 
துன்பநீக்கம் பெறுமாறு அறிதலாகிய அந் நிலையே 
வீட்டுப்பேறு என்பதாயின் ; ஒண் மறைகளோடும் 
அணவும் மலைவதனால் ஆகாது இணையில் 

கதி - 
சிறந்த வேதப்பொருள்களோடு மாறுபடும் ஆதலினால் 
முத்தி ஆகாது , வேதத்தில் சொல்லப்பட்ட கன்மத் 
தையும் ஞானத்தையும் செய்வதும் உணர்வதும் செய் 
யாமல் முத்தியடையுமென்று கூறுகையால் வேதத் 
தோடு மறுதலைப்பட்டுக் கூறினாய் 

என்றவாறு . 
வேதம் சொன்னபடியிலே கன்மம் செய்தானாயினும் 
ஞானம் உணராதார்க்கு முத்தி இல்லை என்று வேதாகம 
சாத்திர புராணங்கள் சொல்லவும் சத்தமே பிரமம் 


235 


என்று அறியும் அறிவால் முத்தியடையும் என்பது 
மாறுபாடு (சிவஞான சித்தியார் - பரபக்கம் 212 
தத்துவப்பிரகாசர் உரை ) ; மதியிலன் - அறிவற்றவன் 
ஆகிய சத்தப்பிரமவாதி , சத்தத்தால் உணர்த்தப் பெறும் 
பொருள்களை அறிய மாட்டாதவன் என்பது குறிப்பு , 


மாயை 


591-600 மாயாவாதி - சங்கரருடைய கேவலாத் 
துவிதம் மாயாவாதம் எனப்படும் . மெய்யான பிரம்மம் 
பொய்யான உலகத்தைத் தன்னிடத்தே தோற்றுவிக்க 

என்னும் ஒரு தத்துவமே காரணம் என்ற 
கொள்கையால் இவர்கள் மாயாவாதிகள் எனப்படு 
கின்றனர் . சிவஞான முனிவர் இவர்களுடைய கோட் 
பாடுகளை , சச்சிதானந்தமாய் நித்தமாய் வியாபக 
மாய் நிற்பது பிரமம் ; பரமார்த்தத்தில் அஃதொன்றே 
மெய்ப்பொருள் ; ஏனைய எல்லாம் பிரமத்தின் விவர்த் 
தனமாய் இப்பியில் வெள்ளி போல அவிச்சையினால் 
காணப்படுவனவாகலிற் பொய் ; இங்ஙனந் தோன்றும் 
உலகத்திற்கு முதற்காரணமாகிய மாயை பிரமம் போலச் 
சத்துமன்றி முயற்கோடுபோல அசத்துமன்றி அநிரு 
வசனமாய் இருக்கும் . அநிருவசனம் என்பது சொல் 
லொணாதது என்னும் பொருட்டு இந்த மாயைக்கு 
வேறாகிய பிரமரூபமே யான் என வேதாந்த ஞானத்தால் 
அறிவதே முத்தி என்பதாம் எனச் சுருக்கி உரைப்பார் . 

(சிவஞானபோத மாபாடியம் - அவையடக்கப்பகுதி ) 


தொல்லை அறிவாகி - (தோற்றம் இல்லாததால் ) 
முன்னைப் பழம் பொருட்கும் பழமையானதாகவும் 
ஞானமே சொரூபமாகவும் ; சுத்தமாய் - அசுத்தத்துடன் 
கூடாது தூய்மையுடையதாகவும் , தொல்லைவரும் அகில 
காரணமாய் - மிகப் பழங்காலத்தே தோன்றும் உலகத் 
திற்கு முதற்காரணம் , நிமித்த காரணம் ஆகிய இரண்டு 
மாயும் , எதிலிருந்து ஒரு பொருள் செய்யப்படுகிறதோ அது 
முதற் காரணம் , எதனால் செய்யப்படுகிறதோ அது 
நிமித்த காரணம் , குயவன் பானையை மண்ணிலிருந்து 


236 


வனைகின்றான் எனில் பானைக்கு மண் முதற் 
காரணமும் , குயவன் 

நிமித்த காரணமும் ஆகும் ; 
மன்னும் நித்த ஆதி - விளங்குவது அழிவற்ற பரம் 
பொருள் ஆகும் ; அரு - இந்தப் பிரமம் வடிவமற்ற அரு 
வினது ஆகும் ; 


பொருவரிய தூய பரன் அனந்த ஆனந்தன் 

கன்னல் சுவைபோல் எங்குமாய்த் துன்னி 
நிறைந்து ( ம் ) மின் ஒளிசேர் பொன்னில் பணிபோல் 
பொருந்து உலகு சீவனாய் கருது முத்தி ஆகியே மன்னும் 
என்று கொண்டுகூட்டிக் கொள்க , பொருவரிய தூயபரன் 
இணையற்றதும் சுத்தமானதுமாகிய பரம்பொருள் ; 
அனந்த ஆனந்தன் ஆகி - முடிவற்ற இன்பமுடையதாகி ; 
கன்னல் சுவைபோல் எங்குமாய்த் துன்னி நிறைந்தும் - 
கரும்பாகிய கழி முழுவதிலும் ஓர் இடைவெளியின்றி 
இனிமை பொருந்தி நிறைந்திருந்த போதிலும் , உம்மை 
விரிக்க , பரப் பொருள் உலகம் , உயிர் ஆகிய இரண்டி 
டத்தும் நீக்கமற நிறைந்துள்ளதென்றும் , பரத்திற்கும் 
இவைகட்கும் உள்ள சம்பந்தம் பண்பும் பண்பினை 

பொருளும் ஒன்றேயாதல் ( குணம் குணிக்கு 
வேற்றுமை இல்லை . அபேதம் ) போன்றதென்றும் இக் 
கன்னற்சுவை உவமையால் பெறப்படுகிறது ; 


உடைய 


மின்ஒளி சேர் பொன்னில் பணிபோல் - பிரகாசம் 
மிக்க தங்கம் 

ஒன்றே பல்வேறு அணிகலன்களாக 
உருவெடுப்பதைப் போலவும் ; 


மன்னும் முதற்பொருளின் மன்னாத இவ்வுலகம் 
பின்னம் எனுமாறு பேசற்க- பொன்னே 
அணியா வதன் முன்னும் அப்பொழுதும் காய்ச்சி 
மணியான போதும் மறித்து 

( அமிர்தசாரம் 21 ) 


237 


மன்னும் சிலம்பி நூல்மான - சிலந்திப்பூச்சி நூலைத் 
தன்னிடத்திலிருந்தே உண்டாக்கி , வலையாக்கிப் பாது 
காத்துப் பிறகு அந்நூல் அழிந்து போகுமாறு தான் 
அதனைவிட்டு நீங்கிவிடுதலைப் போலவும் , மணி துன்னும் 
சரடு என அதில் 

அதில் தோயாது சாரும் - பல நிறங்களை 
உடைய பல மணிகளைக் கோத்த மாலையில் சரடு 
அந்தந்த மணிகளின் 

நிறமுடையதுபோல அங்கங்குக் 
காணப்பட்டாலும் உண்மையில் அச் சரடு தன் நிறத்தில் 
மாற்றமடையாதது போலவும்பரம் பொருள் சீவன்களாக 
விளங்கும் ; பொன் பல்வேறு வகையான ஆபரணங்களான 
போதும் தங்கம் என்னும் தனதியற்கை மாறாத தன்மை 
பலநிற மணிகளுக்கு ஊடே கோக்கப்பெற்ற நூல் 
அவ்வவ்விடங்களில் அந்தந்த மணிகளின் நிறத்தில் 
காட்சியளித்தாலும் தான் தன் நிறத்தில் மாறுபடாத 
தன்மை ஆகிய இரண்டு உவமைகளும் பரமாத்மா 
சீவான்மாவாகத் தோற்றமளிக்கும் போதும் 
மாறுபாடடையாது 

என்பதைக் காட்டுகின்றன . 
சிலந்தி நூல் உவமை , பிரமம் உலகத்திற்கு உபாதான 
மாய்ப் பிரபஞ்சத்தையெல்லாம் தன்னிடத்திலிருந்தே 
தோற்றுவித்து , காத்து , பிறகு அழிக்கிறது என்பதனை 
உணர்த்துகிறது . 


தான் 


சீவான்மா கருவி பதினாலுடனே காணும் 
ஆன்மா ( சாக்கிர நிலையில் ) காது , மெய் , கண் , நாக்கு , 
மூக்கு என்னும் பொறிகள் ஐந்து , ஒலி , ஸ்பரிசம் , ரூபம் , 
சுவை , மணம் என்னும் புலன்கள் ஐந்து , மனம் , புத்தி , 
அகங்காரம் , சித்தம் என்னும் அந்தக்கரணங்கள் நான்கு 
ஆகப் பதினான்கு தத்துவங்களுடன் கூடி இருக்கும் ; 

கண்டன ஐந்தும் கலந்தவோர் ஐந்தும் 
உண்டன நான்கும் ஓங்கிய துணர்ந்தபின் 
பண்டையின் ஆதி பரந்தது சாக்கிரம் ; 
அண்டமும் தானாய் அமர்ந்தது காணே 

(திருமந்திரம் - மிகைப்பாடல்கள் ) 


238 


தெரி அவத்தை மூன்றினொடு சார்ந்து - எல்லோராலும் 
உணரப்படுகின்ற நனவு , கனவு , சுழுத்தி என்னும் மூன்று 
நிலைகளில் பொருந்தி , பிரமம் ஒழிய மற்றவையெல்லாம் 
நீங்கி நிற்கும் அவத்தை துரியமாதலின் சீவான்மா என்ற 
நிலையில் அவத்தைகள் மூன்றே கூறப்படும் . அவத்தை 
என்பது பிரமம் உபாதிகளோடும் சேருவதால் வித்தி 
யாசப்பட்டுத் தோன்றும் நிலை ; தோன்று சலத்தில் 
பொருந்தும் தூமதிபோல் முதிர் வினையில் சாராது 
(காணும் ) - சலத்தில் பொருந்தித் தோன்றும் தூயதி 
போல் என மாறுக , ஒரே ஒரு நிலவு வானில் இருக்கப் 
பற்பல நீர் நிலைகளில் பிரதிபிம்பமாகத் தோற்றமளித் 
தாலும் அந் நீர்நிலைகளின் அசைவு , அழுக்கு முதலியன 
மதியைப் பாதிக்காததுபோலப் பற்பல உடல்களில் 
சீவான்மாவாகத் தோற்றமளித்தாலும் அந்த 

உடல் 
களின் காரியங்களில் தான் சம்பந்தப்படாமல் சாட்சி 
மாத்திரமாய் நின்று விளங்கும் , சீவான்மா 
பதினாலுடனே , அவத்தை மூன்றினொடு சார்ந்து . 
சலத்தில் பொருந்தும் தூமதிபோல் முதிர்வினையில் 
சாராது காணும் என்பது பொருள் முடிபு , சீவான்மா 
எனத் தனியாக ஒரு பொருள் இல்லை பரமே சீவனாகத் 
தோற்றமளிக்கிறது என உணர்த்த , இருக்கும் என்னா 
மல் காணும் என்றார் , காணும் என்பது இங்குச் செயப் 
படுபொருளாக வந்தது , பேர்ந்திருவர் உயர்ந்தும் 
பணிந்தும் 

உணரான் ( திருக்கோவையார் 287 ) 
என்புழிப்போல . 


கருவி 


ஏன்ற சகம் - பொருந்தியுள்ள இந்த உலகமானது ; 
இப்பி வெள்ளியாகி- வெயிலின் ஒளியால் முத்துச்சிப்பி 
வெள்ளியைப் போலத் தோற்றமளிப்பதைப் போலவும் , 
அடுத்து இரவில் என்பதால் இங்கு அருத்தாபத்தியாகப் 
பகல் வருவித்துக் கொள்ளப்பட்டது ; இரவில் கயிறு 
அரவாய் - இரவு நேரத்தின் இருளில் பழுதை பாம்பாகத் 
தோற்றமளிப்பதைப் போலவும் ; தப்பறவே தோன்றும் - 
சற்றும் சந்தேகத்திற்கு இடமில்லாத உண்மை போலக் 


239 


அதுதான் 


கயிறு 


காட்சிதரும் ; 

பொய்யாம் - இல்லாத 
பொருளை இருப்பதைப்போலக் காண்கின்ற இந்த 
அநுபவம் மித்தை எனப்படும் . 

எவ்வாறு 
பாம்பாக மாறாமலேயே மாறிவிட்டதைப் போலத் 
தோற்றமளிக்கிறதோ அவ்வாறே பரம்பொருளும் 
மாறாமலேயே 

மாறிவிட்டதைப் போலக் 
காட்சியளிக்கிறது என்றவாறு . 

இக் கொள்கை 
பிரம்மவிவர்த்த வாதம் எனப்படும் . இங்கே பொய்யாம் 
என்பதற்கு அவித்தையின் விளைவாகும் எனினு மமையும் . 


உலகாக 


ஒப்பில்லா நல்ல விவேகம் உற்று- இணையற்ற 
நன்மை பயப்பதாகிய மெய்ஞ்ஞானம் பெற்று . 


யோகாதி மூன்றும் உணர்வதனுக் கங்கமாம் ; 
ஆகா தெனிற்பதங்க ளாயழியும் - தேகம் 
ஒழிய வருமுத்தி ஒன்றுதற்கு ஞான 
விழியை அலதில்லை வேறு 
( அமிர்தசாரம் 

173 ) 


ஆதலின் ஒப்பிலா நல்ல விவேகம் என்றார் ; அஞ்ஞான 
முகிலை கால்கள் மெல்ல வெளியாக்கல் வீடு- ( சீவான் 
மாவைப் பற்றியுள்ள ) அவித்தையாகிய மேகத்தைச் 
சிறிதுசிறிதாகக் காற்று கலைப்பதனைப்போலக் 
கலைத்து இல்லாமற்செய்தல் முக்தியாகும் , அவித்தை 
யை மேகமாகக் கூறியதால் அதனைக் கலைக்கும் 
காற்றாகத் தத்துவதரிசனத்தைக் 

கொள்க . அவை 
சிரவணம் , மனனம் , நிதித்தியாசம் என 
மூன்றாம் , சிரவணம் என்பது மெய்ப்பொருளைக் 
குருநாதன்பால் உபதேசமாகக் கேட்டல் , மனனமாவது 
கேட்ட பொருளைப்பற்றியே எப்போதும் சிந்தித்தல் , 
நிதித்தியாசனம் என்பது சிந்தித்தபடியே உணர்த 
லாகும் ; அஞ்ஞானம் நீங்கினால் சீவனே பரம் என்னும் 
மெய்ஞானம் தோன்றுமென்பதனை , 


யாவன : 


240 


முந்தியஞா னத்தாலே முதிரும் அஞ் ஞானம். துரக்கில் 
சிந்தையில் ஆன் மாச்சுயமாய்த் திகழுமென்று 

சொன்னவரோ ! 

( கீதாசாரத் தாலாட்டு 90 
என்பதால் அறியலாம் 


தனை ஒல்லை பிரிக்க - ( நான் யார் எனச் 
சிந்திக்கத் தொடங்கி ) ஒவ்வொரு 

தத்துவமாகப் 
பகுத்துப் பகுத்துப் பார்த்தாவ் ; அரும் அனலில் பெய் 
காட்டம் போல் - அரிய தீயிலிடுகின்ற விறகுகள் முற்றிலும் 
அழிந்துவிடுவதைப் போன்று ; 

போன்று ; விரித்த பிரமத்து 
அழியுமே - தன்னைப் பிரபஞ்சமாக விரித்துக்கொண்ட 
பரம்பொருளில் ஒடுங்கி அழிந்துவிடும் . 


ஒழிந்தன வேறொன்றும் காண்கின்றி 

லேன்உண்டு போலமுன்னம் 
கழிந்தன வாகின்ற காயமும் 

சீவனும் காட்சியெல்லாம் 
அழிந்த பொய்ம் மாயையும் ஐந்தாம் 

அவத்தைக ளும்மறிவா 
மொழிந்தவன் பாத முளரியம் 

போதென்கண் முன் நிற்பதே 
( தத்துவராயர் அடங்கன் முறை- கலித்துறையந்தாதி 31 ) 


- நான் 


மேலாய் உரைத்த 

மகாவாக்கியம் 
அதுவாய் மன்னு நிலை ஆம் -சிறப்பாக எடுத்துக் கூறப் 
பெற்ற பெருமொழி , சீவான்மா பரமான்மாவாக 
நிலைபெறுதலைக் கூறும் அஹம் பிரஹ்மாஸ்மி என்னும் 
மகாவாக்யம் ஆகும் ; 


தானே . தானாய் , அநுபோகம் 

தன்னில் தன்னை அனுபவத்திட்டு 
ஊனே உயிரே உணர்வே என்று 

ஒன்றும் இன்றி உரையிறந்து 


241 


வானே முதலாம் பூதங்கள் 

மாய மாயா தேமன்னி 
நானே பிரமம் எனத்தெளியும் 
ஞானம் பிரம ஞானமே 

( சிவஞான சித்தியார் - பரபக்கம் 233 ) 
எனவே தூக்கி - என்பதாகத் தன் கோட்பாட்டை 
உயர்த்தி ; அவன்- மாயாவாதி . 


601-605 , வென்றி கொளுவாள் - சமயசய 
வல்லி ; ஞானம் - அறிவு ; ஞா துரு - அறிபவன் ; ஞேயம் 
அறியப்படுபொருள் , இவை த்ரிபுடி எனப்பெறும் ; 
ஞானம் ஞாதுரு ஞேயமுமே மெய்யாய் இருப்ப ஒன்று 
என்பதாகுமோ என்பது முடிபு , வினா எதிர்மறை ; 
தானே அநுபவிப்பதானது அநுபோகமோ - பரமான் மா 
மட்டுமே உள்பொருளாக இருந்து வேறு பொருள்கள் 
இல்லாதபோது துய்த்துணர்தல் ஆகிய அநுபவம் ; 
உண்டாகுமோ . ஆகாது என்றபடி ; 


நீடு வேதம் அள வாக ஏகம் எனும் 

நீதி தான் நிகழ்வ தாகுமேல் 
நாடி ஞாதிருவு ஞான ஞேயமுடன் 

நாளும் நான் மறையும் ஓதலால் 
ஓடு மாகும்உனது ஏகம் ; ஓதும் இவை 

ஊன மாகிஉரை மாறுகோள் 
கூடு மாகும் ; அநுபூதி தானுமது 
கூடி டாது அறிவு இலாமையால் 

(சிவஞான சித்தியார்- பரபக்கம் 236 ) 
நீயே புகல் உரையுள் - (சலத்தில் பொருந்தும் 
தூமதிபோல் ) என நீயே கூறும் உவமான வாக்கியத்தில் ; 
ஆகும் இரண்டு உண்டு- ( நீர்நிலையில் பிரதிபிம்பமாகத் 
தோன்றும் பரமாத்மா , அதைக் காண்பவன் ஆகிய சீவன் 
என ) உணரப்படுவதாகிய இரண்டு பொருள்கள் உண்டு 

உள்பொருள் ஒன்றே எனல் பொருந்தாது 


. 


எனவே 


என்றபடி , 


242 


பரிதிகுடந் தோறும் பதிந்த தெனப் பார்ப்பார் 
பரிதியையல் லார் என்றே பார் , 
ஆகந் தொறும் நிற்கும் அந்தப் பிரமம் என 
ஊகஞ் செய் வார்வேறென் றோர் , 
(சிவஞான சித்தியார் - பர பக்கம் - 237 ஞானப்பிரகாசர் 

உரை மேற்கோள் ) 
கலந்திருக்கும் உண்மை அறியாய்- ( தத்துவமசி என்னும் 

வாக்கியத்தால் உணர்த்தப்பெறும் அத்துவிதம் 
என்பதற்கு முக்தி நிலையில் ) பரம்பொருள் , உயிர் ஆகிய 
இரண்டும் தம் இயல்பிலே இரண்டல்ல எனக் கூறும்படி 
அவை ஐக்கியமடைந்து நிற்கும் மெய்ப்பொருளை நீ 
உணரமாட்டாய் , 


மகா 


ஆர ணங்கள் தரு தத்து வம் அசிப்பு 

தங்களின் பொருள்அறிந்திடாய் 
காரணம் அதுவும் நீயும் என்று இருமை 
கண்டு வேறதின்மை கருதிடாய் 

( சிவஞான சித்தியார் - பரபக்கம் 252 ) 


தாடலைப்போற் கூடி அவை தான் நிகழா வேற்றின் பக் 
கூடலைநீ ஏகம் எனக் கொள் , 

(திருவருட்பயன் 74 ) 
என்னும் சாத்திரமும் , அதற்கெழுந்த 


தாள் தலை என்று நின்றவிடத்து ளவ்வும் 
தவ்வும் கெடாமல் தாடலை என்றே சீவித்து ஒன்றாய் 
நின்ற முறைமைபோல , ஆன்மாவும் சிவமும் வேற்றக் 
கலந்து இன்பமாய் நிற்கிறதை ஒன்றெனக் கொள் 
என வரும் சிந்தனை உரையும் அத்துவிதம் என்பதைச் 
சைவசித்தாந்த நெறியில் தெளிவாக விளக்குவதாம் . 


பரமே கண்ட சகமாக வரில் - பரம்பொருளே 
கண்ணால் பார்க்கப் படுகின்ற உலகமாகத் தோன்றும் 
என்றால் , இனி இரட்டுறமொழிதலாகக் கண்ட 


243 


என்பதற்குப் பகுதிகளாகப் பிரியும் தன்மையுள்ள 
எனப் பொருள் கொண்டு அகண்டமாகிய பூரணப் பரம் 
பொருள் 

கண்டமாகிய பிரபஞ்சமாகக் காட்சி 
தருமெனில் எனவும் விரித்துரைக்கலாம் ; காசினியோர் 
உண்ட நறும்பால் திரள் மலமாய் நண்ணி அது மீட்டும் 
நறும்பால் திரள் ஆமோ - உலகத்தோரால் குடித்துச் 
செரிக்கப்பட்டு மலமாகிவிட்ட பால் மறுபடியும் பாலாக 
மாற இயலுமோ , தூய பரம் அவித்தையால் அசுத்த 
மான உலகமாகப் பரிணமித்து விட்டதாகக் கூறினால் 
அப் பரம் மீளவும் தன் சுயசொரூபத்தை அடையமுடி 
யாது என்றபடி . இது பிரமபரிணாம வாதத்தின் மறுப்பு , 
மாதவச் சிவஞானயோகிகள் இப் பரிணாமவாதத்தை , 
பரிணாமமாவது முன் நின்ற அவத்தையின் நீங்கி 
வேறோர் அவத்தை எய்துவதாகலால் பால் தயிராய்ப் 
பரிணமித்த வழியும் , தயிர் மோராய்ப் 

பரிணமித்த 
வழியும் பால் எனவும் தயிர் எனவும் நின்று தத்தம் 
பயனைத் தருமாறு இல்லையாயினாற்போல , 
(சிவஞானபோத மாபாடியம் 2 ஆம் சூத் . 2 ஆம் 
அதிகரணம் ) என நாகரிகமாகக் கூறுவார் ; 


, 


ஞானம்ஞா துருஞேயம் உண்டாய் நிற்க 

நாடுதல்ஒன் றென்பதுதான் கூடி டாதாம் ; 
ஆனதுதான் அனுபவிப்பான் அனுபோக மன்றாம் ; 

அதுவன்றி ஒன்றான தென்னும் சொல்லும் 
தான் இரண்டு முடன்கலந்த தன்மைதான் காட்டும் ; 

தப்பாது வரும்பரம் போய்ச் சடமாகி வருமேல் 
மானவறி யாதவனே பாற்றிரள் போய் மலமாய் 
மாறி அது மீளப்பாற் றிரளாகும் வகையே 

( தத்துவப் பிரகாசம் 203 ) 


. 


தானைப் 


நாடி - இவ் வுண்மைகளை நன்றாக ஆராய்ந்து ; அறிந் 

போற்று இனி நீ- (நானே பிரமம் என 
அநுபூதியில்லாமல் வாயளவில் பேசுவதையொழித்து ) 
அத்துவித இன்பத்தை அனுபவ வாயிலாக உணர்ந்த 


244 


சற்குருவை இனிமேலாவது நீ அடைந்து வழிபடுவாயாக, 
மாயாவாதியாகிய உன்னிடத்தே 

அபரஞானமாகிய 
நூலறிவு நிரம்ப உள்ளது , ஆனால் அநுபவ அறிவாகிய 
பரஞானம் இல்லை . பரஞானம் குருவின் திருவருளால் 
தான் கிட்டும் . எனவே நல்ல குருநாதரை வழிபடுவா 
யாக என்பது கருத்து ; அவனும் - அந்த மாயாவாதியும் ; 
தோற்று அகல ; துன்னி-வந்தடைந்து 


பாற்கரியன் - சச்சிதானந்தமாய் நித்தமாய் 
வியாபகமாய் நிற்பதாகிய பிரமமே சடமும் சித்துமாகிய 
உலகங்களாகப் பரிணமித்தது . அங்ஙனம் பரிணமித்து 
விகாரப்பட்டமையை அறியாமையினால் பந்தமாயிற்று . 
பரமார்த்தத்தில் ஒரு பொருளே , வேதாந்த ஞானத் 
தால் உடம்பிற்கு வேறாகிய ஆன்மரூபம் விளங்கும் . 
அதுவே பரப்பிரமம் என்றறிந்து அதன் கண் இலயித்தலே 
முத்தி (சிவஞான போத மாபாடியம் - அவையடக்கப் 

என்னும் ஏகான்மவாதி , இம் மதம் பரிணாம 
மாயாவாதம் எனவும் வழங்கும் . 


பகுதி ) 


606 போற்றும் உயர் சித்தே உலகு ஆகிச் 
சீவன் ஆம் - சிறப்பிப்பதற்குரிய பெருமையை உடைய 
அறிவாகிய 

பிரமமே பிரபஞ்சங்களாகத் தோன்றி 
ஆன்மாக்களாகவும் ஆகும் , போற்றும் என்பது செயப் 
படுபொருளாக வந்தது ; ஆதலினால் சத்தாம் - எனவே 
உலகும் உயிரும் பிரமமேயாகும் ; மேலாம் அதனில் - 
உயர்ந்த அந்தப் பிரமத்தில் ; தான் கெட்டே - உயிர் 
தன்னுடைய ஆன்மத் தன்மையை ஞானத்தால் 
இழந்து ; சித்து ஆகும் - சீவான்மா பிரமமே யாகிவிடும் ; 
ஈது நிலை - இதுவே நிச்சயமான உண்மை . 
“ சித்தே உலகாய்ப் பரிணமித்துச் 

சீவ னாகித் திகழ்ந்தமையால் 
சத்தே எல்லாம் முத்தியினைச் 

சாரக் கண்ட ஞானங்கள் 


245 


வைத்தே மொழியும் மாமறைகள் 

சொன்ன மரபே வந்தக்கால் 
ஒத்தே கெட்டுப் பிரமத்தோடு 
ஒன்றாய்ப் போம்என் றுரைத்தனனே " 

(சிவஞான சித்தியார் - பரபக்கம் -254 ) 


607-609 . இவ் வாதியை - இந்தப் பாற்கரிய 
வாதியை; சோதிமிகு சத்து அசத்தாய்த் தோன்றும் 

மோ - 
ஒளிமயமாகிய அறிவாம் பிரமமே அறிவற்ற உலகமாகப் 
பரிணமிக்குமோ , மாறாது என்றபடி ; ஓதும் அறிவும் 
சொல்லப் படுகின்ற ஞானமும் ; அறிவால் அறியப்படும் 
பொருளும் - ஞானத்திற்கு விஷயமாகிய ஞேயமும் ; 
பிரிவற ஒன்றாகப் பெறுமோ- தம்முள் வேறுபாடு நீங்கி 
ஒரே பொருளாக முடியுமோ , முடியாது என்றபடி 
601 ஆம் கண்ணி உரையில் ஞானம் , ஞேயம் , ஞா துரு 
என்னும் திரிபுடி ஒன்றாகாது என்பது 

விளக்கப் 
பெற்றுள்ளது : அறிதர முன் பொய்ந்நெறியை விட்டு - 
உண்மைநெறியைத்தெரிந்து கொள்ள நீ முதலில் உனது 
தவறான வழியை விட்டு விட்டு ; புனிதன் அடி போற்று 
தூய சிவபெருமானின் திருவடிகளை வணங்குவாயாக ; 
வெய்யவன் - கொடிய பாற்கரியவாதி ; அறவே - நின 

- நிலை 
பெறாமல் போக ( தோல்வியுறும்படியாக ). 


வேதத்தை 


610 , நிரீச்சுவர சாங்கி - கடவுள் உண்மையை 
ஒப்புக்கொள்ளாதவனாகிய சாங்கியவாதி ; சாங்கியம் 
ஏற்றுக்கொள்ளும் தரிசனம் . 

இதனை 
நெறிப்படுத்தி வெளியிட்டவர் கபிலர் என்பவர் . இச் 
சமயத்தை விளக்கும் 

நூல்களுள் பழமையானது 
சாங்கிய காரிகை என்னும் நூலாகும் . இது கி . பி . 
ஐந்தாம் நூற்றாண்டில் ஈஸ்வர கிருஷ்ணர் என்பவரால் 
இயற்றப்பெற்றதாகும் . சாங்கியம் என்னும் சொல் 
பூரண அறிவு எனப் பொருள்படும் . எனவே 

முழு 
அறிவைத் தரும் நெறி என்ற பொருளில் இப்பெயர் 
ஏற்பட்டது . சாங்கியர் பிரகிருதி , புருடன் என மூலப் 


246 


பொருள்கள் ரண்டே என்பர் . பௌதிக உலகம் 
எதிலிருந்து தோன்றி அழிகிறதோ அது பிரகிருதி ஆகும் . 
இது சத்துவம் , ராஜசம் . தாமசம் ஆகிய முக்குணங்க 
வாலாகியது . உயிர் , ஆன்மா அல்லது புருடன் மாற்றம் 
அடையாதது , அறிவுடையது ; எண்ணிக்கையில் பற்பல . 


பகுதி புமான் மெய்ப் பகுதிப்பா லேவிகுதி 
சகலந் தனதென்கை பந்தமாம் -விகுதியாம் 
யாதும் பகுதி யுடையதெனக் கில்லையெனும் 
வேதனஞ் சாங்கியன் தன் வீடு 

( அமிர்தசாரம் 57 ) 


. 


உருத்து வந்து - சினத்துடன் வாதம் புரிய வந்து . 


சுவை 


மணம் 


611 - 613. மூலம் பிரகிருதி முன்னு புரியட் 
ட . கமாய் ஏறும் ஒரு மூன்று ஆகும்- ( பிரகிருதி புருடன் 
என்னும் இரண்டில் பிரகிருதி ) மூலம் , பிரகிருதி . புரியட் 
டகம் என்னும் மூன்றுவகை ஆகும் , மூலம் என்றது 
சித்தத்தை ; ஒலி , ஸ்பரிசம் , வடிவம் , 
என்னும் தன்மாத்திரைகள் ஐந்தும் மனம் , புத்தி , 
அகங்காரம் ஆகிய கரணங்கள் மூன்றும் கூடிய உடல் 
புரியட்டகம் எனப்படும் , பரு உடலும் உலகமும் விகிர்தி 
என வழங்கப்படும் , பிரகிருதி ஆகிய ஒன்றே மூலம் 
முதலிய மூன்றாகப் பேதமடைந்து நிற்கப் புருடன் 
அதனைத் தன்னுடையதாக்கி நிற்பன் 
சாங்கியர் கொள்கை : இச் செயலில் சாலும் பிரகிருதி 
யே தூலம் பெய் சூக்கமோடு பரமுமாய் - இவ்வாறு 
தொழில் புரியும்போது மேன்மைமிக்க பிரகிருதியே 
பருப்பொருளாகவும் , நுண் பொருளாகவும் இரண்டை 
யும் கடந்த நிலையிலும் நின்று : அந்த புருடன்பால் - 
பிரகிருதியின் செயல்கள் ஒன்றினையும் காணாமலும் 
அறியாமலும் இருக்கின்றதாகிய ( குருட்டுத்தன்மை 
கொண்ட ) உயிரின் சந்நிதியில் , அந்த புருடன் வட 
சொற்றொடராதலின் பகரமெய் 

தோன்றவில்லை . 


என்பது 


247 


ஆதிபகவன் ( திருக்குறள் 1 ) என்புழிப்போல ; விரியும் 
உலகு எல்லாம் எழச் செயல்ஆம்- விரிகின்ற பிரபஞ்சம் 
யாவும் உண்டாகுமாறு தொழில் புரியும் ; ஈது நிலை 
இதுவே நிச்சயமாகும் ; 


“ மூலம் புரியட் டகம்விகிர்தி 

யாகி மூன்றாய்ப் பிரகிருதி 
தூல சூக்கம் பரமாய் அச் 

சுத்த புருடன் சன்னிதியில் 
பாலன் சேட்டை புரிந்துலகம் 

யோனி பலவாய்ப் பரந்தொடுங்கும் 
சால வென்று நிரீச்சுவர 
சாங்கி யன்றான் சாற்றிடுமே 

( சிவஞானசித்தியார் - பரபக்கம் 260 ) 
என்பதன் மறுமதிப்பே இக்கண்ணிகள் ; நல்லாள் 
அவனை நகைத்து . 


614 616 . நாடு அறிவு ஒன்று இல்லாப் 
பிரகிருதி ஆசும் -விரும்பப் படுகின்ற 

ஞானமாகிய 
ஒப்பற்ற தன்மை இல்லாத பிரகிருதி என்னும் குற்றம் 
பொருந்திய பொருளும் , நாடு அறிவு - செயப்படு 
பொருளாக நின்றது , பிரகிருதி ஆசு -இருபெயரொட்டுப் 
பண்புத்தொகை , ஆசு- குணவாகு 

பெயர் ; பெரும் 
புருடனும் சேர்ந்து - அறிவினாற் சிறந்தும் நிலைத்து 
நின்றும் பெருமை பெறுகின்ற ஆன்மாவும் கூடி , 
பெருமைக்குக் காரணம்உரையிற் பெய்து கூறப்பட்டது ; 
ஒருமையுடன் அறிவது ஓரில் - ஒன்றுபட்டு இயங்கித் 
துய்க்கும் நிலையை ஆராய்ந்து பார்த்தால் ; தெரியாக் 
குருடன் முதுகில் குறை முடவன் ஏறி அருநெறியில் 
செல்வது போலாம் - கண்பார்வையற்ற அந்தகனின் 
முதுகிலேறிக் கொண்டு ஒரு நொண்டி செல்வதற்குக் 
கடினமான வழியில் போவதற்குச் சமமாகும் ; செயல் 
அற்று இயங்காது கிடக்கும் ஆன்மா ஒரு முடவனைப் 
போன்றது . அறிவற்ற சடப்பொருளாகிய பிரகிருதி ஒரு 


248 


குருடனைப் 


போன்றது 


எனவே இவை இரண்டும் 
சேர்ந்து செயல்படுவது குருடன் முதுகில் முடவன் ஏறிச் 
செல்வதைப் போன்றதாகும் ; நீ கருதும் பொருள் 
நிலையை விட்டு- நீ நினைத்துக் கொண்டிருக்கின்ற 
தத்துவங்கள் பற்றிய கருதுகோளை விட்டுவிட்டு ; 
றைவன் பொன்னடி போற்று ; மருளும் அவன் - மயங்கு 
கின்றவனாகிய சாங்கியவாதி ; தெருளும் - தெளிவைத் 
தரும் . 


617 . வன்கண்மை - கொடுமை ; பஞ்சராத்ரி- 
விசிஷ்டாத்வைத வைணவன் , பாஞ்சராத்திர ஆகமத் 
தின்படி ஒழுகுபவன் ; பாஞ்சராத்திரம் என்பது வைணவ 
ஆகமம் , நூற்றெட்டு சம்ஹிதைகளை உடையது . 
திருமாலே பிரமனுக்கு இந்த ஆகமத்தை ஐந்து இரவு 
களில் உபதேசித்தருளினார் , ஐந்து 

இரவுகளில் 
உபதேசிக்கப்பெற்றதால் இவ் வாகமம் பாஞ்சராத்ரம் 
எனக் காரணப்பெயர் 

விளங்குகிறது . 
பிறகு பிரமதேவர் நாரதருக்கு உபதேசிக்க அவர் பல 
முனிவர்களுக்கு உபதேசித்தார் . மற்றொரு வைணவ 
ஆகமமாகிய 

வைகானசம் என்பதுவும் தனுடைய 
பகுப்பே , 


பெற்று 


618 . அருவாகி எங்கும் நிறை ஆதி - தனக் 
கென யாதொரு வடிவமும் இல்லாமல் எவ்விடத்திலும் 
நிறைந்து நிற்பவரும் முதன்மைப் பொருளுமாகிய 
திருமால் ; சுவேச்சையினால் உருவாகி - தன்னுடைய 
சொந்தத் திருவுள்ளக் கருணையாலே பரம் , வியூகம் , 
விபவம் , அந்தர்யாமி , அர்ச்சை என்னும் ஐவகைத் 
திருமேனிகளை ஏற்றுக்கொண்டு , இவற்றுள் பரம் : பரம 
பதத்தில் நித்தியமுத்தர்கள் எப்போதும் போற்றிக் 
களித்திருக்குமாறு எழுந்தருளியுள்ள நிலை , வியூகம் :: 
படைத்தல் முதலிய செயல்களுக்காக 

ஸங்கர்ஷணன், 
ப்ரத்யும்னன் , அநிருத்தன் ஆகிய வடிவங்களில் உள்ள 
தாகிய நிலை , விபவம் : மறத்தை அழித்து அறத்தை 


249 


என 


நின்று 


நிலை நிறுத்துவதற்காகஉரிய காலங்களில் இராமபிரான் . 
கண்ணபிரான் 

அவதாரம் செய்யும் நிலை ,. 
அந்தர்யாமி : ஆன்மாக்கள் அனைத்திலும் தான் உள் 

இயக்கி அவற்றைத் தனக்கு அங்கமாகக் 
கொள்ளும் நிலை , அர்ச்சை : அடியார்கள் தம் அன்பால் 
வழிபடுவதற்காகப் படைத்த கல் , உலோகம் முதலிய 
திருமேனிகளில் எழுந்தருளியுள்ள நிலை , இவற்றைப் 
பிள்ளைப் பெருமாளையங்கார் . 


வை குந்தர் ; தாமரை போல்பாதர் ; 

நாகத்து மாதர்புடை 
வை குந்த மேல்கொண் டிருந்தார் ; 

வடிவுஐந்தின் வாழும் இடம் - 
வைகுந்தம் பாற்கடல் மாநீர் 

அயோத்தி வண்பூந்துவரை . 
வைகும்தம் அன்பர் மனம்சீர் 
அரங்கம் வடமலையே . 

(திருவரங்கத்தந்தாதி 62 ) 
எனக் காட்டுவார் . இவை ஐந்துமே ஏனைய உயிர் 
களுக்குப் போல வினைகளின் விளைவாகத் தோன் - 
றாமையாலும் இறைவன் தன் சொந்தக்கருணையால் 
மேற்கொள்வதாலும் சுவேச்சையினால் 

உருவாகி 
என்றார் . இறைவனின் இச்சையாவது 

ச்சையாவது உயிர்களின் 
ஈடேற்றமே . 


619-622 . வாரி நீருள் துயின்று - பாற்கடலில் 
யோக நித்திரை பூண்டு ; மாமறை எல்லாம் அறைந்தே 
சிறந்த வேதங்கள் எல்லாவற்றையும் உபதேசித்து . 
மிகமிகப் பண்டைய காலத்தே தேவர்கள் வணங்கி 
வேண்டத் திருமால் அன்னத்தின் வடிவ மெடுத்துப் 
பிரமனுக்கு வேதங்களை முழுமையாக உபதேசித்தார் ; 
ஆரும் ஆயா வடிவாய் அம் மாயர் - யாராலும் ஆராய்ந்து 
அறியமுடியாத திருமேனியை உடையவராக அந்தத் 
திருமால் , மகாவிஷ்ணுவின் அவதாரத் திருமேனிகள் 


250 


வினையின் விளைவாகத் தோன்றிப் போகங்களைப் 
புசித்துக் கழிக்க நேர்ந்தவையல்ல . அவை அவராலேயே 
சர்வஸ்வதந்திரமாக 

உயிர்களின் மாட்டுக் கொண்ட 
கருணையால் ஏறிட்டுக் கொண்டவையாகும் , இதனை 
மா தம்பத்துக் கொங்கையும் , அல்குல் 

தேரும் , வயிறும் இல்லை ; 
மாதம் பத்துக் குறியும் கண்டிலேம் ; 

வந்து தோன்றினை ; பூ 
மாது அம்பத்துக்கு எதிர் மார்பா ! 

அரங்கத்துவாழ் பரந்தா - 
மா ! தம் பத்துக் கருத்து இல்லார் 
பிறப்பு என்பர் வையகத்தே 

( திருவரங்கத்தந்தாதி -61 ) 
என வைணவ ஆசிரியர்கள் மட்டுமன்றி , 

பீரம் மலர்ந்த வயாவு நோய் நிலையாது . 
வளைகாய் விட்ட புளி அருந் தாது . 
செவ்வாய் திரிந்து வெள் வாய்பய வாது , 
மனைபுகை யுண்ட கருமண் இடந்து 
பவள வாயில் சுவைகா ணாது , 
பொற்குட முகட்டுக் கருமணி அமைத்தெனக் 
குங்குமக் கொங்கையும் தலைக்கண் கறாது . 
மலர அவிழ்ந்த தாமரைக் கயல் என 
வலிகொடு மதர்த்த கண் குழி யாது , 
குறிபடு திங்கள் ஒருபதும் புகாது , 
பொன் பெயர் உடையோன் தன் பெயர் கெடுப்ப 
தூணம் பயந்த மாண் அமர் குழவி 

( கல்லாடம் 5 : 5-16 ) 
எனத் திருக்கோவையாரை விளக்க எழுந்த சைவச் 
செந்நூலே கூறுதலால் அறிவுடையோர் உணர்வார்கள் ; 
காரியமாய்ப் பரிந்து பத்து உருவமாகி - உலகத்திற்கு 
அவ்வப்பொழுது நேர்ந்த இடுக்கண்களைப் போக்கும் 
நிமித்தமாகத் திருவுளம் இரங்கி மச்சாவதாரம் முதலிய 


251 


பத்து வடிவங்களை எடுத்து , தசாவதாரம் வெளிப்படை ; 
உத்தி உலகு -உற்று இ உலகு எனற்பாலது எதுகை 
நோக்கி விகாரப்பட்டது , முன்னே காட்டப்பெற்ற 
திருவரங்கத்தந்தாதிப் பாடலின் ஈற்றடியிலும் , 
பத்துடை யடியவர்க் கெளியவன் ( திருவாய்மொழி 
1-3-1 ) என்னும் நம்மாழ்வார் திருவாக்கிலும் பற்று 
பத்து எனத் திரிந்ததைப்போல உற்று உத்து எனத் 
திரிந்தது . உலகு உண்டது -பேரூழி வெள்ளத்தே ஏழு 
உலகங்களையும் தன் வயிற்றில் அடக்கிக்கொண்டு 
ஓர் ஆலிலையின் மேல் சிறு குழந்தையாகத் துயின்ற 
வரலாறு : 

உலகு அளந்தது திரிவிக்ரமனாக , 
வாமனாவதார வரலாறு 

வெளிப்படை ; 

சத்தம் 
மிக - பேரொலியுடன் ; 

இபம் யானை , 

இங்குக் 
கசேந்திரன் ; மூலம் என - ஆதி மூலமே என அழைக்க , 
வரலாறு 

வெளிப்படை ; வந்து உதவியும் 
எண்ணும்மை 

விரிக்க ; பார் 

காத்தும் - உலகத்தின் 
காத்தல் தொழிலை ஏற்றும் ; ஆர் உயிரைப் பந்தத்து 
அவிழ்த்து சேரவே பரியும் - நிலை பெற்ற ஆன்மாக்களை 
அவற்றின் வினைகளினின்றும் விடுவித்துத் தம்பால் 
வந்தடையுமாறு இரங்கி ஆட்கொள்வார் , தம்மைச் 
சேரவே என ஒரு சொல் வருவிக் 4 ; அருவாகி , சுவேச்சை 
யினால் உருவாகி , துயின்று , அறைந்தே , பத்துருவமாகி , 
உலகு உண்டும் , உலகு அளந்தும் , வந்து உதவியும் , 
பார் காத்தும் , ஆர்உயிரைப் பந்தத்து அவிழ்த்து 
(தன்பால் ) சேரவே , பரியும் என்பது பொருள் முடிபு . 


- 


என 


அரியைப் பணிந்தே சிந்தை செய வைகுண்டம் 
சேருவதாம் இது பந்தம் அறு முத்தி என்றான் பாஞ்ச 
ராத்திரி , 


ஆதியாய் அருவம் ஆகி 

அகண்டபூ ரணமாய் ஞானச் 
சோதியாய் நின்ற மாயன் 

சுவேச்சையால் உருவு கொண்டு 


252 


நீதியார் கருணை யாலே 

நீள்கடல் துயின்று நூலும் 
ஓதினான் என்று , பாஞ்ச 
ராத்திரி உரைப்பன் உற்றே 

( சிவஞான சித்தியார் - பரபக்கம் 264 ) 


623 - 629. மூர்க்கன் என்றது பாஞ்சராத் 
திரியை ; உனது அத்தன் அருவேல் அல்லவாம் 
உன்னுடைய இறைவன் உருவமற்றவனாகில் , சொந்த 
விருப்பத்தோடு உருவம் எடுத்தான் எனக் கூறல் 
பொருந்தாது ; ஆதி எனில் அந்தம் அணுகும்- தொடக் 
கத்தை உடையவன் என்றால் ஒருகாலத்தில் முடிவை 
எய்துவான் ; அறிவு நிறைவு ஓதில் இருள் மாயையிலும் 
உட்படான் - முழுமையான ஞானத்தை உடையவன் 
என்றால் அறியாமையாகிய மாயையில் சிக்கமாட்டான் ; 
சோதி உரு இச்சையேல் சாபம் ஒன்றான் - அவன் ஏற்றுக் 
கொள்ளும், உடல்கள் 

அவனுடைய சுயேச்சையால் 
வந்தன எனில் பிறர் சபித்தால் அச் சாபத்தால் பாதிக் 
கப்பட மாட்டான் , 

பிருகு முனிவரின் சாபத்தால் 
திருமாலுக்குப் பத்து பிறவிகள் நேர்ந்தன என்பது ஒரு 
புராணம் , பழங்காலத்தே தேவர்களும் அசுரர்களும் 
போரிட்டபோது திருமாலால் துரத்தப்பெற்ற அசுரர் 
பிருகு முனிவரின் ஆச்சிரமத்திலே ஒளிந்து கொண்டனர் . 
பிருகுவின் மனைவியாகிய கியாதி என்பவள் 

அசுர 
குருவாகிய சுக்கிரனின் 

தாயாகியதால் அவர்களைக் 
காட்டிக் கொடுக்க மறுத்தாள் . இதனால் உபேந்திரன் 
முதலில் கியாதியின் தலையைக் கொய்து பிறகு அசுரர் 
களைக் கொன்றான் . இவ்வாறு திருமால் தன் மனை 
வியைக் கொன்றதால் பிருகுமுனிவருக்குக் கோபம் 
உண்டாயிற்று . இவ் வரலாற்றுக் குறிப்பு இராமாயணம் 
பாலகாண்டம் 

தாடகைவதைப் படலத்துள் இடம் 
பெற்றுள்ளது . தேவி பாகவதத்தில் விரிவாக உள்ளது ; 
கண்ணபிரான் வேடனொருவனின் அம்பினால் உள்ளங் 
காலில் அடிபட்டு இறக்கும்படித் துருவாசர் சபித்தார் 


253 


எனவும் ஒரு புராணம் உண்டு , இக் கதைகளை மனதிற் 
கொண்டு திருமாலின் உடல் சாபத்திற்குக் கட்டுப் 
பட்டது என்கிறாள் சமயசயவல்லி ஆகிய பேரிளம் பெண் . 


உறங்கும் அரி கண்விழியான் - தூங்கிக் கொண் 
டுள்ள திருமால் விழித்தெழப் போவதில்லை , அறியாமை 
யாகிய மாயையோடு தொடர்புடையவன் முற்றறிவு 
வாய்க்கப் பெறமாட்டான் என்பது கருத்து ; வேதம் 
தெரியில் - பழைய நூல்களை நோக்கினால் , இங்கு வேதம் 
என்பது பழைய 

நூல்கள் என்னுமளவிலே நின்றது ; 
தொய் உ.ருவில் - வருந்தித் தளர்ச்சியடைந்த உடல்களில் , 
வினைத்தொகை , தன்னுடைய ஒவ்வொரு உருவிலும் 
திருமால் 

தளர்ச்சியடைந்ததைச் சிவபராக்கிரமம் 
என்னும் பிற்கால நூலிலும் , சிவஞான சித்தியார் 
பரபக்கம் 280 முதல் வரும் பல பாடல்களிலும் 
காணலாம் ; 

பரிபவங்கள் - துன்பங்கள் ; சற்றோ 
கொஞ்சமோ , மிக அதிகம் என்றவாறு , வினா எதிர் 
மறைப் பொருட்டு ; தாரணியில் - உலகில் ; சோதி அடி 
காணான் - சோதிப்பிழம்பாகக் காட்சிகொடுத்தருளிய 
சிவபெருமானின் திருவடிகளைப் பன்றியாகச் சென்று 
தேடியும் காண இயலாதவனானான் , வரலாறு வெளிப் 
படை ; தொடர் விடத்தால் மெய் கருகி - பாற்கடலைக் 
கடைந்த போது தோன்றிய ஆலகாலமென்னும் நஞ்சின் 

உடல் 
காற்றுப்பட்ட மாத்திரத்திலேயே 

கருநிறம் 
பெற்று , 


மேல்வ ருங்கொடு விடத்தின் முன் உறுதலும் வெகுண்டு 
சால அங்கது தாமரைக் கண்ணன்மேல் தாக்கி 
மூலம் உள்ளதோர் வச்சிர மணிநிறம் முருக்கி 
நீல வண்ணமே ஆக்கியது ; அவனும் நின் றிலனால் 

( கந்தபுராணம் 6-13-331 ) 


254 


சமயய 


ஏதம் உறு - துன்புறுத்துகின்ற 

எனப் 

பிறவினைப் 
பொருளில் வந்தது ; அந்நெறி - வைணவ மார்க்கம் ; 
ஈசன் --- சிவபெருமான் ; பொன்னை அனையாள் - மதிய ) 
பிலே தங்கத்தைப்போல உயர் 

உயர்ந்தவளாகிய 
வல்லி ; தோற்று அவனும் ஏக , அவன் - பாஞ்சராத்திரி ; 
துடியிடையார் - உடுக்கையைப்போன்ற இடையினை 
உடைய பாங்கியர்கள் ; போற்றி செய்தது ஏற்றும் - 
செய்த உபசாரங்களை அங்கீகரித்துக் கொண்டும் . 


போன்ற 


இங்குப் பாஞ்சராத்திரி எனக் குறிக்கப்பெற்ற 
விசிஷ்டாத்வைதிகள் வேதம் , உபநிடதங்களை 

மட்டு 
மன்றி , பாஞ்சராத்திரம் , வைகானசம் ஆகிய ஆகமங் 
களையும் , இராமாயணம் , பாரதம் ஆகிய இதிகாசங் 
களையும் , பாகவதம் , விஷ்ணுபுராணம் 
புராணங்களையும் , ஆழ்வார்களால் அருளிச் செய்யப் 
பெற்ற தோத்திரங்களாகிய திவ்வியப் பிரபந்தத்தையும் 
பரமப் பிரமாணமாகக் கொள்வர் . அவ்வாறே சைவ 
சித்தாந்திகளும் 

உபநிடதங்களோடு 
ஆகமங்கள் , தமக்கேற்ற சில புராணங்கள் , நாயன்மார் 
களாலருளிச் 

செய்யப்பெற்ற தோத்திரங்களாகிய 
திருமுறைகள் ஆகியவற்றையும் பிரமாண நூல்களாகக் 
கொள்வர் . 


வேத 


சைவ 


விசிஷ்டாத்வைதம் சித்து , அசித்து , ஈசுவரன் 
எனத் தத்துவத் திரயத்தை வலியுறுத்துவது போலவே 
சைவசித்தாந்தமும் உயிர் , தளை , 
முப்பொருளுண்மை பேசும் . 


இறை 


என 


என 


திருமாலுக்கும் சீவனுக்கும் உள்ள தொடர்பி 
னைப் பாஞ்சராத்திரி பேதம் , அபேதம் , பேதாபேதம் 

விளக்குவதைப் போலவே சைவசித்தாந்தமும் 
தியாகிய சிவபெருமானுக்கும் பசுவாகிய உயிருக்கும் 
இடையேயான உறவை ஒன்றாய் , வேறாய் , உடனாய் 
என விளக்கும் . 


255 


பல்வேறு 


இத்தகைய 

கொள்கைகளில் 
பாஞ்சராத்திரி , சமயசயவல்லி ஆகிய இருவரும் தத்துவ 
ரீதியில் ஒன்றுபடுவதால் இவர்களுடைய வாதம் பிற 
சமயிகளுடனான சொற்போரைப்போலத் தத்துவக் 
கொள்கைகளைச் சார்ந்ததாக அமையாமல் , பவுராணிக 
நிலைக்குத் தாழ்ந்துவந்து மூர்த்தி பேதத்தை 
முதன்மைப் படுத்துவதாக அமைந்தது . இத்தகைய 
வாதங்களுக்கு என்றும் முடிவே கிடையாது . 


630. குருபரன் - இங்கே கனகசபை நாதன் 


631,632 . ஆன்மாவிற்குச் சஞ்சித வினைகள் 
வந்து சேரும் வழி அத்துவா எனப்படும் . இது மந்திரம் , 
பதம் , வன்னம் , புவனம் , தத்துவம் , கலை என 
ஆறாம் . இவற்றின் 

விரிவைச் சிவஞான சித்தியார் 
எட்டாம் சூத்திர உரைகளில் காண்க . 

இந்த ஆறு 
அத்துவாக்களையும் கடந்து சென்று காணத்தக்கவன் 
இறைவன் ; அவனே கண்டக் கறையும் கண்ணுதலும் 
மறைத்தருளித் தேசிகனாக வந்துள்ளான் என்பதை 
க் கண்ணிகள் உணர்த்துகின்றன . 


அதீதன் - கடந்து நின்றவன் ; மந்திரம் - மறை 
மொழி ; பதம் - சொற்பகுதி ; வன்னம் - எழுத்தொலி 
புவனம் - உலகம் ; தத்துவம் - மூலப்பொருள்கள் : கலை 
கற்கப்படுவன ; இவை ஒவ்வொன்றுடனும் அத்துவா 
என்னும் வாய்பாட்டைச் சேர்த்து மந்திராத்துவா , 
பதாத்துவா எனவழங்குதல் சித்தாந்த மரபு , தவா தீதன் - 
தவத்திற்கும் அப்பாற்பட்டவன் என்பது இறைவனின் 
தனித் தலைமையையும் அடியார்களுக்கு 

எளிவந்து 
அருளும் கருணையையும் காட்டுவதாகும் . தவம் என்பது 
இறைவனைக் கருதி உள்ளம் , உரை , உடல் என்னும் 
முக்கரணங்களாலும் இயற்றப் பெறும் வினைகள் 
அனைத்திற்கும் உபலட்சணம் . ஒருவன் தவம் செய்வ 
தால் மட்டுமே வந்து அருள் செய்தாக வேண்டும் என்ற 


255 


கட்டுப்பாடு இறைவனுக்கு இல்லை ( உண்டு என்றால் 
பூர்வமீமாம்சை ஆகிவிடும் ) . ஆனால் கடவுள் தன் 
கருணையால் அருள் புரிகிறார் . தவத்தினால் அடைய 
முடியாதவனாக இருந்தாலும் தன் 

கருணையால் 
தவசிகளுக்குக் கட்டுப்படுகிறான் என்பது கருத்து . 


633 . சுத்தவத்தாதீதன் -சுத்தாவத்தாதீதன் 
என்பதன் குறுக்கல் விகாரம் ; சுத்த அவத்த அதீதன் - 
தூய நிலையையும் கடந்தவன் , ஆன்மாக்கள் கேவலம் , 
சகலம் , சுத்தம் என மூன்று காரணாவத்தைகளில் 
இருக்கும் இவற்றுள் ஆன்மா ஆணவத்தோடு மட்டும் 
கூடியதாய் அணுமாத்திரமாய் ஒடுங்கிக் கிடக்கும் நிலை 
கேவலம் ; மும்மலங்களோடு தனு கரண புவன போகங் 
களை நுகரும் உயிர்வாழ்க்கை நிலை சகலம் ; மலபரி 
பாகம் , சக்திநிபாதம் ஆகிய படிகளால் குருவின் 
திருவருள் வாய்த்து மெய்யறிவு பெற்றுப் பிராரத்த 
வினையைக் கழித்து இறையருளோடு கூடி நிற்கும் 
நிலை சுத்தம் . ஆன்மாக்கள் எண்ணற்ற பிறவிகளுக்குப் 
பிறகே ஆணவத்தின் வலி அடங்கப்பெற்றுச் சுத்தா 
வத்தையை அடைகின்றன இறைவன் என்றுமே 
மலத்தின் தொடர்பற்றவனாதலின் ஆன்மாக்கள் 
சுத்தம் எனப் போற்றும் மிக உயர்ந்த நிலையையும் 
கடந்தவன் 

கருத்து . சுகாதீதன் - நம்மால் 
உணர 

முடிகின்ற இன்பங்கள் அத்தனைக்கும் 
மேலான பேரின்ப வடிலினன் ; மத்தர் - நிலையற்றன 
வற்றை நிலையானவையாகவும் பொருளல்லனவற்றைப் 
பொருளாகவும் நம்பி மயங்கும் பித்தர்கள் ; உளத்து 
மனாதீதன் உளத்துக்கும் மனத்திற்கும் அப்பாற் 
பட்டவன் என்க , இங்கு உளம் என்பது புத்தியை , 
ஒன்றை உள்ளி ( நினைத்துப் பார்த்து ) நிச்சயம் செய் 
வதால் உள்ளம் எனப்படும் , மனம் என்பது புலன் 
களின் வழியே புறப்பொருள்களோடு தொடர்பு 
கொள்ளும் கருவி ; மனம் , புத்தி , அகங்காரம் , சித்தம் 
ஆகிய நான்கு அந்தக்கரணங்களில் இரண்டைக் கூறியது 


என்பது 


257 


- 


மற்றவற்றிற்கும் உபலட்சணம் , அறிவுக்கு அநாதியாய் 
ஐந்தொழிற்கும் அப்புறமாய் அன்றே மனாதிகளுக்கு 
எட்டா வடிவாய் 

என்பார் குமரகுருபரர் ( கந்தர் 
கலிவெண்பா 4-5 ) 

634. சாதித்து உரைக்கும் வலியுறுத்திக் 
கூறுகின்ற ; சகல சமயாதீதன் எல்லா மதங்களுக்கும் 
அப்பாற்பட்டவன் , 

விரிவிலா அறிவி னார்கள் வேறொரு சமயம் செய்து 
எரிவினாற் சொன்னா ரேனும் எம்பிராற் கேற்றதாகும் " 

( தேவாரம் 4-60-9 ) 
என்பது அப்பர் பெருமானின் அமுதவாக்கு . கோதற்ற 
குற்றமில்லாத ; சுத்த குணாதீதன் -சத்துவம் , ராஜசம் , 
தாமதம் என்னும் முக்குணங்களையும் கடந்தவன் . 


“ முக்கு ணங்களின் மூவரைத் தோற்றி 

மூவ ருக்கு முத் தொழில்வகுத் தருளி 
அக்கு ணங்களுக் கதீதமாய் நிறைவாய் 
அத்து வாக்களைக் கடந்துமேல் உலகில் 

( கலைசைப் பதிற்றுப் பந்தந்தாதி 34 ) 
என்பார் மாதவச் சிவஞானமுனிவர் . 631 ஆம் கண்ணி 
முதல் இதுகாறும் கூறப்பெற்ற பதியின் பரத்துவத்தை 
இரேவண சித்தர் , 
“ அவ்வுயிர்போல் எவ்வுயிர்க்கும் அறிவாகி நிறைந்தே 

ஆனந்த சுகாதீதத் தப்புறத்தப் புறமாய் 
இவ்வுருவம் இது நிலையம் இதுவெனும்சுட் டிலதாய் 

ஏகமாய் ஆதிநடு ஈறகன்ற முதலாய் 
எவ்வெவர் எப் படிநினைந்தார் அவ்வவர்க்கப் 

பொருளாய் 
எண்ணும்ம்மன பாவகத்தால் நண்ணரிய ஒளியாய் 
ஒவ்வியசித் துடன் அசித்தும் அல்லதுவாய் உற்ற 
உரு அருவம் உபயம் அகன் றுளதாகும் பதியே 

( சிவஞான தீபம் 32 ) 
என விளக்கமாகக் கூறுவார் . 


258 


635 . 
அன்பர்கள் , 


துன் 


அடியார் 


பொருந்துகின்ற 


- 


636 . அன்ன நடை 

மின் 

அனையாள் 
இல்பொருளுவமை. செய்குன்றம் அவள் இருந்து 
வாதிட்ட கட்டுமலைபோன்ற மேடை . 


637 . 


மாட மறுகு 

மாடங்களைக் கொண்ட 
தெரு ; குதுகலித்தே - மனம் மகிழ்ந்து . 

638 , மயிர்ப் புளகம் எய்தியே - பத்தி மேலீட் 
டால் மயிர்க் கூச்செறிய ; கம்பித்து - நடுங்கி ; சங்கை 
இலா - எண்ணற்ற . இங்கு அளவற்ற என்ற பொருளில் 
ஆட்சி , அல்லது சற்றும் ஐயத்திற்கு டமில்லாத 


எனில் 

னுமாம் . 


639 . நாணம் முதலான என்றது வெட்கம் ,, 
மடம் , அச்சம் , பயிர்ப்பு என்னும் மகடூஉக் குணங்கள் 
நான்கை . 


641. இருகண் நீர் ஓட்டை மதகில் நீர் 
ஓடுவதுபோல் ஒழியாதே ஓட என இயையும் . 

642-643 . திலதயிலம் - எள்நெய் , நல்லெண் 
ணெய் ; தாரை - ஒழுக்கு ; திலதயிலமானது ஒருவாது 
ஒழுகவிடு தாரை தலைவியின் உள்ளம் தேசிகரின் 
மாட்டுப் பெருங்காதல் 

கொண்டு 

இடையீடின்றி 
உருகுவதற்கு உவமையாயிற்று ; 

ஆனது - பகுதிப் 
பொருள் விகுதி ; நிற்ப - தலைவி நிற்க , இவ்வெச்சம் 
தேசிகரின் செயலாகிய நோக்கி என்னும் மற்றோர் 
எச்சத்தைக் கொண்டு முடிந்தது , சமயசயவல்லி நிற்ப 
கனகசபைத் தேசிகர் நோக்கி வாதனையை வீட்டி 
எனத் தொடரும் ; வழியும் மிகு கருணைவாரி 
பொங்கி வழிகின்ற மிக்க கருணையாகிய கடல் , கிருபா 
சமுத்திரம் , ஆகுபெயர்வகையால் கனகசபைநாதரை 
உணர்த்திற்று ; வாரி - எழுவாய் . 


259 


குருநாதன் பால் காதல் கொண்ட பக்குவான்மா 
ஆகிய தலைவியின் நிலையை ( கண்ணி 637 - 643 ) 

நாட்டத்தால் , 
தெண்ணீர் அருவிவிழச் சிந்தை மயக் கம்தெளிந்து 
உண்ணீர்மை எய்தி உரோமம் எலாம் - நண்ணும் 
புளகம் புனைமெய்யர் பொய்யிற்கூ டாமல் 
உளகம்பம் கொண்டுள் உருகி - அளவிலா 
மாலாய் இருக்கு மவர்மனத்தை வாங்க அருள் 
மேலாய் விலங்கலங்கல் மெய்யினான் " 

( நெஞ்சுவிடு தூது 60-63 ) 
என்னும் சாத்திரப் பகுதியோடு ஒப்பிடுக . 


வேர்க்குங்கண் ணீர் ததும்பும் கம்பிக்கும் மெய்நடுங்கும் 
வார்த்தை நழுவும் மனம்பதறும் - கார்க்கதமாய்க் 
காந்தும் உரோமாஞ் சலியாகும் காதலித்தார்க் 
கேய்ந்தகுணங் காண்இவைஎட் டும் 

( ஒழிவிலொடுக்கம் 2-10 ) 
என்றதும் இது . 


644. அருள் பொழியும் 

கண்ணால் 
நோக்கி என மாறுக ; கன மலமாம் 

வாதனையை 
பெரிய ஆணவமாகிய துன்பத்தை ; வீட்டி - அழித்து ; 
எண்ணரிய - நினைத்துப் பார்க்க முடியாத , மனாதீத 
மாகிய . 


மானை 


645 , எரி நணுகியே பஞ்சில் பற்றுவபோல் 

அனைய விழிமாது எண்ணரிய ஞானம்பெற 
என இயையும் ; எரி - தீ , குருநாதனின் பார்வை ; பஞ்சில் 
தீப்பற்றுவதைப் போல எளிமையாக 

ஞானத்தைப் 
பெற்றாள் என்பது உவமையின் பயன் ; பேரிளம்பெண் 
இருந்த இடத்திற்குத் தேசிகர் வந்ததால் எரி நணுகிப் 
பஞ்சில் பற்றியது என்றார் ; சகலரின்பால் இறைவன் 
குருவடிவாகத் தானே வந்து வினைகளை ஒழித்துப் 
பேரின்பம் அருளுவான் என்பது சித்தாந்த முடிபு . 


260 


அகலர்த் தருமருளை யாக்கும் வினைநீக்கும் 
சகலர்க்கு வந்தருளும் தான் 

(திருவருட்பயன் 48 ) 
ஈனம் - உயிரும் இறையும் தொடர்பின்றிப் பிரிந்திருக்கும் 
சிறுமை . 


இரண்டும் 


646 ஒன்றும் இரண்டும் அற - சீவான்மாவும் 
பரமான்மாவும் வேறு வேறல்ல ஒன்றேதான் எனக் 
கூறும் கேவலாத்துவிதமும் , அவை 
எப்போதும் தொடர்பற்ற வேறுவேறு பொருள்களே 
என்னும் துவிதமும் நீங்குமாறு ; ஒன்றிரண்டு தானும் 
அறநின்ற நிலையே நிலையாக ஒன்றியே - பொருண் 
மையால் சிவன் , சீவன் எனப் பேதப்பட்டிருப்பதால் 
ஒன்று எனவும் கூறமுடியாமல் , அதே சமயத்தில் தம் 
இயல்பில் அவை இரண்டும் இரண்டல்ல என்னும்படி 
ஒன்றுபட்டிருப்பதால் இரண்டு என்றும் கூறமுடியாமல் 
கலந்துள்ள சுத்தாத்துவிதத் தன்மையே அநுபவத்தில் 
நிலைக்குமாறு ; 


647. இல்லில் எரி பற்ற - தம்முடைய வீட்டில் 
நெருப்புப் பிடித்துக் கொள்வதையும் ; எழில் ஆர் 
சயனத்தில் நல் அரவு - தம்முடைய அழகிய படுக்கையிலே 
நாகப் பாம்பு இருப்பதையும் ; எரிபற்றவும் அரவு 
இருக்கவும் கண்டோர் என்க , இருக்குமிடத்தைவிட்டு 
வெகுவிரைவில் வெளியே வருவதற்கு இவை உவமை ; 
ஒல்லை -விரைவில் . 


650. இயலுடைய - புகழ்மிக்க ; சமயசயவல்லி 
உருகிநிற்ப ( 643 ) இயலுடைய நாகைப்பதி உறைவோன் 
( 651 ) நோக்கி , வீட்டி ( 644 ) . மாது ஞானம் பெற 
( 645 ) , நிலையாக ( 646 ) , அவள் நல்லறிவில் இன்ப 
அநுபோகம் எய்த உவந்து அருளி ( 649 ) , (மேலும் ) 
ஏழ்பருவத்தார் எல்லாம் வாழ்ந்து திளைப்ப ( வும் ) 
மறைவாழ ( வும் ) வந்தான் என்பது பொருள் முடிபு . 


261 


ஏழ்பருவத்தார் இன்பமயல் கூரவும் , அறியா 
மையாகிய மயக்கத்தைத் தீர்க்கின்ற ( மயல் தீர் ) 
வேதங்கள் வாழவும் வந்தான் எனப் பொருள் முரண் 
தொனிக்குமாறு கூறியது நயம் . 


பதி - நாகப்பட்டினம் ; நல் 


651 . 

நாகைப் 
ஆகமத்து உறைவோன் 


- 


ஆகமம் ஆகிநின்று அண்ணிப்பான் ( திருவாசகம் 1 :4 ) 
பாகம்- மலபரிபாகம் ; மெய்யடியார் பால் உறைவோன் 


சொல்தெரியாப் பொருள் சோதிக்கு அப்பால்நின்ற 

சோதிதான் 
மற்றறியா அடியார்கள் தம் சிந்தையுள் மன்னுமே 

( தேவாரம் 3 - 9-10 ) 
ஏக பரன் - ஒப்பாரும் மிக்காரும் அற்ற தனிப்பெரும் 
பரம்பொருள் 


652-653 . அப்பிரமேயன் - பிரமாணங்களுக்கு 
எட்டாதவன் , 


“ ஏதுக்களாலும் எடுத்த மொழியாலும் மிக்குச் 
சோதிக்க வேண்டா ( தேவாரம் 3-54-5 ) 

ஞானசம்பந்தப் பெருந்தகை அருளியது 
பற்றியே ; ஆனந்தன் - இன்பத்தையே தன் வடிவமாகக் 
கொண்டவன் , 


என 


மூவராலும் அறியொணா முத 
லாயஆனந்த மூர்த்தியான் (திருவாசகம் 577 ) 


திப்பியன் - திவ்வியன் , தெய்வீகமானவன் ; ஒப்பில் வளம் 
கொண்ட - இணையற்ற வளமை பொருந்திய ; ஆட் 
கொண்டு உளம் கொண்டான் ஆகிய கனகசபைநாதன் 
உலாப் போந்தான் என்க . 


நூற்பயன் 


ஏர் ஆர் - அழகு பொருந்திய ; பவனி தொழுது - 
1. திரு உலா வருவதைக் கண்டு வணங்கி 2. உலாவாகிய 
இந்தச் சிற்றிலக்கியப் பாராயணத்தால் வணங்கி . 


பவனி தொழுது ஏத்துவோர் என்பதனை 
இரட்டுற மொழிதலாகத் திருஉலாவாக எழுந்தருளும் 
போது தரிசித்து வணங்குவோர் எனவும் , உலா ஆகிய 
இந்தப் பிரபந்தத்தால் 

இறைவனைப் புகழ்பவர் 
எனவும் கொள்க . 


பெத்த மலம் மூன்று -உயிரைக் கட்டுவதாகிய 
மும்மலங்கள் , அவை ஆணவம் , கன்மம் , மாயை ; பிணிப்பு 
ஆம் மயல் -- தொடர்பினால் ஏற்படுகின்ற மயக்கம் ; 
அத்துவித இன்பம் - சுத்தாத்வைத முத்தி 

பவனி தொழுதேத்துவோர் மயல் அகல 
இன்பம் அடைவார் என்பது பொருள் முடிபு . 


நாகைக் கனகசபை நாதன் உலாக் 

குறிப்புரை முற்றும் . 


263 


பிற்சேர்க்கை 1 


உரை மேற்கோள் நூற் பட்டியல் 

( எண் : கண்ணி எண் ) 


அம்பலவாண தேசிகர் கலம்பகம் 

90 
அம்பலவாண தேசிகர் தசகாரியம் 

315 
அமிர்தசாரம் ( தத்துவராயர் அடங்கன் முறை )591,610 
அற்புதத் திருவந்தாதி 

105 
அறுவகை இலக்கணம் 

51,139,303,329 
ஆளுடைய பிள்ளையார் திருக்கலம்பகம் 

368 
ஆளுடையபிள்ளையார் திருவந்தாதி 

368 
இரத்தினச் சுருக்கம் 

303 
இலக்கணக் கொத்து 

566 
இளசைப் பதிற்றுப்பத்தந்தாதி 

74,238 
உண்மை நெறி விளக்கம் 

318 
உண்மைவிளக்கம் 

13 
உவமான சங்கிரகம் 

303 
ஒழிவிலொடுக்கம் 

642 
கடம்பர் கோயில் உலா 

101 
கந்தபுராணம் 

623 
கந்தர் கலிவெண்பா 

633 
கல்லாடம் 

619 
கலித்துறையந்தாதி ( தத்துவராயர் 
அடங்கன் முறை ) 

591 
கலைசைப் பதிற்றுப்பத்தந்தாதி 

453,634 
கீதாசாரத் தாலாட்டு 

591 
குளத்தூர்ப் பதிற்றுப்பத்தந்தாதி 


264 


-1 


கூர்மபுராணம் 

264 
கொலைமறுத்தல் 

542 
கோயில் திருப்பண்ணியர் விருத்தம் 

72 
கோயில் நான்மணிமாலை 

15,427 
சித்தாந்த சிகாமணி 

18,77 
சித்தாந்தப் பஃறொடை 

15,427 
சிதம்பர புராணம் 

124 
சிதம்பர மும்மணிக்கோவை 

19 
சிலப்பதிகாரம் 

185 
சிவஞான சித்தியார் - சுபக்கம் 14,15,17,21,75 , 

123,256.288,453 
சிவஞான சித்தியார் - பரபக்கம் 516 , 517,528,531 , 

532,534,549,553 , 
557,562,566,572 , 
580,586,591,601 , 

606,611,619 
சிவஞான சித்தியார் - பரபக்கம் 553,562,566 , 
ஞானப்பிரகாசர் உரை 

576,601 
சிவஞான சித்தியார் - பரபக்கம் 

557,580,586 . 
தத்துவப்பிரகாசர் உரை 
சிவஞான சித்தியார் - பரபக்கம் 
வேலப்பப் பண்டாரம் உரை 

562,566,576,586 . 
சிவஞான தீபம் 

634 
சிவஞான போதம் 

57 
சிவஞான போதம் - மாபாடியம் 20,115,292,467 , 

528,536 , 542,548 , 

586,591,601 
சிவப்பிரகாசம் 

18.21 
சிவப்பிரகாசம் - மதுரைச் சிவப்பிரகாசர் உரை 178 
சிவமகாபுராணம் 

8 


} 


265 


543,557 
403,553 


சீவகசிந்தாமணி 
சீவகசிந்தாமணி - நச்சினார்க்கினியர் உரை 
சுப்பிரமணிய தேசிகர் மாலை 
சுவாமிநாத தேசிகர் தசகாரியம் 
சூடாமணி நிகண்டு 


91 


318 


481 


சூளாமணி 


553 


சோண சைல மாலை 


175 


தட்சிணாமூர்த்தி தேசிகர் தசகாரியம் 

316 
தத்துவப்பிரகாசம் 

601 
தனிப்பாடல் 

271 
தாயுமானவர் பாடல் 

178,248,427 
திருக்கருவை வெண்பாவந்தாதி 

418 
திருக்கலம்பகம் 

553 
திருக்காளத்திநாதர் உலா 

504 
திருக்குறள் 

15,553,557,586,611 
திருக்குறள் - பரிமேலழகர் உரை 

307 
திருக்கோவையார் 

591 
திருச்செந்தூர்க் கோவை - வண்ணச்சரபம் 

322 
திருத்தொண்டர் புராணம் 126,139,278,280 , 

288,442 , 542,557 
திருப்புகழ் 

10,371,509 
திருமந்திரம் 

274,276,277,591 
திருமயிலை உலா 
திருவரங்கத்தந்தாதி 

618,619 
திருவருட்பயன் 

10,17,79,82,86,601,645 
திருவருட்பயன் -சிந்தனைஉரை 

601 
திருவாசகம் 

84,107,269,435,651,652 


. 


102 


+ 


266 


திருவாதவூரடிகள் புராணம் 

64 
திருவாய்மொழி 

619 
திருவாரூர் உலா 

100 
திருவானைக்கா உலா 

506 
திருவிசைப்பா 

468 
திருவிளையாடற் புராணம் 

7 
திருவேங்கட உலா 

505 
திருவேங்கட மாலை 

297 
தேவாரம் - அப்பர் 34,175,357,400 , 453,634 
தேவாரம் - சம்பந்தர் 

307,411,651,652 
தேவாரம் - சுந்தரர் 

453 
நன்னூல் 

553 
நாமதீப நிகண்டு 

50 
நால்வர் நான்மணிமாலை 

41 
நாலடியார் 

74,525,557 
நீலகேசி 

553,562 , 566 
நீலகேசி - சமயதிவாகரர் உரை 

557,562,566 
நெஞ்சுவிடு தூது (உமாபதி சிவம் ) 1,57,58,59 , 

61,578,642 
பண்டார மும்மணிக்கோவை 

303 
பன்னிரு பாட்டியல் 

56 
பிரபுலிங்க லீலை 

100,329 
பிரமோத்திர காண்டம் 

37 
புறநானூறு 

73,586 
பெரிய திருமொழி 

400 
பெருங்கதை 

303 
பேரூர்ப் புராணம் 

186,454 


267 


175 


91 


532, 533,557,562 


303 


பொன்வண்ணத் தந்தாதி 
போற்றிப் பஃறொடை 
மணிமேகலை 
மாறனலங்காரம் 
வில்லி பாரதம் 
விவேக சிந்தாமணி 
வினா வெண்பா 
வேதாந்த சூளாமணி 


329 


491 


93 


571 


MAWA 


268 


பிற்சேர்க்கை 2 


அரும்பொருள் அகர நிரல் 


( எண்கள் கண்ணி எண்கள் ; அடைப்புக் குறிக்குள் 

உள்ளவை உரைப்பகுதியைச் சுட்டும் . ) 


119 


26 


அக்கமணி 
அக்கமாலை 
அக்கரம் 
அக்கியாதி 
அக்னியாதேயம் 
அக்னிஹோத்திரம் 
அக்னிஷ்டோமம் 
அகக்கோயில் 
அகங்காரம் 
அகச்சமயம் 
அகண்டத்தான் 
அகண்டம் 
அகத்தும் புறத்தும் 
அகத்தொண்டர் 
அகம் 
அகம்பன் 
அகரம் 
அகராதி 
அகிலகாரணம் 
அகுசலாவேதனை 
அகுலன் 
அகோரம் 


காப்பு 
( 580 ) 
( 119 ) 
( 116 ) 
( 116 ) 

( 411 ) 
( 313,611,633 ) 

( 45 ) 

107 
( 601 ) 
( 549 ) 
( 115 ) 


231 


418 


( 74,468 ) 


( 261 ) 

592 


528 


271 


( 335,454 ) 


269 


( 307 ) 
( 618 ) 


461 


623 


32 


78 


426 , ( 639 ) 


அகோரன் 
அங்கம் ( உறுப்பு ) 
அங்கம் ( எலும்பு ) 
அங்கம் ( வேதாங்கம் ) 
அங்குட்டம் 
அங்குலி 
அச்சம் 
அசங்கா 
அசத்திய ஒழுக்கம் 
அசத்து 
அசலன் 
அசித்து ( வைணவம் ) 
அசிதாகமம் 
அசீவத்தொடர்பு 
அசீவ மூலங்கள் 
அசீவன் 


( 536 ) 
( 495 ) 

607 


269 


( 623 ) 
( 263 ) 
( 553 ) 
( 553 ) 

( 553 ) 
( 400,591,601 ) 

( 623 ) 

( 623 ) 
( 553,557 , 562 ) 


அசுத்தம் 


அசுரகுரு 


அசுரர்கள் 
அசேதனப்பொருள் 
அசை ( யாப்பு ) 
அசைவு 
அஞ்சு அவத்தை 
அஞ்சு கொத்து மாலை 
அஞ்சு சுத்தி 
அஞ்செழுத்து 
அஞ்ஞானம் 


( 194 ) 
( 591 ) 
( 318 ) 

462 


248 


68,335 


598 , ( 591 ) 


270 


அட்டகை 
அட்டமூர்த்தம் 
அட்டரூபன் 
அட்டாங்கயோகம் 
அடி ( யாப்பு ) 


அடிசில் 


( 116 ) 
( 453 ) 

452 
276 , ( 184 ) 

( 194,329 ) 
230,232 , 236 

( 274 ) 
( 351 ) 
( 386 ) 
( 395 ) 
( 399 ) 


அடிநா 
அடியார் திருக்கூட்டம் 
அடியார் பணி 
அடியார் வழிபாடு 
அடை ( ச்சொல் ) 
அடை ( வெற்றிலை ) 
அண்டசம் 
அண்டம் 


517 


433 


( 553 ) 


அண்டர்பிரான் 


185 


அண்டவெளி 


( 553 ) 

235 


அண்டன் 
அண்மைவிளி இயல்பு 
அணி ( செய்யுள் ) 
அணிகலன் 
அணிகள் 
அணிமா சித்தி 


( 109,478,484 ) 
காப்பு , ( 303 ) 

96,591 


475 


286 


அணு 


( 11 ) 
562,567 


அணு ஐந்து 
அணுக்கத் தொண்டர் 


அணுக்கர் 


( 450 ) 
( 115 ) 
( 553 ) 


அணுக்கள் 


271 


அணுமாத்திரம் 

( 633 ) 
அத்தன் 

419,519 
அத்திசாத்திரம் 

( 116 ) 
அத்துவரூபன் 

452 
அத்துவா ஆறு 

( 631 ) 
அத்துவித இன்பம் 

நூற்பயன் , ( 601 ) 
அத்யக்னிஷ்டோமம் 

( 116 ) 
அதந்த்ரன் 

308 
அதர்மாஸ்திகாயம் 

553 
அதன்மம் ( சமணம் ) 

554 
அதிகன் 

( 379 ) 
அதிசூரன் 

202 
அதிபத்த நாயனார் 

137 
அதீதம் 

317 
அதுலன் 

271 
அந்தக்கரணங்கள் 

( 591 ) 
அந்தக்கரணம் 

( 315,633 ) 
அந்தகன் 

437 , ( 614 ) 
அந்தணக் கவிஞர் 

( 140 ) 
அந்தணர் 

450 ( 138 , 249,336,351,400,411 ) 
அந்தணன் 

65,67 
அந்தம் 

441 , 631 
அந்தமிலான் 

151 
அந்தர்யாமி (திருமால் ) 

( 618 ) 
அந்தரம் 

2 
அந்தராயம் 

( 553 ) 
அந்திவண்ணன் 

123 


. 


272 


553 


( 56,274 ) 


572 


( 18 ) 
575 


அநஸ்திகாயம் 
அநாகதம் 
அநாதி 
அநாதிமல முத்தத்வம் 
அநித்தம் 
அநிருத்தன் 
அநுபலப்தி 
அநுபவ அறிவு 
அநுபவ பூர்வம் 
அநுபவம் 
அநுபூதி 
அநுபோகம் 
அநுமானம் 
அநுவாகம் 
அப்தோரியாமம் 
அப்பர் பெருமான் 
அப்பிரமேயன் 
அப்பூதியடிகள் 
அபங்கன் 
அப்சயவல்லி 
அபயம் 
அபயன் 
அபரஞானம் 
அபாவம் 
அபிதர்மம் 
அபிஷேகம் 
அபூர்வ உரை 


( 618 ) 
( 571,580 ) 

( 601 ) 

( 427 ) 
( 427,562 ,591,601,646 ) 

( 427,601 ) 

602 , 649 
520 , 521 , 522 ( 571 , 580 ) 

( 138 ) 

( 116 ) 
( 400 , 634 ) 

( 652 ) 

345 


18 


( 513 ) 

77 


18 


( 601 ) 

58 


( 528 , 548 ) 
( 406 , 408 ) 


583 


273 


580 


அபூருவம் 
அபேதம் ( வைணவம் ) 
அபௌருஷேயம் 
அம்சங்கள் 
அம்சுமான் ஆகமம் 


( 623 ) 
( 576 ) 
( 580 ) 

( 263 ) 
353 , 371 


அமணன் 


197 


அமர்நீதி நாயனார் 
அமலன் 


269 , 652 


அமுது 


476 ( 132,145 , 382 , 385 , 395 ) 


அமைச்சர் 


( 163 ) 


அயலோர் 


477 


188 


அயன் 
அர்ச்சனை 


399 , 579 , 628 


( 618 ) 


அர்ச்சை (திருமால் ) 
அர்ப்பணம் 
அரக்கு 


( 373 ) 

311 


அரச சின்னம் 


( 335 ) 


அரசன் 

( 225 , 372 ) 
அரசாங்கக் களஞ்சியம் 

( 395 ) 
அரண்மனை 

( 104 ) 
அரன் 

132 , 160 , 163 , 174 , 193 197 , 
204 , 208 , 215 , 226 , 240 , 284 , 


331 , 334 , 355 , 380 , 401 , 405 , 


527 , 547 579 , 604 


அராகம் 


( 313 ) 


274 


அரி ( திருமால் ) 

188 , 270 , 622 , 625 , 628 
அரி ( தீ ) 

468 
அரி ( பகை ) 

468 
அரிசனம் (மஞ்சள் ) 

549 
அரிசி 

132 
அரிசியோடுள்ள தவிடு 

( 79 ) 
அரியன் 

270 , 652 
அரிவாட்டாயர் 

133 
அரிவாள் 

( 132 ) 
அரிவை 

323 
அரிவைப்பகுதி அடியார்கள் 

( 427 ) 
17 , 518 , 528 , 550 , 572 , 573 , 592 


அருக்கன் 


95 


அருகபரன் 


653 


336 


364 


141 


557 


அருகமதம் 
அருகர் 
அருகர் சமயம் 
அருகன் 
அருட்குறி 
அருட்பார்வை 
அருணகிரிநாதர் 
அருணம் 
அருத்தாபத்தி 
அருந்தமிழ் மூவாயிரம் 
அருநெறி 
அருவப்பொருள் 
அருவம் 


( 76 ) 
( 180,427 ) 

10,509 


549 


( 480,571,580,591 ) 


370 


615 


( 539 ) 
( 17,528,536 ) 


275 


271 


448 


அருவன் 
அருவி 
அருவினை 


578 


அருவுரு 


17 , ( 454 ) 
416,424 


( 22 ) 


( 22 ) 


452 


அருள் 
அருள் நந்தி சிவாசாரியார் 
அருள் நமச்சிவாயர் 
அருள்ரூபன் 
அருளாகரன் 
அருளாழியான் 
அருளின்பவாரி 
அரை நாண் 
அல்லல் 


416 


440 


459 


( 413 ) 


425 


( 553 ) 
( 444 ) 

596 


( 619 ) 
( 618 ) 


அலோகாகாசம் 
அவகாமம் 
அவத்தை மூன்று 
அவதாரத் திருமேனி 
அவதாரம் 
அவயவங்கள் 
அவயவி 
அவனி 
அவித்தை 
அழுக்காறு 
அழுக்கு 


543,545,546 

( 545 ) 

405 


( 591,601 ) 

494 


அளவை 


( 591 ) 
( 183 ) 

515 


அளவைக் காட்சி 
அளி 


410 


276 


அளித்தல் 

13 
அற்றுச் சாரியை 

( 545 ) 
அறத்தை நிலைநிறுத்தல் 

( 618 ) 
அறம் 

117,172,558 
அறி கருவி 

( 71,313,543,545 ) 
அறிஞன் 

( 523 ) 
அறிந்தான் ( குரு ) 

604 
அறிபவன் 

( 601 ) 
அறியப்படுபொருள் 

( 536,539,601 , ) 
அறியாமையாகிய மயக்கம் 

( 650 ) 
அறியாமையாகிய மாயை 

( 623 ) 
அறிவன் 

271 
அறிவாம் பிரமம் 

( 607 ) 
அறிவால் அறியும் பொருள் 

608 
அறிவில்லான் 

617 
அறிவின் தொழில் 

184 
அறிவு 447,517,538,539,544 , 572,583,584 , 

590,591,608,613 , ( 100,520,534 , 549 , 

566,601 ) 
அறிவுடைமை 

492 
அறிவுப்பொருள் 

( 562 ) 
அறிவுமயம் 

( 553 ) 
அறிவோன் 

( 536 ) 
அறுபத்துநாலு கலைகள் 

( 262 ) 
அறுபத்து மூவர் 

( 322 ) 
அறுவகை இலக்கணம் 

( 194 ) 
அறுவகைத் தொழில் ( சமணம் ) 

( 553 ) 
( 84,439 ) 


அன்பு 


277 


296 , 635 


அன்னநடை 
அன்னப்புள் 
அன்னம் ( உணவு ) 
அன்னவடிவம் 
அன்னை 


( 296 ) 
( 510 ) 

( 619 ) 
476,483,484 


அனகன் 


269 


( 308 ) 
( 553,557 ) 
( 553,557 ) 


அனந்த சக்தி துதைந்தவன் 
அனந்த சுகம் 
அனந்த ஞானம் 
அனந்த ஞானாதி 
அனந்த தரிசனம் 
அனந்தவானந்தன் 
அனந்த வீரியம் 


553 


( 553,557 ) 


592 


( 553,557 ) 


அனல் 


599 


அனலோம்பல் 


249 


153 


307 


97 


307 
307 


அனற்கண் ஒளித்தோன் 
அனாதியே போதன் 
அனுக்கிரகம் 
அனைத்தும் அறிவன் 
அனைத்தும் வியாபகன் 
அஸ்த மஸ்தக சையோகம் 
அஸ்திகாயம் 
அஹம் ப்ரஹ்மாஸ்மி 
ஆ ( பசு) 
ஆக்கிரகாயணி 
ஆக்கிரணம் 
ஆக்கினை 


( 181 ) 
( 553 ) 
( 591 ) 

28.3 


( 116 ) 
( 116 ) 

( 56 ) 


278 


ஆகம் 


ஆக்னேய புராணம் 

( 263 , 264 ) 

135 
ஆகம தீக்கை 

( 183,184 ) 
ஆகமம் 

16,67. 183.263.370,460,651 (580,623 ) 
ஆகாசாஸ்திகாயம் 

( 553 ) 
ஆகாமியகருமம் 

( 553 ) 
ஆகாயப்பூ 

( 580 ) 
ஆகாயம் 

( 297,514,528,532 ) 
ஆகாயவாணி 

( 348 ) 
ஆகுபெயர் 

( 406,566 , , 576,580 ) 
ஆகுபெயர் வகை 

( 642 ) 
ஆகுளம் 

47 
ஆங்கு - காலப்பொருள் 

( 557 ) 
ஆச்சிரமம் 

( 623 ) 
ஆசான் 

( 180,184 , 254 ) 
ஆசிரமம் 

117 
ஆசிரியர் 

( 182,387,571 ) 
ஆசிரியவசனம் 

( 99 ) 
ஆசீவக சமயத்தார் 

( 562 ) 
ஆசீவக நூல் 

( 566 ) 
சீவகவாத மறுப்பு 

( 566 ) 
ஆசீவகன் 

562 , (566 ) 

425,614 
ஆசை 

456 , ( 73,464 ) 
ஆஞ்ஞை 

( 427 ) 
ஆட்சி ( அரசு ) 

( 335 ) 
ஆட்சி ( சொல் ) 

( 86.313,638 ) 


279 


ஆணவம் 


ஆணவமலம் 


ஆணை 
ஆதனம் 


ஆடல்வல்லான் 

( 13,376 ) 
ஆடை 

150,196,230 ( 155,413,418 ) 
ஆடையைத் துறத்தல் 

( 549 ) 
ஆண்பனை பெண்பனையானது 

( 363 ) 
ஆணவ நீக்கம் 

( 452 ) 
86 ( 20 , 21 , 77,79 , 82,315 , 
580 , 633 , 649 , நூற்பயன் ) 

( 15,315 ) 
126 , 127 ( 223,278,372 ) 

( 276 ) 
ஆதாரத்தலம் 

( 274 ) 
ஆதாரம் ஆறு 

56 , ( 274 ) 

18,149,618,627 
ஆதி உலா 

( 229 ) 
ஆதி குரு 

( 64 ) 
ஆதிசைவ மரபு 

( 31 ) 

( 408 ) 
ஆதி மூலப்பொருள் 

( 553 ) 
ஆதி மூலமே ( கசேந்திரன் ) 

( 619 ) 
ஆதீனத் தலைவர் 

( 24 ) 
ஆபரணங்கள் 

( 591 ) 
303 


ஆதி சைவர் 


ஆம்பல் 


ஆமை 
ஆமை தன் முட்டையை நினைத்தல் 


304 
( 182 ) 


ஆயம் 


187 


ஆயர் குலம் 


210 


282 


ஆயன் 


280 


ஆர்கலி 


451 


ஆர்தல் 


580 


ஆரணம் 


137 ) 


( 408 ) 
( 542 ) 

( 523 ) 
575,621 


371,396 


396 


189,278,285,287,396 


278 


ஆராதனை 
ஆரியதேவர் 
ஆரியன் 
ஆருயிர் 
ஆரூர் 
ஆரூர்ப் பூங்கோவில் 
ஆரூரர் ( சுந்தரர் ) 
ஆரூரர் (திருவாரூரினர் ) 
ஆல் ( அசை ) 
ஆல் (உருபு ,உடனிகழ்ச்சி ) 
ஆலகாலம் 
ஆலம் 
ஆலம் பரித்த களன் 
ஆலயப்பணி 
ஆலயம் 
ஆலவட்டம் 
ஆலவாய்ச் சொக்கர் 
ஆலிலை 
ஆழ்கடல் 
ஆழ்வார்கள் 
ஆழிவிரல் 


( 566 ) 

( 586 ) 
( 76,623 ) 

75 
238 

( 33 ) 
(358 , 388,408,411 ) 

38 


224 


( 619 ) 


559 


( 629 ) 


13 


ஆளல் ( அருளல் ) 
ஆளுடைய பிள்ளையார் 
ஆறாதாரம் 


274. ( 56,184 ) 


இங்கு - இடம் , காலம் இருபொருளும் 

281 
ஆறு ( நதி ) 

522 
ஆறு உவர்ப்புகள் 

( 553 ) 
ஆறுகட்டி 

( 28.79,460 ) 
ஆறு சமயம் 
ஆன்ம ஈடேற்றம் 

( 467 ) 
ஆன்ம சுத்தி 

{ 316 ) 
ஆன்மத் தன்மை 

( 606 ) 
ஆன்ம தத்துவம் 

( 313 ) 
ஆன்ம தரிசனம் 

( 316 ) 
ஆன்ம பரிபக்குவம் 

( 293 ) 
ஆன்ம ரூபம் 

( 315.316 ) 
ஆன்மா 

523 , ( 319 , 452 , 528 , 534 , 
539 , 545 , 549 , 553 , 571 , 

576 , 591 , 610 , 614 , 631 ) 
ஆன்மாக்கள் 

( 566,580.606,618,619,633 ) 
ஆன்மார்த்த பூசை 

( 249 ) 
ஆன்மாவின் சுபாவ குணங்கள் 

( 557 ) 
ஆன்றோர் மரபு 

( 99 ) 
ஆனந்தமயமான வடிவம் 

( 107 ) 
ஆனந்தன் 

652 
ஆனாய நாயனார் 

210 
ஆனை ( விநாயகர் ) 

காப்பு 
ஆஸ்வயசு 

116 
இகபரம் 

407 
கம்பரம் இலான் 

418 

( 572 ) 
இச்சை 

465 , ( 618 ) 
இசை 

261,267,402 ,( 403,453 ) 


282 


330 


( 215,329 ) 


இசை ஏழு 
இசைக்கருவி 
இசைப்பாடல் 
இடக்கை 
இடங்கழி நாயனார் 
இடப்பாதி 


( 486 ) 


47 


395 


டபவாகனம் 


இடபாரூடர் 
இடைக்குறை 


இடைகலை 


இடைநிலைத் தீபகம் 
இதிகாசம் 
இந்திரியங்கள் 
இந்திரியங்களைக் கலத்தல் 
இந்திரிய வாதனை 
இந்திரிய விடயம் 
இந்து 
இப்பி வெள்ளி 
இபம் 


( 254 ) 
( 154 ) 
( 454 ) 

( 95 ) 
( 274 ) 

( 88 ) 

( 613 ) 
( 536,543,545 ) 

( 566 ) 
( 536 ) 
( 549 ) 


454 


597 


621 


இம்மை மறுமை 


இயமம் 


( 418 ) 

( 276 ) 
( 6,497,498 ) 

( 403 ) 


650 


இயமன் 
இயல் ( இயற்றமிழ் ) 
இயல் ( புகழ் ) 
இயல்பாகவே பாசநீக்கம் 
இயற்கை 
இயற்கை உணர்வினனாதல் 


( 307 ) 

( 303 ) 
( 18,307 ) 


283 


( 514,580 ) 

( 504 ) 


( 493 ) 


இயற்கைப் பண்பு 
இயற்கையழகு 
இயற்கையறிவு 
இயற்பகை நாயனார் 
இரக்கம் 
இரட்டுற மொழிதல் 


193 


617 


( 270 , 467,475,572 , 
580,601 , நூற்பயன் ) 


( 353 ) 


இரண்டன் உருபும் பொருளும் 

உடன் தொக்க தொகை 
இரண்டன் உருபு விரிக்க 
இரண்டன் தொகை 
இரணியாட்சன் 


இரவி 


இராகங்கள் 
இராகு கேதுக்கள் 
இராமபிரான் 
இராமாயணம் 
இருக்கு 
இருக்குவேளூரினர் 
இருந்தை 
இருபத்தெட்டு சிவாகமங்கள் 
இருபத்தொரு வேள்விகள் 
இருபெயரொட்டுப் பண்புத்தொகை 
இரும்புக் கம்பம் 
இரும்பொழில் 
இருமடியாகு பெயர் 
இருமூன்றங்கம் 
இருவினைகள் 


( 532,572 ) 
( 400,407,458 ) 

( 269 
69,257,471 

( 400 ) 
( 522 ) 
( 618 ) 
( 623 ) 

582 
( 166 ) 

472 
( 263 ) 

( 116 ) 
( 68,614 ) 

( 425 ) 

463 


( 406,553 ) 


261 


( 75,91,553 ) 


284 


இருவினைப்பயன் 

( 553,557 ) 
இருவினையொப்பு 

292,436 , 15 , ( 532 ) 
இருள் ( ஆணவம் ) 

292 
ரேவண சித்தர் 

634 
இல்பொருள் 

( 543,580 ) 
இல்பொருள்காட்சி 

( 536 ) 
இல்பொருளுவமை 

( 636 ) 
இல்லறம் 

( 31,117,132 ) 
இல்வழக்கு 

( 528 ) 
இலக்கணம் 

( 183,329 ) 
லக்கணவிதி 

( 51 ) 
இலக்கியங்கள் 

( 194 ) 
இலக்கிய வழக்கு 

( 329 ) 
இலகிமா சித்தி 

( 286 ) 
இலய தத்துவம் 

( 62 ) 
இலிங்க புராணம் 

( 264 ) 
இலிங்க வடிவம் 

( 454 ) 
இலிங்கோற்பவர் 

( 454 ) 
இழுக்கு 

478 
இழுது 

471 
இழை 

( 462 ) 
இளையான்குடி மாறன் 

130 
இறந்தது தழுவிய எச்சவும்மை 

( 549,580 ) 
இறை 

529. ( 553,557.623,645 ) 
இறைப்பண்புகள் 

( 307 ) 
இறைபணி 

( 318 ) 
இறையருள் 

( 452,633 ) 


285 


இறையன்பு 

( 83 ) 
இறையாணை 

( 358 ) 
இறைவடிவு 

( 452 ) 
இறைவன் 

457,616 , ( 335,351,369 , 
372 , 400 , 404 , 408 , 411 , 
413 , 534 , 553 , 557 , 576 , 

618,623,631,633 ) 
இறைவன் திருவடி நீழல் 

( 373 ) 
இறைவன் வடிவங்கள் 

( 453 ) 
இன் - உவம உருபு 

( 28,451 ) 
இன்பத்தையே வடிவாகக் கொண்டவன் ( 652 ) 
இன்ப துன்ப உணர்ச்சி 

( 580 ) 
ன்ப துன்ப நுகர்ச்சி 

( 580 ) 
இன்பம் 

426,442 ( 528,534,571 ) 
இன்பமயல் 

650 
இன்ப ரூபன் 

452 
ஈங்கு - தன்மையை உணர்த்தல் 

( 557 ) 
ஈசத்துவ சித்தி 

286 
121,230 , 257. 289,336 , 
339,373 , 388 , 398,535 , 

590,628 , 
ஈசானம் 

( 335,454 ) 
ஈசுர அவிகாரவாத சைவம் 

( 45 ) 
ஈசுவரன் 

( 623 ) 
ஈழகுலம் 

( 203 ) 
ஈற்றசை ( யாப்பு ) 

( 329 ) 
ஈற்றடி ( யாப்பு ) 

( 619 ) 
ஈனம் 

473,532,645 


ஈசன் 


286 


ஈனர் 


385 


( 610 ) 


313 


ஈஸ்வர கிருஷ்ணர் 
ஈஸ்வரம் ( தத்துவம் ) 
உச்சரிப்பு முறை 
உடல் 


( 261 ) 
573,577,637 , 648 , 
( 225,316,408 ) 


( 184 ) 


உடல்தொழில் 
உடுக்கை 


டை 


உடையற்றவர் 


உடைவாள் 


( 31,76,190,623 ) 
413 ( 96,305,333 ) 

( 549 ) 
( 201,212,280 ) 

( 607 ) 
( 303 ) 
( 427 ) 
( 591 ) 
( 549 ) 
( 116 ) 


206 


உண்மைநெறி 
உண்மைப்பொருள் 
உண்மைவடிவம் 
உணர்தல் 
உணர்வுகள் 
உத்தியம் 
உதிரம் 
உபசாரங்கள் 
உபசார வழக்கு 
உபதேச தீட்சை 
உபதேச பரம்பரை 
உபதேசம் 
உபநிடதங்கள் 
உபமானம் ( அளவை ) 
உபலட்சணம் 


( 623 ) 

( 55 ) 
181 , ( 184 ) 

( 22,64 ) 
119,247 , ( 591 ) 

( 571,623 ) 

( 571,580 ) 
( 496,545,576,580 , 
631,633 ) 


287 


உபாங்கம் 


96 


உபாசனை 


உபாதாய உருவம் 
உபாதானம் 


( 181 ) 
( 528 ) 

( 591 ) 
( 557,591 ) 

( 1 ) 
(623 ) 

49 


உபாதி 


உபாயம் 


( 176 ) 


உபேந்திரன் 
உம்பர் ( ஆகாயம் ) 
உம்பர் ( ஏழன் உருபு ) 
உம்பர் ( தேவர் ) 
உம்பர் ( மேலான ) 
உம்மை 
உம்மைத்தொகை 


6,44 


290 


உம்மை தொக்கது 


உம்மை விரிக்க 


உமாதேவியார் 
உமாபதி சிவாசாரியார் 
உமாமகேசர் 


உமைபக்கன் 


( 95 ) 
( 20 , 104 , 254 , 328 , 371 , 
425,458 ) 

( 169 ) 
( 549,591 

( 95,254 ) 
( 57,58,61 ) 

(254 ) 
காப்பு . 145 
18,95,358 

( 454,528 ) 
529,533 , 554,562 , 563 , 
567 , 568 , 569 , 573 , 577 , 
( 72 , 514 , 571 , 591,601 , 
606,610,623,645 ) 

( 316 ) 

557 
( 15,553,557618 ) 


உமையாள் 
உயர்வு சிறப்பும்மை 
உயிர் 


உயிர்க்காட்சி ( தசகாரியம் ) 
உயிர்க்குணங்கள் 
உயிர்கள் 


288 


( 316 ) 


( 433 ) 


உயிர்ஞானம் 
உயிர்த்தோற்றம் நான்கு 
உயிர்ப்பு 
உயிர்மெய்யெழுத்து 
உயிர்வாழ்க்கை நிலை 


314 


( 329 ) 


( 633 ) 


உயிரணு 


( 562 ) 


உயிரின் இயல்பு 
உயிரின் களங்கம் 


( 580 ) 


உயிரின் குணங்கள் 
உயிரின் சந்நிதி 


( 76 ) 
( 553 ) 
( 611 ) 
( 303 ) 
( 566 ) 


உயிரினங்கள் 


உயிருக்குரிய குற்றங்கள் 


உரகப்பை 


432 


6 26 


உரு ( அவதாரம் ) 
உரு ( உடல் ) 
உரு (சிலை ) 


530 


313 


17,551,618,625 


138 


உரு ( வடிவம் ) 
உருத்திரபசுபதி நாயனார் 
உருத்திரன் 
உருத்திராக்கம் 
உருத்திராக்கமாலை 


( 254,453 ) 
( 111,113,335,462 ) 

( 26,448 ) 

( 97 ) 


உருபு மயக்கம் 


உருபுமேல் உருபு 


( 176 ) 


உரும் 


364 


289 


உருவக் கடவுள் 


( 553 ) 


உருவகம் 

( 62 ) 
உருவம் 

425,528,558 , ( 17,454,623 ) 
உருவம் ( அவதாரம் ) 

620 
உருவம் ( தசகாரியம் ) 

315,316 
உருவமற்ற தன்மை 

( 539 ) 
உரை ( பேச்சு ) 

422 , (572 ) 
உரை (வியாக்கியானம் ) ( 303,315,398,566,580,607 ) 
உரையாசிரியர் 

( 562 ) 
உரையிற் பெய்து கூறல் 

( 614 ) 
உரோமப் பூணூல் 

( 214 ) 
உலகப் பொருள்கள் 

( 549 ) 


உலகம் 


473,586 , ( 405,415,572,576 , 


591,601,611 ) 


உலகம் பொய் 


( 427 ) 


உலகாயதன் 


515 


உலகாயதன் மதம் 
உலகியல் 
உலகியல் அறிவு 
உலகியல் இன்பங்கள் 
உலகியற் பொருள்கள் 
உலகு 
உலா ( இலக்கியம் ) 
உலா ( பவனி ) 


( 514.527 ) 

( 427 ) 

( 74 ) 
( 15,514 ) 

( 557 ) 


594,606,612,620 


( 52,271 ) 


653 , ( 225) 


290 


உலா ஆசிரியர் 
உலாக்கல்வி 


உலாப்பகுதி 
உலாவால் புகழ்பவர் 
உலாப் பிரபந்தம் 
உலாவுடையார் 
உலோகாயதன் 


( 566 ) 

( 583 ) 
( 501,586 ) 
( நூற்பயன் ) 
( 513,566 ) 

( 99 ) 
( 527,528,580 ) 

( 203 ) 
( 323,431 ) 

( 580 ) 


வகை 


உவம ஆகுபெயர் 


உவம் 


ருபு 


உவமானம் 


உவமான வாக்கியம் 


உவமை 


( 580 ) 

( 601 ) 
( 75,303,322,427,475 , 
566,591,642,647 ) 

( 191 ) 
( 645 ) 


உவமைத்தொகை 
உவமையின் பயன் 


உழமண் 


( 225 ) 


உழவாரம் 


341 


உழவு 
உள்பொருள் 


( 553 ) 
( 79,5395.53,572,580 , 
586,601 ) 

( 528 ) 

133 


உள் வழக்கு 
உற்பீசம் 


உறவு 


495 


ஊசல் 


265 


ஊட்டுந்தாய் 


482 


291 


ஊமன் 


571 


( 55 ) 


ஊர்தி 
ஊர்ப்பன்றி 


525 


ஊர்வன 


434 


ஊழ் 
ஊறு - ( புலன் ) 
உன் 


எச்சம் 


( 553 ) 

( 313 ) 
530,534 , ( 524 ) 
( 76,90,221,586,642 ) 

( 197 ) 
( 307 ) 

419 


எடை 


எண்குணத்தான் 
எண்சித்தி 


541 


எண்டிசை 
எண்ணும்மை 


( 28,30,33,169,278 , 
528,536,549 ) 

( 562 ) 
( 619 ) 


எண்ணும்மை தொக்கது 
எண்ணும்மை விரிக்க 


எண்ணெண் கலை 


262 


எண்ணெய் 

( 159 ) 
எண்வகைச் சித்திகள் 

( 286 ) 
எதிர்நிலைக் கொள்கை 

(542 ) 
எதுகை 

( 73,74,83 . 126,226.269,580 ) 
எதுகை நோக்கிய விகாரம் 

( 619 ) 
எமன் 

7 
எயினனூர் 

( 203 ) 

472,645,647 
எல்லாமறிதல் 

( 18 ) 
எலும்பு 

( 468,525 ) 


292 


505,647 


( 507 ) 

209 


எழில் 
எழிற்கலைகள் 
எழுத்தஞ்சு 
எழுத்திலக்கணம் 
எழுத்தொலி 
எழுவகைத் தீக்கை 
எழுவகைப் பிறப்பு 
எழுவாய் 
எறிபத்த நாயனார் 
எறும்பொழுக்கு 


( காப்பு . 261 ) 

( 631 ) 
( 184 ) 

( 434 ) 
( 77,82,212,281,562,642 ) 
280,377 , ( 379 ) 

( 530 ) 

525 


என்பு 


என்பு மாலை 


30,74 


ஏகபரன் 


651 


( 454 ) 


ஏகபாதர் 
ஏகன் 


16 


ஏகாரம் 


ஏகாலியர் 


( 329 ) 

( 155 ) 
( 300,586 ) 

( 601 ) 

362 


ஏகான்ம வாதம் 
ஏகான்மவாதி 
ஏடு 
ஏடெழுதுவோர் 
ஏதம் 
ஏமப்பேரூர் 
ஏயர்கோன் கலிக்காமர் 


( 586 ) 


627 


( 358 ) 
( 214 ) 


ஏர் 


502 


649 


ஏழ் பருவத்தார் 
ஏழன்உருபு 


( 430 ) 


293 


ஏழன் உருபு இரண்டன்பொருளில் 
ஏழன்உருபேற்ற தொகைக் குறிப்புப் பெயர் 
ஏழன் தொகை 
ஏழிசை 


( 566 ) 

( 75 ) 

( 350 ) 
401,485 

( 453 ) 


ஏழு சுரங்கள் 


470 


( காப்பு ) 

( 99 ) 


203 


( 74 ) 

காப்பு 
( 528,534 ) 


( 580 ) 
{ 75,116,313 ) 
( 453,514 ) 

454 


ஏழை 
ஏற்புடைக் கடவுள் வாழ்த்து 
ஏறுவரிசை 
ஏனாதிநாத நாயனார் 
ஐகாரம் 
ஐந்து ( இலக்கணம் ) 
ஐந்து கந்தம் 
ஐந்து பிரமாணம் 
ஐந்து புலன்கள் 
ஐந்து பூதங்கள் 
ஐந்து ரூபன் 
ஐந்தொழில் 
ஐம்பால் 
ஐம்புலன்கள் 
ஐம்பூதம் 
ஐம்பொறி 
ஐம்முகனார் 
ஐயடிகள் 
ஐயன் 
ஐயைந்து இந்து சூடும் சிவரூபன் 
ஒக்கலி 
ஒட்டுத்தீட்டுக் கலப்பு 


13 


502 


( 431,514,553 ) 

313 
468 , ( 591 ) 

335 
( 385 ) 
207,443 


451 


( 566 ) 
564,567 


294 


474 


589 


ஒண்டொடியாள் 
ஒண்மறைகள் 
ஒருசொல் நீர்மைத்து 
ஒருசொல் வருவித்தல் 
ஒருபொருட் பன்மொழி 
ஒன்பதாம் திருமுறை 
ஒன்பான் கோள்கள் 


ஓகலி 


ஓகை 


( 425 ) 

( 619 ) 
( 147,191,536 ) 

(42 ) 
( 97 ) 
( 566 ) 
474,559 
132,313 

( 641 ) 
255,430 

( 350 ) 

( 184 ) 
( 349,351 ) 

( 454 ) 


ஓசை ( புலன் ) 
ஓட்டை மதகு 
ஓதி 


ஓமகுண்டம் 


ஒளத்திரி 


ஔபாசனை 
கங்காளர் 


348 


26 , ( 353 ) 

( 454 ) 
( 454 ) 


621 


கங்குல் 
கங்னக 
கச்சியப்ப முனிவர் 
கசமுகானுக்கிரகர் 
கசேந்திரன் 
கஞ்சமலர் 
கஞ்சனூர் 
கட்டழகி 
கட்டு 
கட்டுப்பாடு 
சுட்டுமலை 


277 


214 


499 


( 553,580 ) 

( 631 ) 
( 636 ) 


295 


கடவுள் 
கடவுளுண்மை 
கடைக்கண் 


கடந்தை மறைஞான சம்பந்தர் 

( 22 ) 
கடபடம் 

545 
கடம் 

283,516 
628 ( 146,399,514,528,631 ) 

( 610 ) 

465 
கடைச்சங்கப்புலவர்கள் 

( 160 ) 
கடைநோக்கு 

424 
கண்டக்கறை 

( 631 ) 
கண்டசரம் 

29 
கண்டத்தாள் 

107 
கண்டம் ( கழுத்து ) 

120 
கண்டம் (பகுதிகளால் ஆன பொருள் ) 

603 
கண்டி 

458 
கண்ணப்ப நாயனார் 

81,84,208 
கண்ணபிரான் 

618,623 
கண்ணி ( யாப்பு ) ( 194,271,292,303,329,368 . 

739,398 , 536,543,566,580 , 
607,611 , 631,634 ) 


கண்ணீர் 


641 


கண்ணுதல் 


( 631 ) 

450 


கண்ணுளர் 
கண்மணி 


30,111,461 


கணநாத நாயனார் 


290 


கணபங்கம் - நால்வகை 
கணபங்கவாதம் 


( 530 ) 
( 530,539 ) 


கணம் 


530 


296 


கணம்புல் 
கணம்புல்ல நாயனார் 
கணமங்கலம் 


( 166 ) 

166 


( 132 ) 


கணவன் 


231,233 

( 27,80 ) 


கத்தூரி 
கதலித்தண்டு 
கதலியூகம் 


319 


50 


கதவு 


342 


589.590 


கதிர்ச்சூடு 
கதிரவன் 


( 471 ) 

( 43 ) 
( 623 ) 


கதைகள் 


529 


( 528 ) 
151,153 


125 


கந்தம் ஐந்து 
கந்த வீடு 
கந்தை 
கப்பரை 
கபம் 
கபிலா 
கம்பம் ( நடுக்கம் ) 
கம்பி (சரிகை ) 
கடர் 


536 


( 610 ) 


422 


33 


132 


427 


கமல இலை நீர் 
கமலக்கண்ணான் 


259 


கமலம் 


303 , 504 

( 372 ) 


கமலாலயக் குளம் 
கமலை ( கலைமகள் ) 
கயம் 


1 


60 


297 


235 


கயிலாயம் 


கயிலை 


228,286,288 


597 


கயிறு அரவாய்த் தோன்றல் 
கர்ம சாம்யம் 


கர்மம் 


( 15 ) 

( 425 ) 
314,567,568 ( 315,611 ) 

120 


கரணம் 


472 


376 


கரம் ( கை ) 
கரி ( அடுப்புக்கரி ) 
கரி (யானை ) 
கரிமா சித்தி 
கரிய நிறம் 
கரிய பாவம் 


( 286 ) 
424 , ( 106,302 ) 

{ 371 ) 


238 


கருணாகர ராயன் 


424,459,643 ( 553 . 


கருணை 


618,619,631 ) 

( 440,642) 


கருணைக்கடல் 


321 


கருணையாளன் 


269 


கருணை வடிவன் 
கருத்தா 


281 


கருத்து 


( 293,427,504,566,571 , 


574,576 , 586,601,631 ) 


614 


433 


கருத்து வேறுபாடு 
கருதுகோள் 
கருப்பையில் பிறப்பன 
கரும்பு 
கரும்புக்கழி 


( 254 ) 
( 591 ) 


298 


( 580 ) 
( 572 ) 


569 


( 403,404 ) 
( 528,562,623 ) 


கருமங்கள் 
கருமபந்தம் 
கருமமலம் 
கருவி ( இசை ) 
கருவி (தத்துவம் ) 
கருவி பதினாலு 
கருவிளங்காய்ச் சீர் 
கருவூர் 
கருவூர் அரசர் 
கருவூலம் 
கல் 


595 


( 51 ) 
( 280 ) 
( 379 ) 

( 395 ) 
( 155,339,580 ) 

( 361 ) 
( 454 ) 


கல்பம் 
கல்யாணசுந்தரர் 
கல்லால் 


478,506 

( 74 ) 
493 


334 


( 631 ) 


314 


கல்வி 
கல்வியறிவு 
கல்வியுடமை 
கலய நாயனார் 
கலாத்துவா 
கலாதி 
கலாதீதன் 
கலிக்கம்பர் 
கலிக்காமர் 
கலிநீதியார் 
கலிய நாயனார் 
கலை ( எழிற்கலை ) 
கலை ( கல்வி ) 


632 


385 


369 


159 


( 159 ) 

507 


281,479 


299 


கவி மரபு 


கலை ( சமயம் ) 

296 
கலை ( தத்துவம் )) 

( 313 ) 
கலைமகள் 

( 506 ) 

( 297,371,498 ) 
கவிமன்னர் ( சம்பந்தர் ) 

411 
கழங்கு 

184 
கழல் 

590 
கழற்சிங்க நாயனார் 

391 
கழறிற்றறிவார் நாயனார் 

29 
கழுத்து 

333 , ( 107,303,459,466 ) 
கழுவேறல் 

364 
களங்கம் 

( 76 ) 
களஞ்சியம் 

( 220 ) 
களந்தை 

376 
களம் ( கழுத்து ) 

110,126,459,466 
களம் ( கள்ளம் ) 

466 
களம் (நஞ்சு ) 

466 
கற்பனை 

( 303 ) 
கற்றளி 

( 411 ) 
கற்றறிவோர் 

479 
கற்றா 

326 

( 528 ) 
சுன் மஞ்செய்தோர் ( சடங்கு ) 

( 532 ) 
கன்மத் தளை 

( 553 ) 
கன்ம நாசம் 

555 
கன்மம் (வினை ) 

( 20 , 21 , 315 , 553 , 557 , 

572 , 580 , நூற்பயன் ) 
கன்மம் ( சடங்கு ) 

576 


கன்ம அரு 


300 


கன்று 


326 


கன்னடம் 


( 486 ) 

593 


கன்னல் 


கன்னற்சுவை 

( 591 ) 
கனகசபைநாதன் முதலியன 

காப்பு , 25 , 54 , 108 , 184 , 244 , 
260 , 272 , 309 , 415 , 424 , 440 , 
635 , நூற்பயன் ( 22 , 23 , 293 , 

464 , 630 , 642 , 652 ) 
கனகசபை நாதன் உலா 

காப்பு 
கனகன் ( இரணியன் ) 

269 
கன மலம் 

644 
கனவு 

375 , 441 , 449 , 473 , 538 , ( 351 , 358, 

376 , 411 , 415 , 427 , 591 ) 
கனிச்சீர் 

( 51 ) 
காகளம் 

47 


காசினியோர் 


603 


காஞ்சிபுரம் 
காட்சி ( அளவை ) 
காட்சி ( தரிசனம் ) 
காட்டம் 


( 149 , 155 , 387 411 ) 

515 , 520 , ( 514 ) 
316 , 317. ( 553 ) 

599 


காடவர்கோன் 


387 , ( 411 ) 


காணாபத்தியம் 
காத்தல் தொழில் 
காதணி 
காதலி 
காதிகர்மம் 


(45 ) 

( 619 ) 
( 431,460 ) 

( 74 ) 
( 557 ) 


301 


காது 


120 , 461 , 480 


காந்த புராணம் 
காப்பியம் 
காப்புநாண் 
காம்பீலி 
காமக்குறியோர் 
காமமிகுதி 
காமாரி 
காமிக ஆகமம் 
காமிய கன்மம் 


( 264 ) 
( 203 ) 

( 33 ) 
( 413 ) 

381 


( 74 ) 
( 454 ) 
( 263 ) 
( 572 ) 
( 382 ) 


காமுகன் 
காய் ( பாக்கு ) 
காயம் 


517 


173 , ( 90 ) 


கார் 


520 


கார்மண சரீரம் 


553 


காரண நாமம் 


25 


காரணப்பெயர் 
காரணம் 


காரணம் (ஆகமம் ) 
காரணமாகிய சத்தம் 
காரணாவத்தை 
காரிகையாள் 
காரி நாயனார் 
காரிய கர்த்தா 
காரியங்கள் 


( 617 ) 
{ 75 , 467 , 580 ) 

( 263 ) 
( 586 ) 
( 633 ) 

450 


140 


( 532 ) 
( 591 ) 

619 


காரியம் 


காருட புராணம் 


( 264 ) 


302 


காரைக்காலம்மை 


236 


காலகாலர் 


காலம் ( தத்துவம் ) 
காலம் ( மூன்று ) 
கால விசேஷம் 


529,533,554 , ( 313 ) 
( 528,532,553 , ) 

( 532 ) 
497. ( 498 ) 


காலன் 


466 


காவலர் ( அரசர் ) 
காவலர் (காவலாளி ) 


394 


காவலனார் 


386 


366 


காவிரியாறு 
காழி (சீகாழி ) 
காழி மன்னர் 


347,368 


162 


காளம் 


360 


காளாமுகம் 
காற்றின் வீச்சு 
காற்று 
கான்ற சோறு 
கான இயம் 


( 45 ) 

( 530 ) 
515 591 


322 


215 


348 


கானம் 


( 427,571,580 ) 


கானல் நீர் 
கிடை 


496 


கியாதி 
கிரகசாரம் 
கிரணாகமம் 


( 623 ) 

( 97 ) 
( 263 ) 

49 ) , 
( 454) 
( 15 ) . 


கிரமம் 
கிராதர் 
கிரியா பாதம் 


303 


கிரியை 


256 , ( 21,115,187,299 } 


359 


1.30,132 


கிழி 
கீரை 
கீழ்ப்பிலம் 
கீள் 


83 


413 


( 334 ) 


331 


332 


( 528 ) 
( 528 ) 
(497 ) 
( 274 ) 
( 591 ) 
( 614 ) 


634 


குங்கிலியக்கலயர் 
குங்கிலியத்தூபம் 
குங்கிலியம் 
குசலாகுசல வேதனை 
குசலாவேதனை 
குடி ( மரபு ) 
குண்டலினி சத்தி 
குணம் குணி அபேதம் 
குணவாகுபெயர் 
குணாதீதன் 
குதம் 
குதிரை 
குபேரன் 
கும்பாபிஷேகம் 
குமரகுருபரர் 
குமரிலபட்டர் 
குமுதம் 
குய்யம் 
குயத்தாள் 
குயம் 


( 274,313 ) 

( 60 ) 
( 553 ) 

( 411 ) 
( 303,633 ) 

( 571 ) 

( 303 ) 
( 274,313 ) 

323 

( 323 ) 
128 , ( 591 ) 


குயவன் 
குயில்மொழியாள் 


256 


304 


510 , ( 15 ) 
குரு சொரூபம் 

( 580 ) 
குருட்டுத்தன்மை 

( 611 ) 
குருடர் 

( 372,437 ) 
குருடன் 

615 
குருடன் கைக்கோல் 

315 
குருடன் முதுகில் முடவன் 

614 
குருநாதன் 

271 , ( 74 , 90 , 91,167,178 , 

180 , 427 , 591 , 642 ) 
குருபரன் 

471,474 , 630. 637,642 
குருமரபு 

( 64 ) 
குரு வடிவம் 

( 91 , 97 ) 
குருவருள் 

( 427.601,633 ) 
குருவின் தரிசனம் 

( 74 ) 
குரு ரூபன் 

455 
குலச்சிறை நாயனார் 

163 
குழல் ( தலையலங்காரம் ) 

502 
குழலார் 

438 
குழவி 

223 
குழை 

27. 431 , 460 
குளக்கரை 

( 372 ) 
குளத்து நீர் 

( 358 ) 
குளம் ( நீர்நிலை ) 

( 302,303 ) 
குளம் ( நெற்றி ) 

467 
குற்றம் 

( 614 ) 
குற்றவீடு 

( 528 ) 
குறட்பா 

( 562 , 566 ) 
குறிப்பு ( பௌத்தம் ) 

( 528 ) 


305 


குறுக்கல் விகாரம் 
குறுநில மன்னர் 


( 580 , 633 ) 

( 376 ) 
( 200 ) 


குறு வாள் 


குன்றவில்லியான் 


347 


கூச்சம் 


கூந்தல் 


( 88 ) 
( 75 , 169 , 214 , 303 , 323 , 
430 , 502 , 580 ) 

( 323 ) 
( 264 ) 
( 144 ) 


கூர்த்த அறிவு 


கூர்ம புராணம் 


கூலிப் படை 


169 , 323 


கூழை 
கூற்று 
கூற்றுவ நாயனார் 


( 580 ) 


376 


( 361 ) 

214 


கூன் பாண்டியன் 
கூனற்பிறை கரந்தோன் 
கெடுதல் விகாரம் 
கேசரி யோகம் 


கேட்டல் 


கேடயம் 


கேரளம் 
கேவலம் 
கேவலாத்துவிதம் 
கேவலிகள் 
கேள்வி 


( 549 ) 

( 275 ) 
( 183 , 591 ) 

( 203 ) 

( 276 ) 
315. ( 452,633 ) 
( 591,646 ) 

( 553 ) 
( 427 ) 
482 


கைத் தாய் 
கை தவன் 
கைப் பெருவிரல் 


161 


( 32 ) 


306 


கைவளை 


( 76 , 474 ) 


கொங்கை 


505 


கொடி ( பதாகை ) 
கொடி ( பூங்கொடி ) 
கொடும்பாளூர் 
கொடுமை 
கொண்டு கூட்டல் 
கொந்துத் தாழ்வடம் 
கொப்புளம் 
கொம்பரக்கு 
கொம்புத்தேன் 
கொல்லிமழவன் மகள் 
கொள்கை 


( 455 ) 
( 571 ) 
( 395 ) 

( 617 ) 
( 580.591 ) 

( 462 ) 
347 , ( 351 ) 

( 311 ) 
( 204 ) 

( 367 ) 
(536,539,549,557,566 , 
571,580,586,591 ) 


451 


கொன்றை 
கோ ( பசு ) 
கோச்செங்கணான் 


281 


400 


(528,530,591 ) 


கோட்பாடு 
கோட்புலி நாயனார் 
கோடாரி 


223 


( 158 ) 


கோடை 


436 


கோது 


460,503,634 


213 


கோதை ( கூந்தல் ) 
கோதை ( பெண் ) 
கோதையர் 
கோயில் 


431,576 


176,272 
219,276,387 ( 132,223 , 
278,290,351,372,374 ) 


307 


கோயிற்பணி 
கோயிற்பணிவிடை 
கோரோசனை 
கோல் 


( 395 ) 
( 390 ) 

215 


256 


கோவணம் 


194,195,196,413 


கோவளவன் 


280 


கோவில் 


163,198 , 215 , 331 , 341 , 
365,367,380 , 386 , 389 , 
392,396,398,409 , (334 , 
335,411 ) 


கோவிற் பணிகள் 


356 


கோழை 


( 525 ) 
( 261 ) 


204 


264 


கோள் நிலை 
கோற்றேன் 
கோற்றொடியார் 
கௌதம புத்தர் 
கௌமாரம் 
சக்கரப் படை 
சக்கரப் பிரதர் 


528 


( 45 ) 

( 34 ) 
( 454 ) 

29 


சக்கரம் 
சக்திமான் 
சகச்சிரம் 


263 


சகம் 


538 , 549,550,596,603 


சகலம் 


சகலர் 


( 315,633 ) 
21 , ( 91,293 ) 

( 645 ) 


சகலர்பால் குருவடிவம் 


சங்கக் குழை 


308 


சங்கம் 


475 


சங்கர நாராயணர் 


( 454 ) 


சங்கரன் 


227,259,291,570 


( 593 ) 
( 513 ) 

304 


638 


சங்கராசாரியார் 
சங்கற்ப நிராகரணம் 
சங்கு 
சங்கு ( இசைக்கருவி ) 
சங்கை 
சஞ்சிதம் 
சட்குண்டலம் 
சட்சு தீட்சை 
சடங்குகள் 
சடப்பொருள் 
சடம் 


( 553,631 ) 

28,79,460 
( 180,184,464 ) 

( 572 ) 
( 315,553 , 614 ) 
560 , ( 316 ) 

( 335 ) 
458 , ( 353,379 ) 

379 


சடாமுடி 


சடை 


சடைத்தலை 


சடையான் 


188 


சண்டேச நாயனார் 

( 283 ) 
சண்டேசா நுக்கிரகர் 

( 454 ) 
சத்தப் பிரமவாதம் 

586 
சத்தப் பிரமவாதி 

( 586 ) 
சத்தம் ( கூச்சல் ) 

620 

503 , 57,313,318,453 ) 
சத்தி நாயனார் 

386 
சத்திநிபாதத்தின் முறைவைப்பு 

( 99 ) 


309 


( 15,52,633 ) 


16 


சத்திநிபாதம் 
சத்திநிபாதர் 
சத்திநிபாத வடிவன் 
சத்தி பதிந்த நிலை 
சத்திய ரூபன் 
சத்தியோசாதம் 
சத்து 
சத்துவம் 
சதருத்ரீயம் 
சதாசிவன் 


( 452 ) 
( 503 ) 

452 


( 355,454 ) 

606 


( 610 , 634 ) 

( 138 ) 
453 , 454 


169,458 


261 


334,335 

335 


334 


சந்தம் ( சந்தனம் ) 
சந்தம் ( யாப்பு ) 
சந்தனக்கட்டை 
சந்தனக்கல் 
சந்தனக் காப்பு 
சந்தனம் 
சந்தானாகமம் 
சந்திரசேகரர் 
சந்திர ஞானாகமம் 
சந்திரப் பிரபை 
சந்திரன் 
சந்து 
சப்த கான ரூபன் 
சபர முனிவர் 
சபாபதி 
சம்சாரம் 
சம்பந்த மலம் 


( 169,335,458,486 ) 

( 263 ) 
( 454 ) 
( 263 ) 

( 502 ) 
( 43,453,454,467 ) 

486 


453 


( 571 ) 
( 454 ) 
( 553 ) 
( 76 ) 


310 


( 591 ) 
141,290 


சம்பந்தம் 
சம்பந்தர் 
சம்யதா பாவம் 
சம்ஹிதை 
சமணக் கோ 


( 553,557 ) 


( 617 ) 


337 


353 


சமண சமயத்தான் 
சமணத் திருக்கோயில் 
சமணத் திருநூல் திரட்டு 
சமணத்தின் இருபிரிவுகள் 


( 553 ) 
( 549 ) 

( 549 ) 
( 141 , 146 , 549 , 553 ) 

( 553 ) 


சமணம் 


சமண மரபு 


சமண மன்னன் 


337 


சமணர் 


சமணக் கொள்கை 
சமணரின் பத்துப்பொருள் 
சமம் 


சமய உலக மரபு 


சமயக் கருத்து 
சமயக் கோட்பாடு 


145 , 160 , ( 335,368,372 , 
549,553 ) 

( 557 ) 
( 553 ) 
( 197 ) 

( 64 ) 
( 513 ) 
( 571 ) 

( 571 ) 
511 , ( 536,543,557,576 . 
601,623,642,650 ) 

( 562 ) 

( 180 ) 
508 , ( 528,536,548,553 , 
566,610 ) 


சமயங்கள் 


சமய சயவல்லி 


சமய திவாகரர் 
சமய நூலோர் 


சமயம் 


311 


634 


சமயாதீதன் 
சமயிகள் 


சமவ சரணம் 
சமஸ்கிருதம் 
சமாதி 
சமுத்திரம் 
சமுவர சர்ச்சரங்கள் 
சமுவரம் 
சயவல்லி 


( 623 ) 
( 553 ) 
( 262 ) 
( 276 ) 
( 557 ) 
( 559 ) 
( 553 ) 
( 543 ) 
( 647 ) 
( 307 ) 
( 619 ) 
( 263 ) 


சயனம் 


சர்வக்ஞன் 
சர்வஸ்வதந்திரம் 
சர்வோத்தமாகமம் 


433 


சராயுதம் 
சரிகை 


சரிதை (சரியை ) 
சரியை 


( 33 ) 
123,173,299 . 
( 21,115,167 ) 

( 557 ) 


( 576 ) 

290 


48 


சரீரபேதம் 
சரீரம் 
சரோருகம் 
சல்லரி 
சலந்தராரி 
சலம் ( நீர் நிலை ) 
சலம் (வஞ்சனை ) 
சவுத்திராந்திகன் 
சற்குரு 
சன்னியாசம் 


( 454 ) 

596 


274 


528 


326. ( 601 ) 

( 117) 


312 


சனகர் 


( 
7 
) 


8 


( 7 ) 


( 7 ) 


179 


சனகாதியர் 
சனத்குமாரர் 
சனந்தனர் 
சனாதனர் 
சக்ஷதீக்ஷை 
சாக்கிய நாயனார் 
சாக்கிரக் கருவி பதினான்கு 
சாக்கிரம் 
சாக்தேயம் 
சாங்கிய காரிகை 


149 , (148.147) 

( 591 ) 
( 318,591 ) 

( 45 ) 
( 610 ) 

( 610 ) 
( 610,614 ) 

( 611 ) 


சாங்கியம் 


சாங்கியர் 


சாங்கியர் கொள்கை 


சாங்கியன் 


610 


சாட்சி மாத்திரம் 
சாத்தமங்கை 
சாத்திர நூலோர் 
சாத்திரப் பகுதி 
சாத்திரப் பாடல் 
சாத்திரம் ( அறிவு நூல்) 
சாத்திரம் ( மெய்கண்ட ) 


( 591 ) 
( 351 ) 
( 184 ) 
( 642 ) 
( 93 ) 

507 
( 10,13,79,256,288 , 
453,601 ) 

( 297 ) 
( 181 ) 
( 183 ) 
( 313 ) 
( 21 ) 


சாதகப்புள் 
சாதகன் 
சாதனம் 
சாதாக்கியம் 
சாதாரம் 


313 


( 116 ) 


{ 553 ) 

116 


சாதுர்மாஸ்யம் 
சாந்தம் 
சாந்தி 
சாந்து 
சாபம் 
சாபர பாடியம் 
சாமம் 


35 


1625 


571 


128 


சாமிநாத தேசிகர் 
சாமீபம் 


( 22 ) 


187,240 , ( 115,187,214 ) 


சார் - உவம உருபு 


104 


சார்வுமான சார்பு 


145 


சாரூபம் 
சாலியர் 


சாலோகம் 


281 , ( 115,278,280,288 ) 

( 413 ) 
173. ( 115,138,144,156 . 
160,167,223 ) 


சிகை 


458 


சிங்கம் 


சிட்சை 


( 270 ) 
( 261 ) 


( 528 ) 


& 


314, ( 528, 536,611,533 ) 

42,419 


சித்த அரு 
சித்தசன் 
சித்தம் 
சித்தர் 
சித்தாகமம் 
சித்தாந்த நூற்றுணிபு 
சித்தாந்தம் 
சித்தாந்த மரபு 
சித்தாந்த முடிபு 


( 263 ) 


( 21 ) 
419 , ( 300 } 

( 631 ) 
( 645 ) 


314 


சித்தி 

286 
சித்தியார் உரை 

562,580 
சித்தியார் உரையாசிரியர் 

( 566 ) 
சித்தியார் தத்துவப்பிரகாசர் உரை 

( 553 ) 
சித்தியார் பரபக்கம் 

( 566,586 ) 
சித்திரம் 

( 90 ) 
சித்திரமான பிரபந்தங்கள் 

( 140 ) 
சித்து 

606 ( 623 ) 
சித்துப்பொருள் 

( 316 ) 
சிதம்பரம் 

( 166 ) 
சிந்தனை 

( 536 ) 
சிந்தனை உரை 

( 601 ) 
சிந்தித்தல் 

( 183,593 ) 
சிந்தியம் 

( 263 ) 
சிரம் 

120 
சிரவணம்: 

{ 591 ) 
சிராத்தம் 

( 116) 
சிராவணி 

( 116 ) 
சிலந்தி 

( 345,35 !, 400,591 ) 
சிலந்திக் கூடு 

( 400 ) 
சிலந்தி நூல் 

( 591 ) 
சிலம்பி 

345. ( 400 ) 
சிலம்பின் ஓசை 

226 
சிலேடை 

74,76,323.400 
சிலை 

334,581,584 
சிவ கணங்கள் 

( 280,358) 
சிவகாட்சி ( தசகாரியம் ) 

( 318 ) 


+ 


315 


சிவ குரு 


சிவகாமம் 

( 444 ) 
சிவகாமி ஆண்டார் 

279 

( 15 ) 
சிவசங்கிராந்தவாத சைவம் 

( 45 ) 
சிவசமவாத சைவம் 

( 45 ) 
சிவ சின்னம் 

( 335 ) 
சிவஞானச் சின்னம் 

32 
சிவஞான சித்தி - எட்டாம் சூத்திர உரைகள் ( 631 ) 
சிவஞானசித்தி - பரபக்கம் 

( 513,623 ) 
சிவஞானசித்தியின் உரையாசிரியர் 

( 576 ) 
சிவஞான தேசிகன் 

419 
சிவஞான நெறி 

475 
சிவஞானபோதம் 

( 22 ) 
சிவஞான போத மாபாடிய முறைவைப்பு 

( 99 ) 
சிவஞானம் 

63 , ( 7,76,184 ) 
சிவ தத்துவம் 

( 57.62,315 ) 
சிவ தரிசனம் 

( 313 ) 
சிவ தன்மம் 

104 
சிவ நேசம் 

( 333 ) 
சிவப்பிரகாசர் - துறைமங்கலம் 

( 571 ) 
சிவப்பிரதிட்டை 

( 411 ) 
சிவப்பு 

517 , ( 549,580 ) 
சிவபத்தர் 

200 
சிவபத்தி 

( 147,411 ) 
சிவபதம் 

( 385 ) 
சிவபராக்கிரமம் 


( 623 ) 


316 


சிவபாதவிருதயர் 


சிவபிரான் 
சிவபூசை 
சிவபோகம் 


( 359 ) 
( 253,318,418 ) 

226 


( 315,318 ) 


சிவபோதம் 


( 91 ) 


508 


சிவம் ( சைவம் ) 
சிவம் ( தத்துவம் ) 


( 313 , 316 , 453 ) 


சிவமாலை 


32 , 78 


சிவமூர்த்தம் இருபத்தைந்து 
சிவயோகம் 


( 454 ) 
184 , 318 


சிவயோகியர் 

( 318 ) 
சிவராயன் ( குரு ) 

242 
சிவரூபம் 

318 
சிவரூபன் 

454 
சிவலிங்கத் திருமேனி 

( 408 ) 
சிவலிங்கம் 

146,147 , ( 149,333,351 , 
சிவலோகம் 

115 , 167 , 291 , ( 124 , 137 , 140 , 
146,149,155 , 159,197 , 203 , 
210 ) 


சிவவேடம் 
சிவன் 


( 225 , 382 ) 
106 , 129 , 131 , 138 , 137 , 200 , 
212 , 219 , 220 , 228 , 279 , 281 , 
296 , 333 , 352 , 382 , 391 , 410 , 
414 , 541 , 561 , 585 , 652 

212 , 279 


சிவனடியார் 


சிவாத்துவித சைவம் 


( 45 ) 


317 


( 140 ) 
( 223,367,411 ) 

( 452 ) 

( 411 ) 
37,55,108 , ( 475 ) 

( 553 ) 
210,339 

( 549 ) 
( 553 ) 


309 


சிவாலயத் திருப்பணிகள் 
சிவாலயம் 
சிவானந்தபோக வடிவன் 
சிவானுபூதி 
சிவிகை 
சிற்பம் 
சிற்பரன் 
சிற்றறிவினன் 
சிற்றறிவு 
சிற்றிடையார் 
சிற்றிலக்கியப் பாராயணம் 
சிறப்பியல்பு 
சிறப்புக்கொள்கை 
சிறப்புரை 
சிறப்புலி நாயனார் 
சிறப்பு வழிபாடு 
சிறியன் 
சிறுத்தொண்டர் 
சிறுவன் ( மார்க்கண்டேயன் ) 
சின்முத்திரை 


( நூற்பயன் ) 

( 183 ) 
( 580 ) 
( 307 ) 
373 


( 388 ) 


271 


240 


7 


( 7,32,77 ) 


சின்னம் 


46,360 


சினகரம் 


374 


சினம் 


( 197,385,408,498,522.610 ) 

( 141,289,290,404 ) 


சீகாழி 
சீடர் 


( 181,571 ) 


சீடன் 


( 180,182,184 ) 


318 


( 532 ) 
213,301,421 


37 


( 194,329 ) 


சீத்தலைச் சாத்தனார் 
சீதம் 
சீபாதந் தாங்குவோர் 
சீர் ( யாப்பு ) 
சீருத்திரம் 
சீல அடியவர் 
சீலம் 
சீவ போதம் 
சீவன் 


138 


451 


சீவான்மா 
சீவாஸ்திகாயம் 
சீற்றரவு 
சுக்கிரன் 


224,247 

( 91 ) 
606 , ( 553,557,562,591 , 
606,623,646 ) 
595 , ( 591,606,646 ) 

( 553 ) 

522 
( 623 ) 

318 


சுகத்தில் அதீதம் 


சுகம் 


317 


455. 


சுகரூபன் 
சுகாசீனர் 


சுகாதீதன் 


( 454 ) 

633 


சுடர் 


458 , ( 468 ) 


சுண்ணம் 


516 


சுண்ணாம்பு 


( 517 , 549 ) 


சுத்த சிவன் 


219 


314 


316 


சுத்த தத்துவம் 
சுத்த பரை 
சுத்தம் 
சுத்தவத்தாதீதன் 


591. ( 633 ) 


63.3 


319 


317 


90 


சுத்த வித்தை 
சுத்தன் 
சுத்தாத்துவிதத் தன்மை 
சுத்தி ( தசகாரியம் ) 
சுதந்தரன் 
சுதரிசனம் 


( 633 ) 

315 


30-8 


( 29 ) 


சுந்தரன் ( ஆரூரர் ) 
சுந்தரமூர்த்தி நாயனார் 


65 , 156,227 , 228 
( 66 , 189 , 278,288 , 


369 , 382 ) 


485 


( 263 ) 


76 


( 580 ) 


சுந்தரி 
சுப்ரபேதம் 
சுபஞானபோதம் 
சுபாவ நிலை 
சுபாவ வாதம் 
சுய சொரூபம் 
சுயம்பு 
சுயேச்சை 
சுரம் ( அருநெறி ) 
சுரிகை 


( 514 ) 
( 601 ) 

572 


( 623 ) 
257 


21.3 


( 330 , 404 ) 

502 


சுருதி ( இசை ) 
சுருள் ( தலையலங்காரம் ) 
சுவடிப்பாடம் 
சுவர்க்கம் 


சுவாசக் குழாய் 
சுவாதிட்டானம் 
சுவேச்சை 
சுவேதசம் 


( 274 ) 
( 223 ) 

( 274 ) 
( 56 , 274 ) 

618 
433 


3203 


சுவேதாம்பரர் 


சுவை 


( 549 ) 
593 , ( 313 ) 

318 , 591 


சுழுத்தி 
சுற்றத்தார் 


478. 501 


சுற்றம் 


266. 485.491 


612 


சூக்கம் 


சூட்சுமம் 


லை 


சூக்கும் உடல் 

( 557 ) 
சூக்குமம் 

( 19,553 , 572 ) 
சூக்குமை 

( 62 ) 

( 263 ) 
சூத்திரப் பகுதி 

( 528 ) 
சூதாட்டம் 

( 145 ) 
சூரன் ( சூர பதுமன் ) 

( 253 ) 
சூரியன் 

523 , (43,69,93,95,257 . 
453,471 ) 

336 , ( 369 ) 
செங்குன்றூர் 

( 278 ) 
செங்கோல் 

63 , ( 56 ) 
செஞ்சடையான் 

277 
செந்தமிழ் 

486 
செந்தீ 

584 
செந்நெல் அரிசிச்சோறு 

132 
செப்பறை 

653 
செப்பறை ஆதீன முதல்வர் 

( 22 ) 
செப்பறைக் கனகசபைநாதர் 

( 22 ) 
செப்பறை மடம் 

( 24 ) 
செபமாலை 

( 32 ) 


321 


செம்போதகர் 
செம்மை 
செம்மொழிச் சிலேடை 
செய்குன்றம் 
செய்யா - வாய்பாடு 
செய்யுட்கிழமை 
செய்யுள் 
செயப்படுபொருள் 


( 566 ) 
584 , ( 517 ) 

( 161 ) 
511 , 636 
( 293 , 447 ) 

( 514 ) 

( 566 ) 
( 208. 572 , 591 , 
606,614 ) 


580 


261 


390 , 398 


405 


செயல் அபாவம் 
செயல்முறை விளக்கம் 
செருத்துணை நாயனார் 
செருவிலிபுத்தூர் 
செல்வமுடைமை 
செல்வமுடையான் 
செவ்வியுடைமை 
செவ்வை 


493 


491 


493 


581 


482 


செவிலித்தாய் 
சேக்கிழார் 


189 , ( 203 , 280 , 


சேட்டை 


382 , 542 ) 

( 528 ) 
176 , 265 , ( 475 ) 


சேடியர் 
சேண் 


506 


சேதி 


309 


( 42 ) 


சேந்தனார் 
சேமம் 
சேயிழையார் இன்பம் 


574 


518 


322 


சேரமான் பெருமாள் 


( 225,229 ) 


சேல் 


304 


சேவகம் 

182 
சேவுடையான் 

194 , 357 , 394 
சேனாபதி 

222 
சேனை 

378 , ( 143 ) 
சைத்திரி 

( 116 ) 
சைமினி முனிவர் 

( 571 ) 
சையோக தீட்சை 

( 184 ) 
சைவ ஆகமங்கள் 

( 623 ) 
சைவச் செந்நூல் 

( 619 ) 
சைவ சித்தாந்த நூல் 

( 45 ) 
சைவ சித்தாந்தம் 

242 , ( 513,553,557 , 580 , 

601,623 ) 
சைவசித்தாந்த வைணவ ஒற்றுமைகள் 

( 623 ) 
சைவ சித்தாந்திகள் 

( 623 ) 
சைவ நூற்றுணிபு 

( 91 ) 
சைவ பரிபாலன் 

70 


சைவ புராணம் 


சைவம் 


( 264 ) 
24,70,145,142,149,508 , 
535,539,542,557 ) 


சைவலம் 


! 


303 


சைவாகமம் 


307 


சொப்பனம் 


சொல் ( இலக்கணம் ) 
சொல் நடுஉறு மோனை 
சொல் பின்வருநிலையணி 


( 318,536 ) 

( காப்பு ) 

( 194 ) 
( 107,466 ) 


323 


( 427 ) 
( 261 ) 


642 


( 229 , 261 , 300 ) 

( 623 ) 

( 307 ) 
342,527,627 , ( 404 ) 


618,624 


சொல்லளவிலான அறிவு 
சொல்லிலக்கணம் 
சொற்குறிப்பு 
சொற்பொருள் 
சொற்போர் 
சொற்றொடர் 
சோதி (சிவபிரான் ) 
சோதி (திருமால் ) 
சோதிடம் 
சோதிப்பிழம்பு 
சோமயாகம் 
சோமாசி மாற நாயனார் 
சோமாஸ்கந்தர் 
சோரி 
சோழ மன்னன் 
சோழர்கள் 
சௌத்திராந்திக பௌத்தம் 
சௌத்திராந்திகன் 
சௌத்திராமணி 
சௌதருமேந்திராதி தேவர் 
சௌரம் 


( 261 ) 

( 623 ) 
574,578 


156 


454 


525 


( 280,400 ) 

( 376 ) 
( 535 ) 
( 536 ) 
( 116 ) 
( 553 ) 

( 45 ) 
601 , ( 607 ) 

406 


ஞாதுரு 


24 


ஞாலம் 
ஞான அபிடேகம் 
ஞானகன்ம சமுச்சயம் 
( ஞானகுரு 
ஞான குருபரன் 


( 572,576 ) 
119,251,293,437 


298 


324 


39,348,368 


182 


ஞான சம்பந்தர் 
ஞான சொரூபம் 
ஞானத்தின் எல்லை 
ஞானப்பிரகாசர் 


56 


ஞான பாதம் 
ஞானம் 


562 , 566 

( 15 ) 
364,566,576,578,601 , 
645 , ( 74,77 , 271,553 , 
562,580,606,614,623 ) 

( 32,416 ) 
( 591 ) 

299 


316 


557 


327 


ஞான முத்திரை 
ஞானமே சொ ரூபம் 
ஞானவழி 
ஞானாதீதம் 
ஞானாவரணீயம் 
ஞானிகள் 
ஞெண்டு 
ஞேயம் 
டகரம் 
தங்கம் 
தசகாரிய நூல்கள் 
தசகாரியம் 


304 


601 , ( 607 ) 

( 83 ) 
( 591,623 ) 

( 315 ) 
( 315,316,318 ) 

( 56 ) 
( 619 ) 

204 


தசாங்கம் 


தசாவதாரம் 
தசை 
தஞ்சாவூர் 
தட்சிணாமூர்த்தி 
தட்டை 


( 390 ) 


( 454 ) 


48 


தடுத்தாட்கொண்ட புராணம் 


( 382 ) 


325 


தண்டல் 


372 


284 


573 


434 


48 


200 


( 536 ) 


தண்டியடிகள் 
தண்டீச நாயனார் 
தண்ணளி 
தண்ணீர் உறைவன 
தண்ணுமை 
தத்தன் 
தத்துவ ஆராய்ச்சி 
தத்துவக் கொள்கை 
தத்துவங்கள் 
தத்துவங்கள் முப்பத்தாறு 
தத்துவ சுத்தி 
தத்துவத் திரயம் 
தத்துவ தரிசனம் 
தத்துவ நோக்கு 
தத்துவப் பிரகாசர் 
தத்துவம் 
தத்துவமசி 
தத்துவரீதி 
தத்துவ ரூபம் 
தத்துவாத்துவா 
தத்துவாதீதன் 
தத்புருஷம் 
தந்திரி யாழ் 
தமருகம் 
தமிழ் 
தமிழ்ச்சொற்களின் நிறம் 


( 623 ) 
( 149,315,528,591,614 ) 

( 313 ) 
( 315 ) 

( 623 ) 
( 315,591 ) 

( 586 ) 
( 557. 580 ) 

( 591 ) 

( 601 ) 
( 553 , 623 ) 

( 315 ) 
( 631 ) 


632 


( 454 ) 


330 


31 


229 , 236 , 367 , 402 

( 139 ) 


326 


277 


தமிழாகமம் (திருமந்திரம் ) 
தமிழாகரன் ( சம்பந்தர் ) 
தயிர் 


368 


236 


452 


தயை ரூபன் 
தர்மாஸ்திகாயம் 
தர்ஸபூர்ணமாசம் 


( 553 ) 

( 116 ) 
30 , 185 
( 196 , 197 ) 


தரளம் 


( 610 ) 


315 


தராசு 
தரிசனம் ( சமயம் ) 
தரிசனம் ( தசகாரியம் ) 
தரிசனாவரணீயம் 
தருமகீர்த்தி 
தருமாத்திகாயம் 
தருப்பைப்புல் 
தருமத்தின் உருவாம் பசு 
தலை மழித்த மகள் 
தலையலங்காரம் 
தலைவர் 
தலைவன் ( கிளவித் ) 
தலைவி 


( 557 ) 
( 548 ) 

( 557 ) 
( 33,323 ) 

( 282 ) 
( 214 ) 
( 502 ) 
( 368 ) 

( 453 ) 
( 445 , 475 , 642 )) 

( 632 ) 

632 
116 , 256 , 259 , ( 249 , 631 ) 


தவசி 


தவத்தோர் 
தவம் 
தவவேட்கை 
தவாதீதன் 


259 


631 


தளை 


தற்குறிப்பேற்றம் 


( 468,553 , 572,623 ) 

( 303 ) 


327 


210 


( 335 ) 
( 316 ) 

554 


557 


தற்பரன் 
தற்புருடம் 
தற்போதம் 
தன்மம் ( சமணம் ) 
தன்மாத்தி ( காயம் ) 
தன்மாத்திரை 
தன்வயத்தனாதல் 
தன்வயமுடைமை 
தனத்தாள் 
தனித்தலைமை 
தனிப்பண்பு 


{ 611 ) 
( 307 ) 
( 18 ) 


295 


( 631 ) 


தனு ( உடல் ) 
தனு ( வில் ) 


தனுகரணபுவனம் 
தனுகரணபுவன போகம் 


( 580 ) 
( 315 ) 
( 254 ) 

( 572 ) 
( 427 , 586 , 636 ) 

( 328 , 452 ) 
( 116 , 358 , 446 ) 

464 


தனு கரணம் 


தாகம் ( இறை வேட்கை ) 
தாகம் ( உலகியல் வேட்கை ) 
தாடகை (திருப்பனந்தாள் ) 
தாடகைவதைப் படலம் 


( 333 ) 
( 623 ) 

118 


தாணு 


510 


தாதா 
தாப்பிசைப் பொருள்கோள் 
தாபதம் 
தாமதம் 


( 88 ) 

( 434 ) 
385,610,634 
( 34 , 259,290,303 ) 

( 427 ) 


தாமரை 


தாமரை இலைத் தண்ணீர் 


328 


தாமரைத் திருவடி 
தாமரை முகை 
தாய் 


( 277 ) 

( 170 ) 
239,478 


தாய்க்கூட்டம் 


481 


தாயர் ஐவர் 


தாயனார் 


தாயுமானவர் 
தார் 


( 481 ) 
( 172 ) 

( 178 ) 
470 , ( 396 ) 
446,626 


தாரணி 


தாரணை 


( 276 ) 


தாரை 


643 


தாலி 


( 334 ) 

576 


தாலு 


தாவரங்கள் 


( 303 ) 


தாள் 


284 


தானம் 


( 382 ) 
( 395 ) 

529 


( 549 , 562 ) 


549 


418 


தானியக் களஞ்சியம் 
திக்கு 
திகம்பர சமணம் 
திகம்பரர் 
திகம்பரன் 
திசைகள் 
திசை நூல் 
திசைமுகன் 
திசைமொழிகள் 
திப்பியன் 
திமிரமலம் 


( 418,528 , 532 ) 

486 


82 


( 486 ) 


652 


18 , 82 


329 


93 


{ 278 , 358 } 


( 116 ) 
( 173 ) 

( 619 ) 
{ 601 , 607 ) 

( 35 ) 

( 8 ) 


திமிரம் ( இருள் ) 
தியாகராஜப் பெருமான் 
தியானித்தல் 
திரிகரணம் 
திரிபு 
திரிபுடி 
திரிபுண்டரம் 
திரிபுரதகனம் 
திரிபுராரி 
திரிவிக்ரமன் 
திரிவுக்காட்சி 
திருஅம்பர் 
திரு ஆக்கூர் 
திருஉலா 
திருஎருக்கத்தம்புலியூர் 
திருக்கடவூர் 
திருக்கயிலை 
திருக்காட்சி 
திருக்காளத்தி 
திருக்குடந்தை 
திருக்குடமுழுக்கு 
திருக்குறள் 
திருக்குறிப்புத்தொண்டர் 
திருக்கைலாய ஞான உலா 
திருக்கோயில் 
திருக்கோயில் பண்டாரம் 
திருக்கோவில் 


( 445 ) 

( 619 ) 
( 571 , 580 ) 

( 156 ) 

( 373 ) 
1353 , நூற்பயன் )) 

( 404 ) 
{ 6 , 140 , 334 ) 


286 


( 137 ) 

( 81 ) 
( 145 ) 
( 411 ) 
( 307 ) 


155 


( 229 ) 
156 , ( 149,351.359,370 ) 

( 334 ) 
121,389 , ( 336 ) 


330 


திருக்கோவையார் 

( 619 ) 
திருச்சங்கமங்கை 

( 149 ) 
திருஞானசம்பந்தர் 

39,68,141,162 , 290,348, 
368,402,411 , ( 330,334 , 

351,404 ,652) 
திருத்தக்கதேவர் 

( 553 ) 
திருத்தலையூர் 

( 138 ) 
திருத்தொண்டத் தொகை 

( 189,278 ) 
திருத்தொண்டர் 

( 501 ) 
திருநல்லூர் 

( 197 ) 
திருநாமம் 

3.36 
திருநாவலூரர் 

40,369 
திருநாவுக்கரசர் 

39 , 337,343,357 
திருநாளைப்போவார் 

218 
திருநின்றவூர் 

( 411 ) 
திருநீடூர் 

( 144 ) 
திருநீலகண்ட நாயனார் 

128 
திருநீலகண்ட யாழ்ப்பாணர் 

( 351,404 ) 
திருநீலநக்கர் 

351 
திருநீற்றின் ( வேடம் 

( 442 ) 
திருநீற்று ஒளி 

( 43 ) 
திருநீறணிந்தவன் 

( 203 ) 
திருநீறு 

43 , 141 , 161,352,442 , 
( 35 , 37 , 203 , 225 , 335 , 

411 , 458 ) 
திருநெல்வாயில் 

( 359 ) 
திருநோக்கம் 

( 184 ) 


331 


திருப்பணி 

289 , 369 , 372 , 398 , ( 334 ) 
திருப்பல்லாண்டு 

( 42 ) 
திருப்பனந்தாள் 

333 
திருப்பாச்சிலாச்சிரமம் 

( 367 ) 
திருப்பாசுரம் 

( 404 ) 
திருப்புகலி 

289 
திருப்புகலூர் 

( 336 ) 
திருப்புன்கூர் 

( 369 ) 
திருப்பெண்ணாகடம் 

( 385 ) 
திருமங்கையாழ்வார் 

( 400 ) 
திருமஞ்சனக்குடம் 

1408 ] 
திருமஞ்சனம் 

( 256 ) 
திருமடம் 

( 197 ) 
திருமணம் 

( 212 , 214 , 336 , 351 , 404. 549 ) 
திருமணலி 

( 358 ) 
திருமந்திரம் 

370 , ( 275 ) 
திருமருகல் 

( 363 ) 
திருமறைக்காடு 

( 343 ) 
திருமால் 

( 34 , 73 , 74 , 259 , 270 , 283 , 453 , 
454 , 468 , 553 , 617 , 618 , 619 , 

623 ) 
திருமாலின் ஐவகை வடிவங்கள் 

( 618 ) 
திருமுகம் ( கடிதம் ) 

224 
திருமுழுக்காட்டு 

( 406 ) 
திருமுறைகள் 

( 623 ) 
திருமுனைப்பாடி அரசர் 

( 382 ) 
திருமூலர் 

( 370 ) 


332 


திருமேனி 

( 254 , 619 ) 
திருவடி 

628. ( 376,413,607 ) 
திருவமுது 

( 223 ) 
திருவரங்கத்தந்தாதி 

( 619 ) 
திருவருள் 

( 61,97 ) 
திருவருள் வீழ்ச்சி 

( 452 ) 
திருவருளோடு கூடினாலும் ஆன்மா பதியன்று ( 316 ) 
திருவாக்கு 

( 280,402,454 ) 
திருவாசகம் 

( 41 ) 
திருவாதிரை 

( 382 ) 
திருவாதிரையார் 

( 382 ) 
திருவாரூர் 

355 , 371 , ( 156,278 , 

358,369,390 ) 
திருவாரூர்க் கோயில் 

( 396 ) 
திருவாரூர்ப் பிறந்தவர் 

( 358 ) 
திருவாரூரினர் 

( 372 ) 
திருவாவடுதுறை 

( 359 ) 
திருவானைக்கா 

( 400 ) 
திருவிசைப்பா 

42 
திருவிளக்கு 

352 , ( 166 , 358 ) 
திருவீழிமிழலை 

( 359 ) 
திருவெண்ணெய் ( நல்லூர் ) 

22,64 
திருவேற்காடு 

( 145 ) 
திருவைந்தெழுத்து 

( 210,373 ) 
திருவையாறு சந்திரசேகரர் 

( 22 ) 
திருவொற்றியூர் 

( 159 ) 
திருவோடு 

( 125 ) 


1 


333 


( 363 ) 


திருவோத்தூர் 
திரோதான சத்தி 
தில்லை 


( 15 ) 
95 , 216 , 218 , 374,3 99 , 


( 400 ) 
தில்லைச் சிற்றம்பலம் 

( 19 ) 
தில்லை மூவாயிரவர் 

124 , 125 , 374 , ( 376 ) 
திலகம் 

80 
தில தயிலம் 

( 642 ) 
திவ்வியப் பிரபந்தம் 

( 623 ) 
திவ்வியன் 

( 652 ) 
தின்னாகர் 

( 548 ) 
தீ 

( 468,472 , 591,645 ) 
தீக்கொழுந்து 

( 80 ) 
தீட்சை 

( 180 , 293 ) 
தீப்தம் 

( 263 ) 
தீபத் திருப்பணி 

( 166 ) 
தீபம் 

( 358 ) 
தீயதில்லான் 

( 557 ) 
தீயவினை 

( 467 ) 
தீர்க்க சந்தி 

( 56) 
தீர்த்தன் 

308 
தீவகம் 

178 
தீவிர சத்தி நிபாதம் 

430 
தீவிர சத்திபாதம் 

255 
தீவிரதர சத்திபாதர் 

53 , ( 52,297 ) 
தீவிரதரத்தில் தீவிரதர சத்திபாதம் 

( 530,99 ) 


334 


தீவிரதரத்தில் மந்த சத்திபாதம் 
தீவிரதரத்தில் மந்தரம் 
தீவிரதரம் 
தீவிரம் 
தீவிரர் 
தீவிழி 
தீவினை 


297 , ( 99 ) 

( 99 ) 
( 297,503 ) 
( 99,297 ) 

( 52 ) 

( 153 ) 
258 ( 75 ) 

( 258 ) 


துகரம் 


துகள் 


635 


77,190 


629 


412 


துடி 
துடியிடையார் 
துண்டமதி புனைவோன் 
துணைக்கருவி 
துணையும் இல்லோன் 
துதிக்கை 


( 411 ) 


418 


( 280 , 400 ) 


துதிகள் 


துய்த்துணர்தல் 


601 


துயில் 


667 


துரியம் 


( 318,591 ) 

( 318 ) 

( 623 ) 
196 , ( 197 ) 

( 249 ) 


துரியாதீதம் 
துருவாசர் 
துலை 
துவ்விகுதி 
துவசம் 
துவிதம் 
துளி 
துளைக்கருவி 
துறவிகள் 


61 


( 646 ) 


297 


209 


427 


335 


வன்ப நீக்கம் 


துன்பம் 


தூக்கம் 


( 586 ) 
( 528,553 , 623,644 ) 

( 427,566 ) 

( 270 ) 
( 369 ) 


தூண் 


தூது 


( 256 ) 
331,332 


358,591 


282 


18 


தூபதீபம் 
தூபம் 
தூய்மை 
தூய அற ஆன் 
தூய உடம்பினனாதல் 
தூய நிலை 
தூய நீர் 
தூய பரம் 
தூயன் 
தூயோன் 
தூர்த்த வேடம் 


553 


297 


( 601 ) 
652. ( 90 ) 


308 


192 


( 21 ) 

( 520 ) 
1612.120,557 ) 

( 566 ) 
234 , (33,562 ) 


தூலதரம் 
தூலப்பொருள் 
தூலம் 
தெய்வங்கள் 
தெய்வம் 
தெய்வீகம் 
தெய்வீகமானவன் 
தெரிவை 
தெரிவைப்பருவம் 
தெலுங்கு 
தெள்ளிமை 


234 


( 652 ) 
1429,455 . ( 464 ) 

( 502 ) 
( 486 ) 


-327 


336 


( 183) 


( 423 ) 


271 


தெளிதல் 
தெளிவடைதல் 
தெளிவன் 
தென்முகக் கடவுள் 
தேசிக அரசு 
தேசிகன் 


7 


464 


167 , 294,310,327,429 , 


தேவகுரு 


தேவர்கள் 


456 ( 475,631,642,645 ) 

20 
( 44 , 83 , 253 , 434 , 619 , 
623 ) 

( 278 ) 

( 623 ) 
40,267 , ( 367 ) 


தேவாசிரிய மண்டபம் 
தேவாசுரப் போர் 
தேவாரம் 
தேவி பாகவதம் 
தேன் 
தையல் 


623 


303 , 447 , ( 122,277 ) 

609 


184,212 , 250 


453,468,522 


தையலர் 
தொகுத்தல் விகாரம் 
தொகைக் குறிப்புப்பெயர் 
தொகையடியார் 
தொகையின்மை வழக்கு 
தொகையுண்மை வழக்கு 
தொங்கல் 
தொட்டுத்தீண்டு 
தொடக்கம் 
தொடர்ச்சியின்மை வழக்கு 
தொடர்பு 


( காப்பு ) 

( 160 ) 

( 528 ) 
- - ( 528 ) 
( 502) 

569 
( 423 ) 
( 528 ) 
( 580 ) 


337 


189 


236,356,412 


175,369 


434 


203,223,553 


( 475 ) 
( 313,543,545 ) 

( 203 ) 

( 258 ) 
( 296,303 ) 

158 


501 


தொண்டத் தொடை 
தொண்டர் 
தொண்டு 
தொல்லை உலகு 
தொழில் 
தொழில் உவமம் 
தொழில் கருவிகள் 
தொழில் முறைப் போட்டி 
தொழிற்பெயர் 
தொனி 
தோட்டிக்கருவி 
தோடு 
தோணி 
தோத்திரங்கள் 
தோய் - உவம உருபு 
தோரணம் 
தோல் (உடலின் தாது ) 
தோல் ( தோலாடை ) 
தோழியர்கள் 
நகில் 
நச்சினார்க்கினியர் 
நஞ்சின் காற்று 
நஞ்சு 
நஞ்சுண்ட கண்டன் 


366 


( 623 ) 
( 543 ) 


51 


526 


73 


446,485 
170. ( 323.505 ) 

( 403 ) 

( 623 ) 
459 ; ( 106,186,351,466 ) 

( 134 ) 

235 


நடம் 


நடராசன் 


( 225 ) 
225,350 


நடன் 


338 


நடைமுறைச் சாத்தியம் 
நண்டு 
நத்தார் கரன் 


( 553 ) 
( 303 ) 


3 


நதி 


362 


123 


( 218 ) 


157 


375,406 


நந்தவனம் 
நந்தனார் 
நந்தா விளக்கு 
நம்பன் 
நம்பி 
நம்மாழ்வார் 
நமிநந்தியடிகள் 
நயம் 
நரகம் 


290 


( 619 ) 

357 


76,303,650 


478 


நரகு 


481.484 


. 


270 


நரசிங்கம் 
நரசிங்க ( முனையரையர் ) 
நரம்பு ( வீணை ) 


382 


329,330 


நரி 


524 


647 


490,648 . (557 ) 


651 


613 


நல்லரவு 
நல்லறிவு 
நல்லாகமம் 
நல்லாள் 
நல்லூழ் 
நல்லெண்ணெய் 
நல்வினை 
நல்வினை தீவினை 
நல்வினைப் பயன் 


( 542 ) 
( 642 ) 

( 75 ) 
( 532,553,562,572 ) 

( 557,562,576) 


339 


110,295,581 , ( 295 ) 

( 562 ) 
( 453 ) 


453 


557 


நவ்வி 
நவகதிர் 
நவந்தரு பேதம் 
நவரூபன் 
நற்காட்சி 
நறும்புகை யிடுதல் 
நறுமணம் 
நன்மை தீமை 
நன்றுடையான் 
நன்னுதல் 
நனவு 


332 


451,504,580 


532 


( 557 ) 

( 490 ) 
( 536,591 ) 


நனை 


170 


நா 


386,639 


( 313,386,576 ) 
( 23,137,651 ) 

( 647 ) 


50 


நாக்கு 
நாகப்பட்டினம் 
நாகப்பாம்பு 
நாகம் ( விண் ) 
நாகர் ( அரவ இனத்தார் ) 
நாகர் ( தேவர் ) 
நாகரிகம் 
நாகார்ச்சுனர் 


83 


நாகை 
நாகைப்பதி 
நாசிப்புழை 
நாட்டாட்சி 
நாட்டியத்தான்குடி 
நாடிப் புழை 


3 , 83 
( 601 ) 

( 542 ) 
காப்பு , 23,50 , நூற்பயன் 

464,651 

( 274 ) 
( 335 ) 
( 223 ) 

274 


340 


நாடு 


408 


நாணம் 


639. ( 303.382 ) 

57,62 , ( 453 ) 


தாதம் 
நாதன் 


421 


நாபி 


274 


524 


390,625 


( 617 ) 
( 264 ) 

480 


நாய் 
நாயன்மார்கள் 
நாரதர் 
நாரதீய புராணம் 
நாராசம் 
நால்வகைப் பூத அணுக்கள் 
நாலசைச் சீர் 
நாலேழாம் ஆகமம் 
நாவரசு 
நாவல் மரம் 
நாவலூரர் 


( 566 ) 
( 51 ) 
263 


39 


400 


369 


40 


343 


337,343,357 


388 


563 


நாவலூரரசு 
நாவினரையர் 
நாவுக்கரையர் 
நாள் வழிபாடு 
நாற்கரணம் 
நாற்கால் விலங்கு 
நாற்றம் ( புலன் ) 
நாற்றலையன் நாதன் 
நாற்றிசை 
நான்கன் உருபு 
நான்கு பூத அணுக்கள் 


434 


313 


453 


511 


( 311 ) 
(562,566 ) 


341 


நான்கு பூதங்கள் 
நான்கு பூதங்களின் கலவை 
நான் மறை 
நான்முகன் 


( 528,532 ) 

( 517 ) 
( 15,580 ) 


1 


நானம் 


27,80 


552 


( 549,557 ) 

( 261 ) 
( 606,611,633 ) 

( 263 ) 

( 62 ) 
( 116,183 ) 

592 


187 


நிகண்டக ( வாதம் ) 
நிகண்டவாதச் சமணன் 
நிகண்டு 
நிச்சயம் 
நிச்வாகம் 
நிட்கள தத்துவம் 
நிட்டை கூடுதல் 
நித்த ஆதி 
நித்தன் 
நித்திய கன்மம் 
நித்திய முத்தர் 
நித்தியன் 
நித்திலம் 
நிதித்தியாசம் 
நிபாதம் 
நியதி 
நியமம் 
நிர்க்கந்தவாதிகள் 
நிர்கோத்திரம் 
நிர்ச்சரம் 
நிர் நாமம் 
நிரயம் 


( 572 ) 
( 618 ) 

308 


( 186 ) 
( 591 ) 

( 15 ) 
( 313,553 ) 
( 276,334,408 ) 

549 


( 553,557 ) 


553 


553,557 


479 


342 


( 549 ) 
( 19,20 ) 
( 553,557 ) 


610 


( 528 , 576 ) 

( 261 ) 


( 116 ) 


( 51 ) 


( 433 ) 
( 132,200,539 ) 


நிரல் நிறை 
நிராதாரம் 
நிராயுஷ்யம் 
நிரீச்சுவர சாங்கி 
நிரீசுரவாதி 
நிருக்தம் 
நிரூட பசுபந்தம் 
நிரையசை 
நிலத்தில் பிறப்பன 
நிலம் 
நிலம் ( வயல் ) 
நிலவு 
நிலவுலகு 
நிலை 
நிலைத்திணை 
நிலையான அறிவு 
நிவேதனம் 
நிழல் 
நிறம் 
நின்றசீர் நெடுமாறர் 
நீதி 
நீர் (உடல் தாது ) 
நீர் ( ஐம்பூதம் ) 
நீர் அலை 
நீர்க்குடம் 
நீர்க்குமிழி 


( 371 ) 
( 591 ) 

( 572 ) 
607,613 

( 434 ) 
( 572 ) 

( 132 ) 
258,360 

( 591 ) 
( 142,163,412 ) 

526,527 


526 


( 515 ) 


( 427 ) 
( 406 ) 


516 


343 


296 


354 


( 591,601 ) 

( 580 ) 


நீர் கலந்த பால் 
நீர்ச்சடில அண்ணல் 
நீர் நிலை 
நீர்ப்பரப்பு 
நீர்ப்பாசி 
நீர்மை 
நீர் வாழ்வன 
நீர் விளக்கு 
நீரர மகளிர் 


( 303 ) 
( 296 ) 

434 


353 


( 303 ) 


நீரோட்டம் 


( 530 ) 


404 


355 


நீலகண்டப் பாணர் 
நீலகண்டம் 
நீலகண்டர் 
நீலகேசி 
நீலகேசி உரை 
நீற்றறை 
நீறு 


( 454 ) 
( 566 ) 
(562 ) 


337 


202,442 , ( 262 ) 


நுகர்ச்சி 


( 322 ) 
( 580 ) 


நுகர்தல் 
நுண்துகள் 


( 553 ) 


நுண் புள்ளிகள் 


( 611 ) 
80,202,458 


நுதல் 


நுதலாள் 


255 , 323 


நுதற்கண் 


27. ( 80 ) 

514 


நூல் ( அளவை ) 


நூல் ( சரடு) 


( 545,591 ) 


344 


நூல் ( சாத்திரம் ) 


523,553,587 , ( 427,486 , 
513,562,566,577,610 ) 


31 


( 566 ) 


நூல் ( பூணூல் ) 
நூல் நுதலிய பொருள் 
நூலறிவு 
நூலாசிரியர் 


நூலுக்குடையோன் 


நூலைக் கேட்டல் 


( 601 ) 
( 51,523 ) 

( 566 ) 
( 566 ) 
( 427 ) 
( 303 ) 

549 


79 


142 


நூற்கல்வி 
நூற்பா 
நூறு (சுண்ணாம்பு ) 
நெஞ்சறி சுட்டு 
நெடுமாறன் 
நெய் 
நெருப்பு 
நெருப்புக்கண் 
நெல் 
நெற்கூடு 
நெற்றி 
நெற்றிக்கண் 
நேச நாயனார் 
நேயம் 
நொண்டி 
நோக்கத்தாள் 
நோய் 
நோன்பு 
ப்ரோத்கீதாகமம் 


353 , ( 358,471 
( 515.580 ) 

( 458 ) 
( 223,334,395 ) 

220,221 
( 153 , 203,274,458,467 ) 

( 253 ) 


413 


639 


( 614 ) 


504 


( 75,496 ) 
( 116,132 ) 

( 263 ) 


345 


119 


பக்குவத்தோர் 
பக்குவம் 
பக்குவான்மா ஆகிய தலைவி 


( 74,113,180,315 ) 


( 642 ) 


பக்தி 


பக்தி இல்லாதவர் 
பகரமெய் 


( 83,619 ) 

( 107 ) 

( 611 ) 
( 80,642 ) 


பகுதிப்பொருள் விகுதி 


பகை 


( 369,400 ) 

( 203 ) 


பகைமை 


பகைவர் 


( 377 ) 
( 468 ) 


பகைவராம் புலன்கள் 
பசி 


510 


பசு 


( 316 ) 


பசு ஞானம் 


( 74,315 ) 


பசுபதி நாயனார் 


138 


பசு பாசம் 


பசுவர்க்கம் 


( 14 ) 
( 52 ) 


பசுவாகிய உயிர் 


( 623 ) 

( 528 ) 
( 223,405,408 ) 


617 


213 


பஞ்ச கந்தங்கள் 
பஞ்சம் 
பஞ்ச ராத்திரி 
பஞ்சவடி 
பஞ்சாக்கர மந்திரம் 
பஞ்சாஸ்தமயம் 
பஞ்சாஸ்திகாயம் 
பஞ்சில் தீப்பற்றுதல் 


( 181 ) 
( 553 ) 
( 553 ) 
( 645 ) 


346 


645 


பஞ்சு 
பட்டங்கள் 
பட்டத்தரசி 
பட்டத்து யானை 
பட்டம் 


( 493 ) 
( 396 ) 
( 280 ) 
( 513 ) 


பட்ட மீமாம்சகர் 


( 571,580 ) 


பட்டாடை 


34 


பட்டு 


462 


படகம் 


48 


படம் 


( 545 ) 

48 


படலிகை 


படி 


260,390,477 


34 


படியளந்தோன் 
படுக்கை 


( 647 ) 
378 


படை 


படைக்கலம் 


படைத்தல் 
படைத்தலைவர் 
பண் 


( 96,101 ) 
13 , ( 618 ) 

( 223 ) 
556 , ( 404 ) 

( 542 ) 

103 


505,594 


பண்டறி சுட்டு 
பண்டிதன் 
பண்புத்தொகை 
பணி ( அணிகள் ) 
பணி ( தொண்டு ) 
பணிமொழியாள் 
பத்தி 
பத்திரம் 


175 


420 


300,327 . ( 638 ) 

200 


347 


224 


620 


பத்திரனார் 
பத்துருவம் 
பதமலர் 
பதமுத்தி 
பதம் 


465 


115. ( 167 ) 

383 


பதலை 


48 


631 


பதார்த்துவா 
பதாதீதன் 


631 


296, (316 ) 


402 


623 


பதிகள் 
பதிக்கும் பசுவுக்கும் உறவு 
பதிகம் 
பதி சிவன் 
பதிஞானம் 
பதியிலக்கணம் 
பதினெண் புராணம் 
பதினொன்றாம் திருமுறை 
பதும புராணம் 
பந்தம் 
பயன் 


( 404 ) 
( 296 ) 

( 74 ) 
( 18 ) 
( 264 ) 
( 386 ) 

264 
822 , ( 553 ) 
478 , ( 183 ) 

( 77 ) 
( 88,639 ) 

178 
( 601 ) 
( 91,634 ) 

( 618 ) 
( 318 ) , 603,612 , (591 ) 


பயனிலை 
பயிர்ப்பு 
பரஞ்சோதி 
பரஞானம் 
பரத்துவம் 
பரம் ( திருமால் திருமேனி) 
பரம் ( பரம்பொருள் ) 


348 


பரமப்பிரமாணம் 
பரமபதம் 
பரமன் 


( 623 ) 

( 618 ) 
382,551 


பரமாகமம் 


பரமான்மா 


பரமுத்தி 
பரவெளி 


( 553 ) 
( 591,601,646 ) 

( 115 ) 
( 553 ) 
( 369 ) 

593 


பரவை நாச்சியார் 
பரன் 


250 


( 249 ) 


பராபரம் 
பரார்த்த பூசை 
பரிச தீட்சை 
பரிசம் 
பரிணமித்தல் 
பரிணாம மாயாவாதம் 
பரிணாமவாதம் 


( 181 ) 
180 , ( 184 ) 

( 601 ) 
( 601 ) 
( 601 ) 


பரிபவங்கள் 


626 


( 15 ) 


92 


பரிபாகம் 
பரிபூரணம் 
பரிமேலழகர் 
பரிவார தேவதை 
பருப்பொருள் 
பருவத்தாள் 
பருவத்தோர் 
பருவம் 
பருவுடல் 
பரைக்காட்சி 


( 307 ) 

( 410 ) 
( 553.611 ) 

325,430 


297 


( 315,572 , 611 ) 


316 


349 


( 316 ) 
( 316 ) 

513 


பரையோகம் 
பரையாகிய சத்தி 
பல் சமயத்தோர்கள் 
பல்லக்கு 
பல்லவ மன்னர் 
பல்லாண்டு ( திருப் ) 
பலம் ( ஞானம் ) 
பலன்கள் 


( 37,55 ) 
( 390 ) 

( 42 ) 
580,582 

( 532 ) 
165,182,355 


பவம் 


பவனி 


நூற்பயன் 


33 


( 264 ) 
(467 ) 


498 


பவித்திரம் 
பவிஷ்ய புராணம் 
பழமொழி 
பழி 
பழிமொழி 
பழுதை 
பழையாறை 
பளிங்கு 
பளிங்கு மாடம் 


477 


( 591 ) 
( 197 ) 

438 


( 303 ) 


பற்று 


555 


பறவை 


434. ( 178. 229,297 ) 


பன்றி 


623 


பனிச்சை 


( 502 ) 


பனை 


363 


பாக்கு 


( 517 ) 


பாகம் 


651 


350 


280 


பாகர் ( யானைப் ) 
பாகவதம் 


( 264,623 ) 

497,579 


பாகு 
பாசக்கயிறு 


( 6 ) 


பாச ஞானம் 
பாசம் 


74,315 
292,327 . ( 316 ) 


பாசவினை 


292 


பாசுபதம் 
பாஞ்சராத்திர ஆகமம் 
பாஞ்சராத்திரம் 
பாஞ்சராத்திரி 


பாட்ட சமய குரு 


பாட்ட மதத்தினன் 
பாட்ட வாதம் 
பாட்டாசாரியன் 
பாட்டியற் செய்திகள் 
பாட்டுடைத் தலைவர் 
பாடம் கொள்ளல் 
பாடலிபுரம் 
பாடாணவாத சைவம் 
பாண்டி மண்டல வேந்தன் 
பாண்டிய மன்னர் 
பாண்டியன் 
பாணபத்திரன் 
பாணம் 
பாணர் ( நாயனார் ) 
பாணினியார் 


( 45 ) 
( 617 ) 

( 623 ) 
( 619,623 ) 

( 571 ) 
( 571 ) 

( 571 ) 
(571,576,580 ) 

( 56 ) 
( 22,31 ) 

( 444 ) 
( 549 ) 

( 45 ) 
( 361 ) 

( 142 ) 
411 , ( 161 ) 

224 

( 8 ) 
348. ( 404 ) 

349 


351 


113 


பாத நிழல் 
பாதம் 


527 


பாத மலர் 


463 


பாதாளம் 


பாம்பின் இனம் 
பாம்பின் படம் 


( 83 ) 

( 83 ) 

( 432 ) 
( 522,591 ) 

341,367 


பாம்பு 


பாமாலை 


621 


பார் ( உலகம் ) 
பார்வணம் 


பார்வை 


பார்வை ( பழகிய மிருகம் ) 
பாரதம் 
பாரமேசுவராகமம் 
பாராட்டுந்தாய் 
பால் 


( 116 ) 
( 372,580 ) 

( 178 ) 
( 623 ) 

2-63 


483 


237,284,287,604 . (601 ) 

338 


பாலடிசில் 


பாவகம் 


பாவம் 


பாவம் பத்து ( பௌத்தம் ) 
பாவனா தீட்சை 


178,182,341 
564 , ( 379,572,574 ) 

( 528 ) 

( 182 ) 
( 182,184,528 ) 


பாவனை 


பாவையர் 


310 


( 619,623 ) 


பாற்கடல் 
பாற்கரன் 
பாற்கரிய வாதம் 
பாற்கரிய வாதி 


605 


( 607 ) 


352 


பானு 


93 


பிறவிகள் 
பாஷாணநிலை 
பிங்கலை 
பிட்சாடனர் 


பிணி 


. 


பிணிப்பு 
பித்தர்கள் 
பிதுரு காரியம் 
பிரகலாதன் 
பிரகாசம் 
பிரகிருதி 
பிரத்தியட்சம் 
பிரத்தியாகாரம் 
பிரத்யும்னன் 
பிரதிசித்த கன்மம் 
பிரதி பிம்பம் 
பிரபஞ்சம் 
பிரபந்தம் 
பிரபாகர மதம் 
பிரபாகர மீமாம்சகன் 
பிரபாகர வாதம் 
பிரம்ம சூத்திரம் 
பிரம்ம விவர்த்த வாதம் 
பிரம்மாண்ட புராணம் 
பிரம கைவர்த்த புராணம் 
பிரமச்சரியம் 


( 633 ) 
( 580 ) 
( 274 ) 

( 454 ) 
496 , ( 553 ) 
நூற்பயன் 

( 633 ) 

( 33 ) 
( 270 ) 

( 591 ) 
611,612,614 ( 610 ) 
( 515,571,580 ) 

( 276 ) 
( 618 ) 

( 572 ) 

( 591,601 ) 
( 586,591,601,606.611 ) 

( 139,386 ) 

( 571 ) 
( 571,580 ) 

580 
( 686 ) 

( 591 ) 
( 264 ) 
( 264 ) 
( 117 ) 


353 


பிரமசாரி 
பிரமபரிணாமவாத மறுப்பு 
பிரம புராணம் 
பிரமபுரீஸ்வரர் 
பிரமம் 


பிரமர்கள் 


பிரமன் 


பிரமாண்டம் 
பிரமாணங்கள் 
பிரமாண நூல்கள் 
பிரமாணம் ஆறு 
பிரமாணம் மூன்று 
பிரமாவின் மண்டையோடு 
பிரளயாகலர் 
பிராகாமியம் 
பிராணாயாமம் 
பிராப்தி 
பிராமணம் 
பிராரத்த கன்மம் 
பிராரப்த கன்மம் 
பிரிவாற்றாமை 
பிருகு முனிவர் 
பிரேத காரியம் 
பிழைப்படுதல் 
பிள்ளைப் பெருமாளையங்கார் 
பிள்ளைப் பேறு 


( 197 ) 
( 601 ) 
( 264 ) 

( 289 ) 
599 , ( 591,606 ) 

( 29 ) 
( 82,453,454,553 , 

617,619 ) 

( 11 ) 
( 652 ) 
{ 623 ) 
( 571 ) 
( 514 ) 
( 461 ) 

20 
( 286 ) 
( 276 ) 
( 286 ) 

( 571 ) 
( 15,633 ) 
( 500,553 ) 

( 252 ) 
( 623 ) 

( 33 ) 

( 586 ) 
( 2.97.618 ) 

475 


354 


பிறவி 


பிறப்பு 

482 , ( 553 ) 
பிறவாயாக்கைப் பெரியோன் 

( 271 ) 
435 , 481,509, (80,91 , 

165,326,553,572,586 ) 
பிறவிக்குக் காரணம் 

( 75 ) 
பிறவிக் குருடர் 

( 372 ) 
பிறவிகள் 

( 633 ) 
பிறவித்துயர் 

288 
பிறவி நோய் 

( 464,532 ) 
பிறவிப்பாழ் 

404 
பிறவிப்பெரும் பேறு 

( 277 ) 
பிறவினைப் பொருள் 

( 623 ) 
பிறிது பொருள் 

( 539 ) 
பிறைச் சந்திரன் 

( 412 ) 
பிறை மதி 

( 214,467 ) 
பின்னப்படாதவன் 

18 
பின்னொட்டு 

( 99 ) 
பீடாதிபதி 

( 24 ) 

510 
புகலி 

141,289 
புகழ்ச்சோழ நாயனார் 

380 
புகழ்த்துணை நாயனார் 

408 
புகழனார் 

407 
புகழுவமையணி 

( 256 ) 
புண்டரம் 

35 
புண்ணிய சரீரம் 

( 557 ) 
புண்ணிய பாவங்கள் 

( 553 ) 


355 


புண்ணியம் 
புண்ணியம் பத்து ( பெளத்தம் ) 
புத்தகக் கல்வி 
புத்த சமயம் 
புத்தர் ( பெளத்தர் ) 
புத்தி 


564 , ( 514,572 ) 

( 528 ) 

( 10 ) 
( 146 ) 

365 


( 313,611,633 ) 


புரம் மூன்று 


9 


புராணம் 


264 , 507 , ( 623 ) 

611 


612,614 ( 313,610 ) 


165 


புரியட்டகம் 
புருடன் 
புல் 
புல்லாங்குழல் 
புலவர் 
புலன் 


( 209,210 ) 

( 586 ) 
274 , 324 , ( 321,520,528 

553,633 ) 


( 591 ) 
33,462 


( 535 ) 


புலன்கள் ஐந்து 
புலித்தோல் 
புலைநெறி 
புவனபதிகள் 
புவனபோகம் 
புவனாத்துவா 
புவனாதீதன் 


( 115 ) 
( 328,451,452 ) 

( 631 ) 

632 


புளகம் 


422,448 


501 


553 


புளியம்பழம் 
புற்கல அணு 
புற்கலம் 
புற்கலாஸ்திகாயம் 


555 


553 


356 


புறப்பொருள்கள் 


633 


புனல் 


521 


609 


1,24,182 


1 


( 254 ) 
( 280 ) 


புனிதன் 
பூ (உலகம் ) 
பூ ( மலர் ) 
பூக்கள் 
பூக்குடலை 
பூகம் 
பூங்குழலாள் 
பூசலார் 
பூசை ( பூனை ) 
பூசை ( வழிபாடு ) 


50 


417 


411 


559 


. 


220,226,345,374,380 , 

392 , ( 256,351 ) 


பூணூல் 


( 31 ) 
( 562 ) 


பூத அணுக் கூட்டமுறைமை 
பூத உருவம் 
பூதம் ( ஆசீவகம் ) 
பூதலத்தன் 
பூதி 
பூதித்துணை 


( 528 ) 
( 562,563,568 ) 

காப்பு 

37 


411 


பூபாலர் 


37 


364 


பூம்பாவை 
பூமி 
பூர்வ பட்சம் 
பூர்வ மீமாம்சை 
பூரண அறிவு 
பூரண கும்பம் 


( 553 ) 

( 513 ) 
( 571,631 ) 

( 610 ) 
( 50 ) 


357 


பூரணப் பொருள் 


பூரணம் 


( 601 ) 
( 107 ) 
( 557 ) 
363 


பூனை 


நூற்பயன் 


பெண்பனை 
பெத்த மலம் 
பெதும்பை 
பெதும்பைப் பகுதி அடியார் 
பெம்மான் 


169 


254 


408 


பெயர்க் காரணம் 


( 528,536,542,548 ) 


பெரியன் 


270 


65 


பெருந்துறை 
பெருமங்கலம் 
பெருமிழலை 
பெருமொழி 
பேதம் ( வைணவம் ) 
பேதவாத சைவம் 
பேதாபேதம் ( வைணவம் ) 
பேதை 
பேதைப்பகுதி அடியார் 
பேய்த்தேர் 
பேய்வடிவம் 
பேரரசர் 
பேரருளுடைமை 
பேரி 


( 369 ) 
( 238 ) 
( 591 ) 
( 623 ) 

( 45 ) 
( 623 ) 
98 , ( 52 ) 

( 167 ) 
( 427 ) 


236 


( 376) 
( 18,307 ) 

47 


பேரிளம்பெண் 


502 , (503,557,576 . 

623,645 ) 


பேரிளம்பெண்கள் நகை அணியாமை 


505 


358 


பைரவம் 


. 


பேரிளம்பெண்கள் மை தீட்டாமை 

504 
பேரின்ப அநுபோகம் 

649 
பேரின்பம் 

( 514,580,645 ) 
பேரின்ப வடிவினன் 

( 633 ) 
பேரூழி 

( 418 ) 
பேரூழி வெள்ளம் 

( 619 ) 
பேரொலி 

( 619 ) 

( 45 ) 
பொது இயல்பு 

( 183 ) 
பொதுச் சொல் 

( 1 ) 
பொய் (உண்மையல்லாதது ) 

484,495,536,551 , 

587,597 , ( 586 ) 
பொய் ( நிலையில்லாதது ) 

442 , 473 , ( 300 ) 
பொய்ப்பிறவி 

414 
பொய்ப்பொருள் 

427 
பொய்நெறி 

609 
பொய்யடிமையில்லாப் புலவர் 

160 
பொய்யர் 

443 
பொருண்மை 

646 
பொருள் ( இலக்கணம் ) 

( காப்பு ) 
பொருள் ( தத்துவம் ) 

537,540,543,546,549 
பொருள் நிலை 

616 
பொருள் முடிபு 

( 51,562,580,591 . 

619,650 , நூற்பயன் ) 
பொருள் முதல்வாதம் 

( 528 ) 
பொருள்முரண் தொனி 

( 650 ) 
பொற்கம்பி 

( 462 ) 


359 


343,407 ( 380 ) 

50,364 


359 


பொற்காசு 
பொற்குடம் 
பொற்றாளம் 
பொற்றொடி 
பொறி 
பொன் 


479 


313,547 . ( 316,528 ) 

594 


( 553 ) 


பொன் மதில் 


1 


பொன் மார்பன் 


பொன் மீன் 


( 137 ) 
( 478 ) 


பொன் வளையல் 


616 


( 22,23,24 ) 


பொன்னடி 
பொன்னம்பல தேசிகர் 
பொன்னம்பலநாதன் 
பொன்னனையாள் 


23 


629 


366 


பொன்னி 
பொன்னெயில் வட்டம் 
போக்கல் 


553 


13 


போக நுகர்ச்சி 
போகம் 


போக விசேடங்கள் 


( 115 ) 
317,319 , ( 115,619 ) 

( 115 ) 
536,537,538,540,544 

527 


போதம் 
போதமிலான 
போதாந்தம் 
போதிமங்கை 


56 


போர் 


( 365 ) 
( 144 , 203,223,379 ) 

( 220 ) 
( 215 ) 


போர்க்களம் 
போர்வைத்தோல் 


360 


போலி 


( 74,226 ) 

( 528 ) 
( 149 ) 
( 530 ) 

( 146 ) 
( 149,528,530 ) 


பௌத்த ஆய்வாளர் 
பெளத்த சமயவேடம் 
பெளத்த தத்துவ நூல்கள் 
பெளத்தம் 
பெளத்தர்கள் 
பெளதிக உலகம் 
பௌதிகப் பிரபஞ்சம் 
பௌதிகப் பொருள்கள் 
பௌராணிக நிலை 
மகடூஉக் குணங்கள் 


( 610 ) 
( 562 ) 
( 553 ) 

( 623 ) 
( 52,639 ) 

373 


மகம் 


மகளிரின் ஆன்ம விடுதலை 


( 549 ) 

239 


மகன் 


117 


மகாதானம் 
மகாயான பௌத்தம் 
மகாவாக்கியம் 
மகாவித்வான் பிள்ளையவர்கள் 
மகாவிஷ்ணு 
மகாஸ்கந்தம் 
மகிமா சித்தி 
மகுடாகமம் 
மகேசன் 
மகேந்திரவர்மன் 
மகேஸ்வரன் 
மங்கலஊர் 


( 536 , 54 2 ) 
600 , ( 591,601 ) 

( 90 ) 
( 619 ) 
( 553 ) 
( 286 ) 
( 263 ) 
( 453 ) 
( 337 ) 
( 454 ) 
( 210 ) 
( 454 ) 


மங்களம் 


361 


மங்கிலியம் 


331 


மங்கை 


254 


மங்கைப்பகுதி அடியார் 
மங்கையர்க்கரசியார் 


( 293 ) 


412 


மங்கையர்கள் 


512 


254 


( 264 ) 
( 619 ) 


( 22 ) 


526) 


மங்கை ஒளித்தவன் 
மச்ச புராணம் 
மச்சாவதாரம் முதலியன 
மச்சுச் செட்டியார் 
மச்சை 
மஞ்சள் 
மஞ்சனம் 
மடக்கு 
மடந்தை 
மடந்தைப் பருவம் 
மடம் 


( 549 ) 

406 
( 73.107,467,468 ) 

295 


மண் 


( 322 ) 

36 , ( 639 ) 
5,72,313,540,626 . ( 515 , 
545,591 ) 

( 566 ) 


மண்டலர் 


மணம் ( நறுமணம் ) 


583 


மணமகள் 


மணமகன் 


மணல் 


( 214 ) 

( 214 ) 
( 427.571 ) 

( 580 ) 

( 591 ) 
445,450 


மணல்வெளி 


மணிகள் 


மணித் தவிசு 
மணி துன்னும் சரடு 


595 


362 


மணிப்பீடம் 


439,512 , 
( 56,274 ) 

( 562 ) 


மணிபூரகம் 
மணிமேகலை 
மத்தர் 
மதங்கள் 
மதகரி 


633 


( 634 ) 


338 


மதகு 


641 


மதம் 


( 601 ) 


324 


467,590 


26,39,43,255,412,467.596 


( 623 ) 

502 


441 


275 


மதர்விழியாள் 
மதி ( அறிவு ) 
மதி (சந்திரன் ) 
மதிப்பு 
மதிப்பொறி 
மதிமயக்கம் 
மதியமண்டலம் 
மதுரை 
மதுரைக்கோயில் 
மதுரைச் சொக்கர் 
மந்த்ராதீதன் 
மந்தசத்தி நிபாதம் 
மந்ததரசத்தி ( நிபாதம் ) 
மந்ததரம் 
மந்ததரர் 
மந்த தீவிரதரம் 
மந்தம் 


( 335,364 ) 

( 404 ) 


401 


631 


99 


169 


( 99,297 ) 

( 52 ) 

( 297) 
( 99,297 ) 
( 52 ) 

2 


மந்தர் 
மந்தரம் 


363 


மந்திராத்துவா 
மந்திரி 
மயக்கம் 


( 631 ) 
161,378 


. 


( 87,469,580,586 , ) 

நூற்பயன் ) 
422,443,445,650 


மயல் 


6.38 


மயிர்ப்புளகம் 
மயிலாப்பூர் 


மரபு 


( 364,388 ) 
( 214,400,418 ) 

( 303 ) 
( 532 ) 


மரபுவமை 


( 390 ) 


463 


மரபு வழக்கு 
மருகல் 
மருங்குல் 
மருத்துவன் 
மருந்து 
மருள் 


( 103 ) 


206 


315 


மலகன்மம் 


மலங்கள் 


மலசக்தி 
மலபரிபாகம் 
மலம் ( ஆணவம் ) 
மலம் ( பவ்வீ ) 


20 , ( 80 ) 

( 425 ) 

19.20,21 
16,292,436 . ( 15,633,651 ) 

359,644,191,633 ) 
525,526,604 

( 181 ) 
( 253 ) 


மலமாசு 


மலர்க்கணை 


மலர்ச்சரம் 
மலர்ப்பணி 
மலர் மண்டபம் 


( 75 ) 
( 336 ) 
( 390 ) 
( 431 ) 


மலர் மாலை 


364 


மலர் மொட்டு 


( 170 ) 


மலவாதை 


430 


மலை 


505 , ( 56 ) 


589 


மலைவு 
மழநாடு 


210 


521,522 , ( 128,155,225 ) 

( 562,566 ) 

( 514 ) 

( 618 ) 
( 576,586 ) 

( 536 ) 
( 536,543,580,611 ) 
( 553,572,576 ) 

549 


மழை 
மற்கலி 
மற்று - மொழிமாற்றில் 
மறம் 
மறுப்பு 
மறுப்புரை 
மறுபதிப்பு 
மறுபிறப்பு 
மறுபிறவி 
மறுமை 
மறை 
மறைக்காடு 
மறைகள் 
மறைத்தல் 
மறைத் துதிகள் 
மறைமொழி 
மறையோர் 
மன் 


514 
67,280,619,650 


365 


( 576,580 ) 


13 


44 


( 631 ) 
44,66,268,374 


361 


மன்மதன் 
மன்னர்கள் 


250 , ( 7,253,254,283 ) 
( 37,140,376,387,395 

411 ) 
( 333,372 ) 


மன்னன் 


365 


( 427 ) 
( 411 ) 


மன ஒருமை 
மனக் கற்பனை 
மனத் திண்மை 
மனத்தின் உள் தீட்சை 


( 116 ) 


182 


மனம் 


173,190,313,516 , 571 

611,633 ) 

( 591 ) 
633 , ( 178 ) 


மனனம் 


192 


மனாதீதன் 
மனை ( மனைவி ) 
மனை ( வீடு ) 
மாகம் 


349 


4 


மாங்கனி 


231,232,233 


மாடக்கோயில் 


( 400 ) 


மாட மறுகு 


637 


மாணவன் 


{ 180 , 183 ) 


மாணிக்கவாசகம் 


41 


( 41,64 ) 


542 


மாணிக்கவாசகர் 
மாத்திமிகம் 
மாத்தியமிகன் 
மாத்துமிக பெளத்தம் 
மாதங்காரி 
மாதரின்பம் 
மாதவச் சிவஞான முனிவர் 


( 545 ) 
( 528,542 ) 

( 454 ) 


526 


( 17,74,292,453 , 
536,591,601,634 ) 

243 


மாதவத்தார் 
மாதவன் 
மா தீவிரத்தில் தீவிரர் 


372 


( 52 ) 


366 


( 52 ) 
( 52 ) 


மாதீவிரத்தில் மந்ததரர் 
மாதீவிரத்தில் மா தீவிரதரர் 
மாதீவிரத்தில் மந்ததரம் 
மாதீவிரதரத்தில் மாதீவிரம் 


325 


503 


மாது 


645 


மாதொரு பாகர் 
மாபாடியம் 


( 46,454 ) 
( 99,292 ) 


மாமரம் 


397 


மாமறுகு 


650 


மாமறை 


619 


மாயம் 


( 197 ) 


மாயர் 


619 


மாயாசாலம் 


( 76 ) 
( 76 ) 


மாயாமலம் 


591 


மாயாவாதம் 
மாயாவாதி 


மாயை 


( 601 ) 
358,425 , (21,74,316 . 
469,580 , நூற்பயன் ) 

( 591 ) 
621,624.627 


மாயை ( சங்கரர் ) 
மாயை (விஷ்ணு ) 


மாயை வினை 


425 


264 


மார்க்கண்ட புராணம் 
மார்க்கண்டேயன் 


மார்பு 


( 6 ) 
120,170 , ( 462 ) 

128 


மாரி 


மால் (திருமால் ) 
மால் ( மயக்கம் ) 


6,10,30,73 

73,469 


367 


மாவடு 


130,1,32 , 133 


மாவிரதம் 


( 45,213,214 ) 


470 


மாழை ( அழகு ) 
மாழை ( பொன் ) 
மாளிகை 


380 


480 


522 


மாற்றம் 
மாறனலங்காரமுடையார் 


மான் 


( 303 ) 
645 , ( 110,295,580 ) 

214 , ( 369 ) 
( 388,411 ) 


மானக்கஞ்சாறர் 
மானசீகம் 


மானி 


( 197 ) 


168 


மானிடகுருவாக உபதேசம் 
மானிடச் சட்டை 


( 21,91 ) 


மானிடம் 


434 


மானிட வடிவம் 
மானிடன் 


( 178 ) 
( 254 ) 


278 


( 528 ) 


( { 28 


மிண்டர் ( விறல்மிண்டர் ) 
மிகுத்துரையின்மை வழக்கு 
மிகுத்துரையுண்மை வழக்கு 
மித்தை 
மிழலைக் குறும்பர் 
மின் 


300 , ( 591 ) 


288 


442 , 486 


மின்னல் 


256,302,543 


மின்னனையாள் 


63-6 


மின்னிடையார் 


476 


மின்னிடையாள் 


256 


மின்னொளி 


593 


368 


முடவன் 


மீமாம்சகர் 

( 572 ) 
மீமாம்ச சூத்திரம் 

( 571 ) 
மீமாம்சம் 

( 571 ) 
மீமாம்சாவாதி 

( 576 ) 
மீன் 

134,136 , 559 
மீன் தன் சினையைப் பார்த்தல் 

( 180 ) 
முக்கரணம் 

( 184,631 ) 
முக்குணம் 

( 610,634 ) 
முக்தி 

( 293 ) 
முகபிம்பாகமம் 

( 263 ) 
முகில் 

45,152,268,302,598 
முட்டையில் பிறப்பன 

( 433 ) 
முட்டையைப் பறவை தொடுதல் 

( 180 ) 

615 
முடி 

375,458,583 
முடி ( தலையலங்காரம் ) 

( 502 ) 
முடி சூட்டுதல் 

375 
முடிபு 

( 601,623 ) 
முடிவற்ற இன்பமுடையது 

( 591 ) 
முடிவிலாற்றலுடைமை 

( 18,307 ) 
முத்த நகை 

300 
முத்தநாதன் 

( 199 ) 
முத்தம் 

461 
முத்தி 

419,435,519 , 531,532 , 
534,556,565,574,578 . 
581,593,623 . ( 32,138 . 
187,288,358,369,372 , 
379,385,386,390 , 395 , 
408,571,572,586,591 ) 


369 


முத்திநிலை 

509,514 , (553,557,566, 

580,586,601 ) 
முத்தியின்பம் 

( 528,580 ) 
முத்திரை 

( 32 ) 
முத்தின் சிவிகை 

360 
முத்து 

329 , ( 185 ) 
முத்துச்சிப்பி 

( 591 ) 
முத்துச்சிவிகை 

( 359 ) 
முத்துச்சின்னம் 

( 359 ) 
முத்துப்பந்தர் 

360 
முதற்காரணம் 

( 553,591 ) 
முதற்பொருள் 

( 316 ) 
முப்புரம் 

( 8 , 111 ) 
முப்பொருளுண்மை 

( 623 ) 
முப்போதும் திருமேனி தீண்டல் 

( 249 ) 
மும்மலம் 

21,472,584,732,633 , 

நூற்பயன் ) 
மும்மையால் (உலகாண்ட ) மூர்த்தி 

335 
முயலகனோய் 

367 
முரசம் 

46 
முரசு 

62,266,420,451 

( 300 ) 
முரண்தொடை 

( 76,77 ) 
முருக நாயனார் 

336 
முலைத்தாய் 

483 
முலைப்பால் 

358 
முழுத்துறவு 

( 549 ) 
முழுமுதற்காரணன் 

( 281 ) 


முரண் 


370 


516 


முள்ளிவாய்க்கரை 

( 366 ) 
முற்பவம் 

326 
முற்பிறப்பு 

( 572 ) 
முற்பிறவி 

( 400 ) 
முற்றறிவு 

( 623 ) 
முற்றும் உணர்தல் 

( 307 ) 
முற்றும்மை 

( காப்பு . 19,299 ) 
முற்றுருவகம் 

( 57 ) 
முற்றுவாய்பாட்டு எச்சம் 

( 572 ) 
முன்பின்னாகத்தொக்க நான்கன் தொகை ( 477 ) 
முன்வினை 
முன்னவன் 

360 
முன்னிலை அசை 

( 440 ) 
முன்னைவினை 

500,519 
முன்னொட்டு 

( 307 ) 
முன்னோன் 

112,534 
முனிவர் 

177 , ( 617 ) 
முனிவர் வேடம் 

( 155 ) 
முனையடுவார் நாயனார் 

144 
மூக்கு 

390,397 
மூத்த திருநாவுக்கரசு 

( 342 ) 
மூப்பு 

( 553 ) 
மூர்க்க நாயனார் 

145 
மூர்த்தி நாயனார் 

335 
மூர்த்தி பேதம் 

( 623 ) 
மூல நூல் 

( 586 ) 
மூலப்பொருள்கள் 

( 610 ) 


371 


மூல பதார்த்தம் 
மூலம் ( சாங்க்யம் ) 
மூல மலம் 
மூலன் (திருமூலர் ) 
மூலாதாரம் 


( 553 ) 

( 611 ) 
20,77 , 86 


370 


( 56,274 ) 


533 


( 38,79,455,469 ) 


( 311 ) 


( 591 ) 
( 553 ) 


627 


மூவினைமை 
மூன்றன் தொகை 
மூன்றாம் வேற்றுமைப் பொருள் 
மெஞ்ஞானம் 
மெஞ்ஞானிகள் 
மெய் (உடல் ) 
மெய் (உண்மை ) 
மெய் (நிலையானது ) 
மெய்க்காவலர் 
மெய்கண்ட சந்தானம் 
மெய்கண்ட தேவ நாயனார் 
மெய்கண்ட நாதனார் 


442,484 


529 


( 200 ) 
( 22,45 ) 

( 22 ) 
22,64 

( 64 ) 
300 


மெய்கண்டார் 


( 562 ) 

161 


90,457 


மெய்ஞ்ஞானி 
மெய்ந்நெறி 
மெய்நீறு 
மெய்ப்பாடு 
மெய்ப்புளகம் 
மெய்ப்பொருள் நாயனார் 
மெய்ம்மைவாதம் 
மெய்யடியார் 
மெய்யறிவு 


457 


201 


( 580 ) 

443,651 
527,542,562,572,633 


372 


மெய்யன்பர் 


385 


மெய்யான பிரமம் 
மெய்யெழுத்து 
மெல்லியல் 


( 591 ) 
( 51 ) 


499 


மெல்லியலார் 


456,636 


ப 


மெலித்தல் விகாரம் 
மெழுகு 
மேகம் 


( 126 ) 
423,472 


151 , ( 302,591 ) 


521 


526 


மேதினியோர் 
மேதை 
மேருமலை 
மேற்கோள் 
மை ( கண் மை ) 
மை ( கருங்குழம்பு ) 
மைக்குழலாள் 
மை கரந்த கண்டத்தான் 
மையல் 


( 8,347 ) 

( 562 ) 
( 504 ) 

565 


502 


107 


586,588 


47 


446 


மொந்தை 
மொய்குழல் 
மொழி 
மொழி வசை 
மோகம் 


229,507 


498 


358,370 


580 


மோ கவுரை 
மோகனீயம் 


மோட்சம் 


( 557 ) 
( 549 ) 
( 33 ) 
419 


மோதிரவிரல் 
மோனத்தோன் 


373 


மோனம் 


419 , 571 


மோனை 


( 194,329 ) 


மௌனம் 


566 


யசுர்வேதம் 


( 138 ) 
( 329 ) 


யாகம் 


116 


557 


யாதனா சரீரம் 
யாப்பியற் பெயர் 
யாப்பிலக்கணம் 


580 


( காப்பு , 261,329) 
( 469,508,522 ) 
400,403 417 


யாப்பு 
யாழ் 
யாழ்மூரி 
யாழிசை 


404 


யானை 


யுகம் 
யோகசம் 


( 404 ) 
( 225,280,333,338,400, 

619 ) 
( 553 ) 
( 263 ) 

{ 275 ) 
( 274,288 ) 


யோக சாத்திரங்கள் 
யோக சாதனை 
யோக நித்திரை 
யோக நூல்கள் 
யோகநெறி 
யோகம் 


( 619 ) 
( 56,274,276 ) 

( 276 ) 
116,183,287,317,318 . 
(21,184,253,299 ) 

( 536 ) 


யோகாசாரம் 
யோகாசாரர் 
யோகாசாரன் 


5-28,539 


536 


374 


யோகி 


ராஜசம் 
ரிஷிகாரியம் 
ரௌரவாகமம் 
லளிதாகமம் 
லிங்கம் 


லோகாகாசம் 


( 288 ) 
( 610,634 ) 

( 33 ) 
( 263 ) 
( 263 ) 

146 
( 553 ) 
( 286 ) 
( 536 ) 

477 
( 102,203 ) 

( 161 ) 
( 76,274,466 ) 


வசித்துவம் 
வசுபந்து 


வசை 


வஞ்சகம் 
வஞ்சகன் 
வஞ்சனை 


வடகலை 


262 


வடசொற்றொடர் 
வடமொழி 
வடிவம் 
வடிவமற்றது 
வடிவமுள்ளது 


( 611 ) 

( 56,619 ) 
( 76,591,618 ) 

( 549 ) 
( 549 ) 

538 


வடிவு 


வண்டல் 


105 


254 


( 329 ) 


வண்டுகள் 
வண்ணச்சரபம் சுவாமிகள் 
வண்ணம் ( ஓசையினிமை ) 
வண்ணமிகு கந்தரன் 


262 


6 


வண்ணான் 


225 


வண் தமிழ் 


262,356,412 


375 


வணிகர் 


வணிகர் மரபு 


( 197,385 ) 

( 335 ) 
( 363 ) 


வணிகன் மகன் 


212 


வதுவை 
வம்பு 


323,504 


வயல் 


129 


வயிர் 


47 


வயிரவ கோலம் 


237 


வர்த்தமான மகாவீரர் 


( 549 ) 


வரதன் 


271 


வரம் 
வரம்பில் இன்பமுடைமை 
வராக புராணம் 
வரிஞ்சையூர் 


( 58,400 ) 
( 18,307 ) 

( 264 ) 
( 386 ) 
( 553 ) 


வரைவு 


வல்லபம் 


425 


வல்வினைகள் 


வலம் வருதல் 
வலித்தல் விகாரம் 


வலை 


வலைஞர் 
வழக்கு 
வழக்குக் கந்தம் 
வழிநூல் 
வழிபடுதெய்வம் 
வழிபாட்டு முறை 
வழிபாடு 


532,582 

( 390 ) 

( 74 ) 
( 137.400,591 ) 

( 137 ) 
528 , ( 372.501 ) 

( 528 ) 
( 571 ) 
( 553 ) 

( 3-32 ) 
( 149,413 ) 


376 


வழும்பு 
வள்ளல் 


( 525 ) 
( 570 ) 


வளம் 


653 


வளமை 


வளர்ப்புத்தாய் 
வற்கடம் 


518 , ( 652 ) 

( 273 ) 

405 


வறியவன் 


492 


வன்கண்மை 


617 


வன்னாத்துவா 
வன்னாதீதன் 
வனிதை 


( 631 ) 

31 


244 


வாக்கியம் 


553,562 


184 


181 


வாக்கின் தொழில் 
வாக்கு ( உபதேசம் ) 
வாக்கு ( கரணம் ) 
வாக்கு - நால்வகை 


வாசனை 


173 , ( 90 ) 

( 62 ) 
( 383 ) 
( 427 ) 

( 3 , 8 ) 
( 201,203 ) 


வாசா ஞானம் 


வாசுகி 


வாட்போர் 


வாணி 


506 


வாணிகம் 
வாணியர் 


( 553 ) 

( 159 ) 
616 , ( 557,571,586,610,623 ) 

570 


வாதம் 
வாதமொழி 
வாத விதி 
வாதவூரர் 


609 


41 , 65 


377 


வாதனை 


500,537,539,644 


வாதுளாகமம் 
வாமதேவம் 
வாமம்- ( சமயம் ) 
வாமன புராணம் 
வாமனாவதாரம் 
வாய் 


( 263 ) 
( 454 ) 

( 45 ) 
( 264 ) 
( 619 ) 

639 
( 566 ) 
( 631 ) 


வாய் - ஏழன்உருபு 


வாய்பாடு 


வாயவிய புராணம் 


( 264 ) 


வாயில் 


365 


வாயிலார் நாயனார் 


388 


வார் 


215 


365 


வார்ச்சடிலன் 
வார்த்தை 


492,571 


வாரி 


302,643 


619 


வாரி நீர் 
வாவி 


301 


வாழ்வின் குறிக்கோள் 


( 514 ) 
201,202,222,223,377 


வாள் 


வாளாசிரியர் 


203 


வான் 


267,297,529 . ( 591 ) 

583 


வான் 


வானப்பிரத்தம் 


( 117 ) 


வானம் 


532 


வானுலகு 
வாஜபேயம் 


( 506 ) 
( 116 ) 


378 


விகாரம் 
விகிர்தி 
விசார சருமர் 
விசிஷ்டாத்வைதம் 
விசிஷ்டாத்வைதி 
விசுத்தி 
விஞ்ஞான கலர் 
விஞ்ஞானம் 
விஞ்ஞான வாதம் 
விஞ்ஞானாகலர் 
விடக்களம் 


( 269,400 ) 

( 611 ) 
( 281 ) 

( 623 ) 
( 617,623 ) 
( 56,274 ) 

19 


( 528 ) 
( 536 ) 

( 21 ) 
( 126 ) 


விடக்கு 


524 


விடம் 


விடயங்கள் 


126,185,337,342,363 , 627 

( 545 ) 
154,190 


விடையான் 


விண்ணவர் 


177 


விண்ணோர் 


357 


( 591 ) 
( 313 ) 


129 


வித்தகர் 
வித்தியாசப்படுதல் 
வித்தியா தத்துவங்கள் 
வித்து 
வித்தை 
வித 
விதி 
விந்து 
விநாச காலே விபரீத புத்தி 
விநாடி 


( 313,553 ) 

270 


தலை 


29,461 
( 453 ) 
( 467 ) 
( 553 ) 


379 


21 


விப்ரர் 
விபத்தைப் போன்றவன் 
விபரீதக் கியாதி 
விபலம் 


( 107 ) 
( 571 ) 
( 618 ) 
( 548 ) 


விபாஷா 


விபுலன் 


272 


( 203,442 ) 


விபூதி 
விமல குரு 


330 


விமலன் 


விமலாகமம் 


விமானம் 


192,372 

( 263 ) 
( 197 ) 
( 261 ) 
( 586 ) 
( 334 ) 


வியாகரணம் 


618 


வியாச முனிவர் 
வியாபாரி 
வியூகம் 
விரதம் 
விரித்தல் விகாரம் 
விரிவுரை 
விருத்தம் 


116 , ( 132,395,408 ) 

( 469,508 ) 

( 571 ) 

( 536 ) 
( 511,512 ) 

347 


விருது 


வில் 


விலங்கினம் 


434 


229 


38 


528 


விலங்கு 
விலாமிச்சை வேர் 
விவகாரங்கள் 
விவேகம் 
விளக்க உரை 


598 ( 591 ) 

( 548 ) 


380 


விறகு 


- 


விளக்கின் சுடர் 

( 530 ) 
விளக்கெரித்தல் 

( 159 ) 
விளி ( வேற்றுமை ) 

( 200 ) 

426 , ( 591 ) 
விறல்மிண்ட நாயனார் 

278 
வினயம் 

( 528 ) 
வினா 

( 539 ) 
வினா எதிர்மறை 

( 566,580, 601,623 )) 
வினை ( ச்சொல் ) 

( 572 ) 
வினை 

179,292,359,525,432,500 , 
519,524,532,556,560,573 . 

575,578,582,596 
வினைக்கூட்டம் 

( 553 ) 
வினைகளின் விளைவு 

( 618,619 ) 
வினைத்தொகை ( 19 , 79 , 323,325,458 , 496 , 

521,623 ) 
வினைப்பயன் 

( 553,557, 576,577,580 ) 
வினைமுற்றே எச்சமாக 

( 73 ) 
வினையாலணையும் பெயர் ( 77,82,234,279,548 ) 
விஜயம் 

( 263 ) 
விஷ்ணுபுராணம் 

( 264,623 ) 
விஷயங்களைத் தீண்டுதல் 

( 566 ) 
விஷயம் 

( 607 ) 
வீட்டின்பம் 

( 7,61,277,376,411 , 

572,576 ) 
வீட்டு நிலை 

( 580 ) 
வீட்டுநெறி 

263 


381 


வீட்டுப்பேறு 
வீடு ( மனை ) 
வீடு ( முத்தி ) 


( 586 ) 

( 104 ) 
528,587,598 , ( 514 , 
532,549,580,647 ) 

( 215 ) 
634 , ( 480 ) 


வீணை நரம்பு 
வீதி 
வீரக்கழல் 
வீரபத்திரர் 
வீரன் 


35 


வீராகமம் 


( 454 ) 
( 202 ) 
( 263 ) 
( 557 ) 
( 639 ) 
( 38 ) 


வீரியம் 


வெட்கம் 


வெட்டிவேர் 


வெண்சாமரை 


38 


வெண்டாமரை 


( 1 ) 


வெண்டேர் 


427 


வெண்ணீறு 


35,68,119 


வெண்ணெய் 


644 


வெண்ணெய் ( நல்லூர் ) 


22 , 63 


வெண்பா 


386 


வெண்பாப் பாட்டியல் 
வெந்நரகு 
வெய்யவன் 


( 56 ) 
484 


609 


வெயில் 


வெல்லப்பாகு 
வெல்லம் 


423,471 , ( 51 ) 

( 497 ) 
( 107 ) 
( 591 ) 


வெள்ளி 


382 


வெள்ளுடையர் 


வெளி 


( 549 ) 
555 , (532 ) 

( 215 ) 
( 181,571 ) 

( 517 ) 


வெளி மதில் 
வெற்றி 
வெற்றிலை 
வெறி ( நறுமணம் ) 
வெறுப்பு 
வேங்கைத்தோல் 


504 


( 498 ) 
( 462 ) 
( 464 ) 

204 


வேட்கை 


வேட்டைவினை 


வேடர் 

( 178 ) 
வேடன் 

( 623 ) 
வேண்டாது கூறுதல் 

( 501 ) 
வேதம் 

15,24,183 260,342 , 460,372 , 

576,625 , ( 137,580,610 . 650 ) 
வேதத்தின் பொருள் 

( 400 ) 
வேதப் பொருள்கள் 

( 586 ) 
வேத வாக்கியம் 

( 580 ) 
வேதனை 

( 528 ) 
வேதாகமங்கள் 

460 
வேதாகம புராணம் 

507 
வேதாங்கம் 

261 
வேதாந்தக் கொள்கை 

( 571 ) 
வேதாந்தம் 

( 300 ) 
வேதி 
வேதிகை 

349,439 
வேதியர்கள் 266,400 , ( 156,290,334 358,373 ) 


383 


272 


342 


400 


வேதியர் வேந்தன் 
வேதியன் ( அந்தணன் ) 
வேதியன் ( சிவபிரான் ) 
வேர்வையில் பிறப்பன 
வேலப்பப் பண்டாரம் 
வேழக்கை 
வேள் 


( 433 ) 
( 562,566 ) 


280 


வேள்வி 


வேள்வி குண்டம் 


வேள்வித் தீ 


வேளாளர் 


254,284 
( 184,359,373,571,576 ) 

( 349,351 ) 

( 249 ) 
( 132,144.145,149,214 
278,369,386,390 ) 

( 395 ) 
( 528 ) 
( 310 ) 

( 458 ) 
( 617,623 ) 

362 


வேளிர் மரபு 


வேற்றுமைத் தொகை 
வேற்றுமை மயக்கம் 
வேறு பாடம் 
வைகானசம் 


வைகுண்டம் 


வைகை 


வைணவ ஆகமம் 
வைணவ ஆசிரியர் 
வைணவ சைவ சித்தாந்த ஒற்றுமை 


வைணவம் 


( 622 ) 
( 617 ) 
( 619 ) 
( 623 ) 

( 45 ) 

( 623 ) 
( 571,572 ) 
( 33,116,261 ) 

( 557 ) 
( 522,548 ) 


வைணவ மார்க்கம் 
வைதிக கர்மம் 
வைதிகச் சடங்கு 
வைதிக சமயக் கோட்பாடு 
வைபாடிக பௌத்தன் 


384 


வைபாடிகன் 


548 


வையகம் 


588 


ழகரம் டகரமாதல் 
ஜடப்பொருள் 
ஜினாலயம் 
ஷோடசம் 
ஸ்கந்தம் 
ஸ்திதப்பிரக்ஞன் 
ஸ்பர்ச தீட்சை 
ஸ்வயம்பூ 
ஸங்கர்ஷணன் 
ஹீனயானபெளத்தம் 
க்ஷேத்திரத் திருவெண்பா 
ஸ்ரீபஞ்சாட்சரம் 
ஸ்ரீ ருத்ரம் 


( 83 ) 
( 536 ) 
( 553 ) 
( 116 ) 
( 553 ) 

( 418 ) 
180. ( 464 ) 

( 28 ) 

( 618 ) 
( 528,548 ) 

386 
( 68 ) 
( 138 ) 


சிறப்புடைய பிற்குறிப்பு ஒன்று : 


இவ் வுலாவில் கூறப்பெற்றுள்ள 

நாகைக் 
கன கசபை நாதர் , நாகைச் சந்திரசேகரர் , நாகைச் 
சுவாமிநாதர் , நாகைப் பொன்னம்பலனார் ஆகிய 
நால்வருக்கும் சருவப் பிராயச்சித்த சமுச்சயம் என்னும் 
நூலின் பாயிரத்தில் வணக்கம் கூறப்பட்டுள்ளது . . 


பதிப்பாசிரியர் . 


பிற்சேர்க்கை 3 


உலா இலக்கிய அகர நிரல் 


( ஒவ்வொரு உலாவைப் பற்றியும் இப் பதிப் 
பாசிரியர் அறிந்த செய்திகள் மட்டும் தரப்பட்டுள்ளன . 
கொடுக்கப்பெறாத தகவல்கள் அறியப்பெறவில்லை 
எனக் கொள்க . 


3 . 


உலாமடல் (சித்திரமடல் ) என்பது பாடு 
பொருளால் வேறு இலக்கியமாதலின் இங்கு எண்ணப் 
பெறவில்லை. சிலர் பெயரொற்றுமை கருதி உலாவோடு 
எண்ணுவர் . அது பொருந்தாது , ) 
1. அப்பாண்டைநாதர் உலா 

அனந்தவிசயர் , 620 கண்ணி , அச்சு . 
2. அவிநாசி உலா 

வடவழி . மு . அருணாசலக் கவிராயர் 
அவிநாசிநாதர் உலா 
பவானி கு . குமாரசாமி பிள்ளை , 514 கண்ணி 

அச்சாகவில்லை . 
4. ஆரணிக் கந்தர் உலா 

316 கண்ணி , அச்சு . 
5 . ஆளுடைய பிள்ளையார் திருவுலா 

நம்பியாண்டார் நம்பி , 143 கண்ணி , அச்சு . 
6. ஆனந்தக்கூத்தன் உலா 

கனகராஜய்யர் , 1008 கண்ணி 
7. இரவிவர்ம பூபன் உலா 

முழுமையாகக் கிடைப்பதில்லை . 
8. இராசராச சோழன் உலா 

ஒட்டக்கூத்தர் , 391 கண்ணி , அச்சு . 
உண்மை உலா 


. 


* 9 . 


386 


. 


13 . 


10. ஏகாம்பரநாதர் உலா என்னும் கச்சி உலா 

இரட்டையர் , 554 கண்ணி , அச்சு 
11 . கடம்பர் கோயில் உலா 

383 கண்ணி , அச்சு 
12. கயத்தாற்று அரசன் உலா 

அந்தகக்கவி வீரராகவ முதலியார் 
கலைசை உலா 
தொட்டிக்கலைச் சுப்பிரமணிய 

முனிவர் 
( சந்நிதிமுறைப் பகுதி ) 
14. காஞ்சி . சந்திரசேகரேந்திரர் உலா 

வித்துவான் வி . துரைசாமி , 352 கண்ணி , அச்சு 
* 15 .. காளி உலா 
16 . குலசை உலா 

281 கண்ணி , அச்சு 
17 . குலோத்துங்க சோழன் உலா 

ஒட்டக்கூத்தர் , 287 கண்ணி , அச்சு 
18 . குன்றக்குடிச் சண்முகர் உலா 

வேம்பத்தூர் பிச்சுவையர் 
19 . கொடுமளம்பதி ஞான உலா 

105 கண்ணி 
20 . கோடீச்சுர உலா 

கொட்டையூர் சிவக்கொழுந்து தேசிகர் , 

நூல் இல்லை 
21 . சங்கரசோழன் உலா 
22. சங்கரலிங்க உலா என்னும் வரராசை உலா 
* 23 . சங்கராசாரியர் ஞான உலா 
24 . சிவகுரு உலா 

குறை நூல் 


387 


25. சிவசுப்பிரமணியர் திருமுக உ.லா 

கபாலமூர்த்திப் பிள்ளை 
26. சிவந்தெழுந்த பல்லவராயன் உலா , மிதிலைப்பட்டிச் 

சிற்றம்பலக் கவிராயர் , அச்சு . 


27. சிறுத்தொண்டர் உலா 
28. சீகாழி உலா 
29. சுந்தரர் உலா 

தேனூர் வே . சே . சொக்கலிங்கம் 
30. செப்பறை உலா 

அழகியகூத்த தேசிகர் 
31. சேயூர் முருகன் உலா 

சேறைக் கவிராசபிள்ளை 
32. சேறை உலா 

பொன்னாயிரங் கவிராயர் 
33 . சேனைத் தலைவர் உலா 

சோமசுந்தர சுவாமிகள் உலா 
( ஞான உலா 

வேதநாயக சாத்திரி 
( ஞானசம்பந்தர் உலா 
பாலகவி 

இராமநாதன் செட்டியார் 
37. ஞானசித்தர் உலா 

ஒட்டப்பட்டி பொன்னம்பலம் பிள்ளை 
38. ஞானவிநோதன் உலா என்னும் தத்துவகாமிய உலா 

தத்துவராய சுவாமிகள் , 398 கண்ணி , அச்சு 
39. தஞ்சைப் பெருவுடையார் உலா 

கொட்டையூர் சிவக்கொழுந்து தேசிகர் , 
313 கண்ணி , அச்சு 


34 . 


* 35 . 


36 . 


388 


40. தத்துவ வாக்கிய உலா என்னும் சிலேடை உலா 

தத்துவராய சுவாமிகள் , 403 கண்ணி , அச்சு 
41 . தருமை ஞானசம்பந்த சுவாமி உலா 

தருமைத்திருவம்பலத் தம்பிரான் 
42. திரிசிரகிரி உலா 

குறை நூல் 
43. திரு இலஞ்சி முருகன் உலா 

மேலகரம் பண்டாரக் கவிராயர் , 

460 கண்ணி , அச்சு 
44. திருக்கடவூர் உலா 

சுப்பிரமணியக் கவிராயர் 
45. திருக்கழுக்குன்றத்து உலா 

அந்தகக்கவி வீரராகவ முதலியார் , அச்சு 
46. திருக்காப்பலூர்க் குமரன் உலா 

திருக்காமி அவதானியார் 

A. R. E. 1938-39 . 
47. திருக்காளத்திநாதர் உலா 

சேறைக் கவிராசபிள்ளை , 578 கண்ணி , அச்சு , 
48. திருக்கீழ்வேளூர் உலா 

அந்தகக்கவி வீரராகவ முதலியார் , குறை , அச்சு, 
49 . திருக்குவளை தியாகராஜ சுவாமி உலா 
50. திருக்குற்றாலநாதர் உலா 

திருகூடராசப்பக் கவிராயர் , 578 கண்ணி , அச்சு 
51. திருக்குறுங்குடி அழகிய நம்பி உலா 

அச்சு 
52. திருக்கைலாய ஞான உலா 

சேரமான் பெருமாள் நாயனார் , 197 கண்ணி , 
அச்சு 


நூல் 


ல்லை , 


. 


. 


. 


389 


. 


. 


58 . 


53. திருச்சிறுபுலியூர் உலா 

420 கண்ணி , அச்சு 
54. திருச்செந்தில் உலா 
வண்ணச்சரபம் 

தண்டபாணி சுவாமிகள் , 
92 கண்ணி , அச்சு 
55 திருச்செந்தூர் உலா 

குறை நூல் 
56. திருத்தணிகை உலா 

கந்தப்பையர் , 646 கண்ணி , அச்சு , 

சந்நிதி முறைப்பகுதி 
57. திருத்துருத்தி உலா 

, நூல் இல்லை 
திருப்பனந்தாள் உலா 

எல்லப்ப நாயனார் , நூல் இல்லை 
59 , திருப்பாலைப்பந்தல் உலா 

எல்லப்ப நயினார் , நூல் இல்லை 
60. திருப்புத்தூர் உலா 
61. திருப்புறம்பயம் சாட்சிநாதர் உலா 

குறை நூல் 
62. திருப்பூவணநாதர் உலா 

திருப்பூவணம் கந்தசாமிப்புலவர் , 

469 கண்ணி , அச்சு 
63. திருப்பேரூர் உலா 

வடவழி மு . அருணாசலக் கவிராயர் , 

915 கண்ணி 
64. திருப்போரூர் உலா 
65. திருவாரூர் உலா 

அந்தகக்கவி வீரராகவ முதலியார் . 
528 கண்ணி , அச்சு 


390 


66. திருவானைக்கா உலா 

காளமேகப் புலவர் . 461 கண்ணி , அச்சு 
67. திருவிடைமருதூர் உலா 

மகாவித்வான் பிள்ளையவர்கள் , 

721 கண்ணி , அச்சு 
68 திருவெங்கை உலா 

துறைமங்கலம் சிவப்பிரகாசர் , 
419 கண்ணி , அச்சு 


. 


69. திருவேங்கட உலா 

620 கண்ணி , அச்சு 
70. தில்லை உலா 

குறை நூல் 
1 . தென் தில்லை வீரகோதண்ட ராமசாமி உலா 

பின்னத்தூர் நாராயணசாமி அய்யங்கார் 
72 . தென்புதுவை மணிவண்ணன் உலா 

கவிபூஷணம் ரெ . அப்பு அய்யங்கார் 
73. தேவை உலா 

பலபட்டடைச் சொக்கநாதப் புலவர் , 

360 கண்ணி , அச்சு 
* 74 , நக்கீரர் உலா 
* 75 . நடுத்தீர்வை உலா 
76. நாகைக் கனகசபைத் தேசிகர் உலா 

அம்மையப்பர் , 653 கண்ணி , இந்தப் பதிப்பு 
77. நெல்லை வேலவர் உலா 

நல்லூர் சரவணமுத்துப் புலவர் 
பரராசசேகரன் உலா 


78 . 


391 


79 . 


81 . 


புதுவை உலா (பாண்டிச்சேரிச் சிவபிரான் ) 

சிதம்பரநாத முனிவர் 
80 , பெருந்தலைவர் காமராசர் உலா 

சென்னை அ . கு . ஆதித்தனார் 
மதுரை உலா 

தில்லை . பரஞ்சோதியார் 
82 . மதுரைச் சொக்கநாதர் உலா 

புராணத் திருமலைநாதர் , 516 கண்ணி , அச்சு 
83 . மயிலத்து உலா 

வேலைய சுவாமிகள் 


. 


வெ 


84 . மயிலை உலா 

605 , கண்ணி , 

அச்சு 
85. , மயூரகிரி உலா 

கோநகர் . அ . மு . இராமசுப்பிரமணியன் 

செட்டியார் , 351 கண்ணி , அச்சு 
86. மருங்காபுரி உலா 

வறிமங்கைபாகக் கவிராயர் 
87 . மருதவரை உலா 
புலவர் . மன்னமுத்துக்கவுண்டர் , 

405 கண்ணி . அச்சு 
88. முப்பந்தொட்டி உலா 

அச்சு 
89 , மெய்கண்ட வேலாயுத உலா 

அழகுமுத்துப் புலவர் 
90 . வாட்போக்கி என்னும் இரத்தினகிரி உலா 

சேறைக் கவிராச பிள்ளை , 408 கண்ணி , அச்சு 
விக்கிரம சோழன் உலா 
ஒட்டக்கூத்தர் , 342 கண்ணி , அச்சு 


. 


. 


91 . 


392 


92. விசுவநாதர் திருப்பணி உலா 
93. விருத்தாசல உலா 

- . , குறை நூல் 
94. வேத்தர் உலா 
95. ஸ்ரீனிவாச அய்யங்கார் உலா 

சிவகங்கை செக . அரு . முத்துகிருஷ்ண பிள்ளை 


என 


குறிப்பு : * இக் குறியிட்டவை ( எண்கள் 9 , 15 , 23 , 

35 , 74 , 75 ) உலா இலக்கணத்தோடமைந்த 
சிற்றிலக்கியங்கள்தாமா 

உறுதியாக 
அறிய இயலவில்லை . இப் பதிப்பாசிரியரால் 
முப்பது உலாக்களை மட்டுமே படிக்க 
இயன்றது . 


